தொல்காப்பியம் 
பொருளதிகாரம் 


நச்சினார்க்கினியர் உரை 


விளக்கவுரையுடன் . 


கழக வெளியீடு : 


கடீக 


தொல்காப்பியம் 
பொருளதிகாரம் 


செய்யுளியல் 
நச்சினார்க்கினியர் உரை 


பண்டித வித்துவான் 
சைவப்புலவர் சித்தாந்த நன்மணி 
கு சுந்தரமூர்த்தி அவர்கள் 
எழுதிய விளக்கவுரையுடன் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி - 6 . 

சென்னை -1 . 
1965 


TEE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS . 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY, LIMITED . 


Ed 1 Feb 1965 


P31 , Dx1,143,5 

K5 


TOLKAPPIAM PORULATHIKARAM 

SEYULIAL 


NACHINARKKINIAR URAI 


Appar Achakam ; Madras - 1 . 


நினைவு 


பதிப்புரை 
இன்று இவ்வுலகில் வழங்கிவரும் மொழிகளுக்கு ஓர் எல்லை 
இல்லை . ஆயிரக் கணக்கான மொழிகள் வழங்கிவருகின்றன . 
அவற்றுள் பலமொழிகள் எழுத்துவடிவம் பெறாமல் பேச்சு வழக் 
கிலேயே உள்ளன . சில மொழிகள் பேச்சு வழக்கின்றி நூல்வழக் 
கிலேயே உள்ளன . சிலமொழிகள் பேச்சுவழக்கு , நூல்வழக்கு 
என்னும் இருவகை வழக்கிலும் உள்ளன . இருவகை வழக்கிலும் 
உள்ள எல்லா மொழிகளிலும் மிகமிகப் பழமையும் , இனிமையும் , 
வளமையும் வாய்ந்து விளங்குவது நந்தம் செந்தமிழ்மொழி ஒன்றே 
என்பது உலகம் அறிந்த உண்மையான செய்தியாகும் . இது 
என்று தோன்றிற்று ; யாரால் தோன்றிற்று ; எவ்வாறு வளர்ந்தது 
என்பனவற்றை உள்ளவாறு அறிந்து கொள்ளுவதற்குரிய சான்று 
கள் இல்லை . 

ஆசிரியர் தொல்காப்பியனாரே செய்யுளியலில் மாத்திரம் 
பிறன்கோட் கூறலாக அறுபத்தாறு சூத்திரங்கள் செய்துள்ளார் .. 
அவைகளுள் ஏழு சூத்திரங்களின் இறுதிப்பகுதிகள் 
கூர் தற்கு உரியன . 

அவை வருமாறு : 
நூற்பா க இல் " நல்லிசைப் புலவர் செய்யுள் உறுப்பென 

வல்லிதிற்கூறி வகுத்துரைத் தனரே 
எச இல் வரைவின் றென்ப வாய்மொழிப் புலவர் . 
எஎ இல் " யாப்பென மொழிப யாப்பறி புலவர் . 
கரு .. இல் நூல்நவில் புலவர் நுவன் றறைந் தனரே . 
கசுஅ இல் ஓத்தென மொழிப உயர் மொழிப் புலவர் . 
உஙக இல் தோலென மொழிப் தொன்மொழிப் புலவர் .! 

உஙக இல் ‘ புலன் என மொழிப் புலனுணர்ந் தோரே . 
என ஆசிரியர் கூறியிருத்தலால் ஆராய்ச்சிக்கும் எட்டாத மிகப் 
பழைய காலத்திலேயே நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் 
செய்யுள் வளமும் , அதற்குரிய இயல் நூல்களும் பெற்று விளங்கி 
வந்துள்ளது என்பதும் , தொல்காப்பியர் தம் காலத்துக்கு முன்னர் 
இருந்த புலவர்பெருமக்களிடத்துக் கொண்டிருந்த பேரன்பும் , 
பெருமதிப்பும் இனிது விளங்கும் . அவரே தமிழைத் தொன் 
மொழி என்று கூறியிருத்தலையும் நோக்குக . 

ராய்ந்து காணுதற்கு இயலாத அவ்வளவு தொன்மையான 
காலத்திலேயே நல்லிசைப்புலவர்களால் இயற்றப் பெற்ற 

தொ .-- உ 


12 


8 


, 
தொல் பொருள் செய்யுளியல் 
இலக்கண இலக்கியங்களையுடையதாய் நிறைவு பெற்று முடியுடை 
மன்னர்களாலும் , முனிவர்களாலும் , திரிபுரம் எரித்த விரிசடைக் 
கடவுள் , குன்றம் எறிந்த குமரவேள் முதலிய கடவுளர்களாலும் 
நன்கு போற்றப்பட்டு வந்துள்ள பைந்தமிழன்னையின் தொன்மை 
யையும் , பெருமையையும் நாமோ கணித்தறிய வல்லோம் ? 

கடல் கோள்களாலும் , உள்நாட்டுக் கலகங்களாலும் , அயல் 
நாட்டரசர்கள் படையெடுத்துவந்து பெரும்போர்கள் செய்து 
வந்ததனாலும் , சிதலை முதலியவைகளாலும் தமிழன்னைக்கு நேர்ந்த 
இடையூறுகள் பலப்பல . 

அவைகளால் பண்டை நூல்கள் எல்லாம் 
அழிந்து ஒழிந்தன. நம்மனோர் இயற்றிய நல்வினைப் பயனாகத் 
தொல்காப்பியமென்னும் ஒல்காப் பெருமைசான்ற இலக்கண நூல் 
மாத்திரம் அழிவின்றி நிலைத்து நிற்கின்றது . அது எழுத்து , 
சொல் , பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை 

அதிகாரங்களையுடையதாய் 
உள்ளது .. 

அதிகாரத்திற்கு ஒன்பது இயல்களாக மூன்றற்கும் 
இருபத்தேழு இயல்கள் உள்ளன . 

பொருளதிகாரத்தில் உள்ள எட்டாவது இயலே இச் செய்யு 
ளியலாகும் . தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரத்திற்கும் 
இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் , பேராசிரியர் ஆகிய மூவரும் 
உரை வரைந்துள்ளார்கள் , இளம்பூரணர் உரை முழுவதும் உளது . 
நச்சினார்க்கினியர் உரையில் பொருளதிகாரத்தில் உள்ள மெய்ப் 
பாட்டியல் , உவம இயல் , மரபியல் ஆகிய மூன்றற்கும் உரிய உரை 
கிடைத்திலது . பேராசிரியர் உரையில் பொருளதிகாரத்தின் 
இறுதியில் உள்ள மெய்ப்பாட்டியல் , உவம இயல் , செய்யுளியல் , 
மாபியல் ஆகிய நான்கற்கும் உரிய உரையே கிடைத்துளது ; ஏனைய 
வற்றுக்கு உரிய உரை கிடைத்திலது .. 

செய்யுளியலுக்கு நச்சினார்க்கினியர் எழுதிய உரையை இளம் 
பூரணர் உரையுடன் சேது அரசவைப் புலவர் ரா . இராகவையங்கா 
ரவர்கள் மதுரைத் தமிழ்ச் சங்கத்து வெளியீடாகக் கி.பி. 1917 இல் 
வெளியிட்டுள்ளார்கள் . அது இப்போது கிடைப்பது அரிதாக 
உளது . அது எங்கள் வெளியீட்டுக்குப் பெரிதும் உதவியது . 
அவர் கட்கும் , சங்கத்திற்கும் எங்கள் நன்றி உரியதாகும் . 

, 
சொல்லதிகாரத்திற்கு மாத்திரம் உரை எழுதியுள்ளார்கள் . 
ளியலுக்கு நச்சினார்க்கினியர் எழுதிய உரையையும் இப்போது 
கழக 

வாயிலாக வெளியிட வாய்ப்புக் கிடைத்தது குறித்துப் 
பெரிதும் மகிழ்ச்சியடைகின்றோம் . மேலே காட்டியுள்ள ஏனைய 

ரைகளோடு தொல்காப்பியம் முழுவதும் கழகவாயிலாக முன்னரே 
வெளியிட்டுள்ளோம் . 


பதிப்புரை 


7 


தொல்காப்பியத்தில் பிற பதிப்புக்கள் வெளிவர விளக்கவுரை 
தந்து உதவியது போல இதற்கும் . விளக்கவுரை தந்து வெளிவர 
உதவியதற்காகப் பேராசிரியர் புலவர் கு . சுந்தரமூர்த்தியா ரவர்களைப் 
பெரிதும் பாராட்டுகின்றோம் . 

இனி , தொல்காப்பியத்தில் எந்தப் பகுதி எந்த உரையோடு 
வேண்டுமானாலும் செவ்வையாகப் பதிப்பிக்கப் பெற்றுள்ள எங்கள் 
கழகப் பதிப்பே கிடைக்கும் எனத் தமிழன்பர்களுக்குத் தெரி 
வித்துக் கொள்ளுகிறோம் . 

பேராசிரியர் உரையிலும் , நச்சினார்க்கினியர் உரையிலும் இந் 
நாள்வரையிலும் கிடைக்காத பகுதிகள் கிடைப்பின் அவைகளையும் 
வெளியிட்டு உதவுவோம் . கிடைப்பின் அன்பர்கள் உதவுவார் 

மறைத்து வைத்து அழிந்துபோகுமாறு விடுவதில் 
பயனில்லை . 

இறைவன் திருவருளாலும் , அன்பர்களின் ஆதரவாலும் , நுண் 
மாண் நுழைபுலம் மிக்க புலவர் பெருமக்களின் துணையாலும் 
தமிழன்னைக்கு எங்களால் இயன்ற தொண்டினை உள்ளன்போடு 
செவ்வையாகச் செய்து வருகின்றோம் . மக்கள் அனைவரும் 
கற்றுப் பயன் பெறுவார்களாக . 


களாக . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


உள்ளுறை 


பக்கம் 


பதிப்புரை 


5 


ஆராய்ச்சி முன்னுரை 


10 


செய்யுளியல் 


க - உஎஉ 


சூத்திர முதற்குறிப்பு அகரவரிசை 


உஎங 


செய்யுளியல் விளக்கவுரை 


உ எஎ 


பாட்டுவித்தால் 

ஆராய்ச்சி முன்னுரை 
பண்டித வித்துவான் சைவப்புலவர் , சித்தாந்த நன்மணி 

கு . சுந்தரமூர்த்தி அவர்கள் 
( செந்தமிழ்க் கல்லூரி, திருப்பனந்தாள் ) 
ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடா தாரே 

அடக்குவித்தால் ஆரொருவர் அடடங்கா தாரே 
ஒட்டுவித்தால் ஆரொருவர் ஓடா தாரே 
உருகுவித்தால் ஆரொருவர் உருகா தாரே 

ரொருவர் பாடா தாரே 
பணிவித்தால் ஆரொருவர் பணியா தாரே 
காட்டுவித்தால் ஆரொருவர் காணா தாரே 

காண்பாரார் கண்ணுதலாய்க் காட்டாக் காலே . 


1 . 


1. தொல்காப்பியம் 

காலத்தால் பழமை பெற்றுக் கற்பார்க்குப் புதிது புதிதான 
கருத்துக்களைத் தந்து கொண்டிருக்கும் நூல் இத் தொல்காப்பிய 
மாகும் . இந் நூல் எத்துணை யோ நூற்றாண்டுகளுக்கு முற்படத் 
தோன்றி யிருப்பினும் , தனக்குப் பின்னே வாழ்ந்தும் வளர்ந்தும் 
வரும் சமுதாயத்தினர்தம் கருத்துக்கும் , பழக்க வழக்க 
ஒழுக்கப் பண்பாடுகட்கும் ஏற்ப நின்றியங்கும் தகுதி வாய்ந்த 
தாகும் . இது எழுத்துச் சொற் பொருள் , என்னும் மூன்று 
ஒத்துக்களைத் தன்னகத்தே கொண்டிருத்தலின் இதனை “ மூன்று 
உறுப்பு அடக்கிய பிண்டம் என்பர் . 

இந் நூலின் மூன்றாம் பகுதி பொருளதிகாரம் எனப்படும் . 
அஃது ஒன்பது இயல்களையுடையது . அவற்றுள் செய்யுளியல் 
என்பது எட்டாம் இயலாகும் . இவ்வியலே பின்னர் எழுந்த 
யாப்பருங்கலம் , யாப்பருங்கலக் காரிகை போன்ற யாப்பிலக்கண 
நூல்களுக் கெல்லாம் தாய்மையாக விளங்குவதாகும் . 


2. செய்யுளியல் 

இவ்வியல் பொருளதிகாரத்தின் ஒரு பகுதியாயிருத்தலின் 
இதனைத் தனியதிகாரமாகக் கொள்ளாது , பொருளதிகாரத்தில் 
அடங்கிய ஓரியலாகவே கொண்டனர் தொல்காப்பிய உரை 
யாசிரியர்கள் அனைவரும் . ஆயினும் இறையனார் களவியலுரை 
யாசிரியர் மட்டும் இதனை யாப்பதிகாரம் என்பர் . அதனைப் பேரா 


ஆராய்ச்சி முன்னுரை 


1.1 


சிரியர் மறுத்துச் செய்யுளியல் என்று வழங்குதலே பொருத்தம். 
உடைத்தென்பர் . அம் மறுப்பு வருமாறு : 

மற்றி தனை யாப்பதிகாரமென வேறோரதிகாரமாக்கி உரைப் 
பாருமுளர் . அங்ஙனங் கூறின் வழக்கதிகார மெனவும் வேறு 
வேண்டுமென மறுக்க . அல்லதூஉம் , எழுத்துஞ் 

எழுத்துஞ் சொல்லும் 
பொருளுமென மூன்றற்கும் மூன்றதிகாரமாக்கி அதிகாரம் 
ஒன்றற்கு ஒன்பது ஓத்தாகத் தந்திரஞ் செய்ததனோடு மாறு 
கோளாம் இதனை வேறோர் அதிகாரமென்பார்க்கு என்பது . 
3. இவ்வியல் நுவலும் பொருள் 

மாத்திரை , எழுத்தியல் , அசைவகை , சீர் , அடி , யாப்பு , மரபு , 
தூக்கு , தொடைவகை , நோக்கு , பா , அளவியல் , திணை , கைகோள் , 
கூற்று , கேட்போர் , களன் , காலம் , பயன் , மெய்ப்பாடு , எச்சம் , 
முன்னம் , பொருள்வகை , துறை , மாட்டு , வண்ணம் , அம்மை , 
அழகு , தொன்மை , தோல் , விருந்து , இயைபு , புலன் , இழைபு 
என்னும் முப்பத்து நான்கும் செய்யுளுக்கு உறுப்பாக வரும் . 
இம்முப்பத்து நான்கு உறுப்புக்களின் இலக்கணமே இவ்வியலில் 
விளங்க உணர்த்தப்படுகிறது . இவற்றுள் முன்னைய இருபத்தாறும் 
தனிநிலைச் செய்யுட்கு இன்றியமையா தன . பின்னர்க் கூறிய 
அம்மை முதலிய எட்டும் தனிநிலைச் செய்யுள் பல தொடர்ந்த 
தொடர்நிலைச் செய்யுட்கே பெரும்பான்மையும் உறுப்பாக வரும் .. 

இவற்றுள் , மாத்திரை , எழுத்தியல் வகையை முறையே முதல் 
இருநூற்பாக்களானும் , அசைவகையை கூ முதல் க 0 முடியவுள்ள 
நூற்பாக்களானும் , அசைக்கும் சீர்க்கும் புறனடையாக உள்ளதை 
கக ஆம் நூற்பாவானும் , சீரின் இலக்கணத்தையும் அதன் வகை 
யையும் கஉ முதல் கூக முடியவுள்ள நூற்பாக்களானும் , அடியின் 
இலக்கணத்தை கூஉ முதல் எஎ முடியவுள்ள நூற்பாக்களானும் , 
யாப்பின் இலக்கணத்தை எஅ , எகூ ஆம் நூற்பாக்களானும் , 
மரபின் இலக்கணத்தை அ 0 ஆம் நூற்பாவானும் , 
இலக்கணத்தை 

அக 

முதல் அஎ முடி.யவுள்ள நூற்பாக்க 
ளானும் , தொடை வகையினை அஅ முதல் கக முடியவுள்ள 
நூற்பாக்களானும் , நோக்கின் இலக்கணத்தை கச ஆம் நூற்பா 
வானும் , பா வகையை கரு முதல் கருசு முடியவுள்ள நூற்பாக் 
களானும் , அளவியலை கரு எ முதல் கஅச முடியவுள்ள நூற்பாக் 
களானும் , திணையின் இலக்கணத்தை கஅரு - ஆம் நூற்பாவானும் , 
கைகோள் வகையை கஅசு முதல் கஅஅ • முடியவுள்ள நூற்பாக் 
களானும் , கூற்றிற்கு உரியார் , அல்லா தார் ஆகிய இவர்களை 
கஅகூ முதல் ககூரு முடியவுள்ள நூற்பாக்களானும் , கேட்போரை 
ககூசு முதல் 200 முடியவுள்ள நூற்பாக்களானும் , களன் , கால 


தூக்கின் 


. 
12 

தொல் பொருள் செய்யுளியல் 
யயன் ஆகியவற்றின் இலக்கணங்களை முறையே உ 0 க , உ o உ , உ Om 
ஆம் நூற்பாக்களானும் , மெய்ப்பாட்டின் இலக்கணத்தை 20 ச , 
உ O ரு ஆம் நூற்பாக்களானும் , எச்சம் , முன்னம் , பொருள்வகை , துறை 
ஆகியவற்றின் இலக்கணங்களை முறையே உசு , 20 எ , 20 , உ O கூ 
ஆம் நூற்பாக்களானும் , மாட்டின் இலக்கணத்தை உக , உகக ஆம் 
நூற்பாக்களானும் , வண்ணங்களின் வகையையும் அவற்றின் 
இலக்கணங்களையும் உகஉ முதல் உஙச முடியவுள்ள நூற்பாக் 
களானும் , எண்வகை வனப்பாகிய அம்மை , அழகு, தொன்மை , தோல் , 
விருந்து , இயைபு , புலன் , இழைபு என்னும் இவற்றின் இலக்கணங்களை 
முறையே உஙரு , உஙகா , உஙஎ , உ ஙஅ , உங கூ 

உஙஅ , உ ஙகூ , உச O , உசாக , 
உசஉ ஆம் நூற்பாக்களானும் , இவ்வியலுக்குரிய புறனடையை 
உச ஆம் நூற்பாவானும் ஆசிரியர் கூறியுள்ளார் . 

உரையாசிரியர்கள் 

இளம்பூரணர் , பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் ஆகிய மூவர் 
உரைகளும் இவ்வியலுக்கு உள்ளன . இவர்களுள் இளம்பூரணர் 
உரைமட்டும் நூல் முழுமைக்கும் கிடைத்துள்ளது . பேராசிரியர் 
உரை மெய்ப்பாட்டியல் , உவம் இயல் , செய்யுளியல் , மரபியல் 
ஆகிய நான்கு இயல்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது . நச்சினார்க் 
கினியர் உரை மெய்ப்பாட்டியல் , உவமவியல் , மரபியல் ஆகிய 
மூன்றியல்கள் நீங்கலாக ஏனைய இயல்களுக்குக் கிடைத்துள்ளது . 
இம் மூவருள் , இளம்பூரணர் முந்தியவர் . அவரை யடுத்துப் 
பேராசிரியரும் , அவரையடுத்து நச்சினார்க்கினியரும் தோன்றியவ 
ராவர் . 
5. நச்சினார்க்கினியர் 

இவர்தம் காலம் , சமயம் , வடமொழி , தென்மொழிப் பயிற்சி 
போன்ற இன்னபிறவெல்லாம் , யாம் இக்கழகவழி வெளிப்படுத்தி 
யுள்ள தொல்காப்பியச் சொல்லதிகார நச்சினார்க்கினியர் உரையின் 
முதற்கண் எழுதியுள்ள ஆராய்ச்சி முன்னுரையில் 

முன்னுரையில் விளக்கி 
( அ ) உரைப்போக்கு 

இவர் தம் உரை பெரும்பாலும் பேராசிரியர் உரையையே 
தழுவிச் செல்கின்றது ; சிறுபான்மை இளம்பூரணர் உரையையும் 
தழுவிச் செல்கின்றது . பேராசிரியர் விளக்கியுள்ள பகுதியைச் 
சில இடங்களில் இவர் சுருக்கியுரைத்துள்ளார் . அவர் சுருக்கி 
யுரைத்துள்ள பகுதியை இவர் சில இடங்களில் விளக்கியுள்ளார் . 
நூற்பாவமைப்பிலும் இவர் பேராசிரியரையே தழுவியுள்ளார் . 


ஆராய்ச்சி முன்னுரை 


13. 


இளப் பூரணர் கருத்தின்படி செய்யுளியலில் உள்ள நூற்பாக்கள் 
உ ஙரு ஆகும் . ஆனால் , பேராசிரியர் கருத்தின்படி இவ்வியலில் 
உள்ள நூற்பாக்கள் உசங ஆகும் . நச்சினார்க்கினியரும் உசங 
நூற்பாக்களாகவே கொண்டனர் . 


உள . 


: 


( ஆ ) இலக்கிய நயம் 

இவர் தம் இலக்கியப் புலமை பரந்ததும் , விரிந்ததுமாகும் , 
இதனை இவர் எழுதியுள்ள உரைகளில் பலவிடங்களிலும் காணலாம் . 
இவ்வியலிலும் பாராட்டத்தக்க முறையில் எழுதிய இடங்கள் பல 

அவற்றுள் சில வருமாறு : 
( 1 ) இவ்வியலுள் கூறப்படும் முப்பத்து நான்கு உறுப்புக் 
களுள் நோக்கு என்பதும் ஒன்று . அது ஒரு செய்யுளைக் 
கேட்டோர் அதனை முழுதும் படிக்கப்படிக்க அதன கத்தமைந்த 
பொருட் சுவையும் , சொற் சுவையும் உணர்ந்து உணர்ந்து இன் 
புறுதற்குரிய கருவியாகும் . இதற்கு எடுத்துக்காட்டாக அகநானூறு 
பாடல் ஒன்றை எடுத்துக்காட்டி விளக்குகின்றார் . அப்பொருள் 
நயம் படித்துச் சுவைத்தற் குரியதாகும். அது வருமாறு : 

முல்லை வைந்நுனை தோன்ற இல்லமொடு 
பைங்காற் கொன்றை மென்பிணி யவிழ 
இரும்பு திரித் தன்ன மாயிரு மருப்பிற் 
பரலவ லடைய இரலை தெறிப்ப 
மலர்ந்த ஞாலம் புலம்புபுறக் கொடுப்பக் 
கருவி வானங் கதழுறை சிதறிக் 
கார்செய் தன்றே கவின்பெறு கானங் 
குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி 
நரம்பார்த் தன்ன வாங்குவள் பரியப் 
பூத்த பொங்கர்த் துணையொடு வதிர்த 
தா துண் பறவை பேதுற லஞ்சி 
மணிநா ஆர்த்த மாண்வினைத் தேரன் 
உவக்காண் தோன்றும் குறும்பொறை நாடன் 
கமங்கிசை விழவின் உறந்தைக் குணாது 
செடும்பெருங் குன்றத் தமன்ற காந்தட் 
போதவி ழலரின் நாறும் 
ஆய்தொடி யரிவைநின் மாணலம் படர்ந்தே . ( அகம் - ச ) 

வைந்துனை யென்றதனால் அலருந்துணையும் மெல்லென்னாது 
வன்மையவாய்க் கூரிதாய் நிற்றலின் அரும்பியணித் தென்பது 
கூறிற்று . இல்லமுங் கொன்றையும் பிணி யவிழ்ந்தன வென்றது , 
அவையும் மரமா தலிற் கடிதிற் கரியாவா கலிற் கடிதிற் 

கடிதிற் கரிந்த 





என்றதாம் . 
14 

தொல் பொருள் செய்யுளியல் 
முல்லைக்கு முன்னே மெல்லிய பிணியவிழ்ந் தமை கூறிற்று , காய்ந்த 
இரும்பு முறுக்கிவிட்டவழியும் வெப்பம் ஆறாதவாறு 

போல , 
நீர் தோய்ந்தும் வெயிலுழந்த வெப்பம் இன்னுந் தணிந்தில 
என்பது தோன்ற இரும்பு திரித்தன்ன மருப்பு என்றார் . 

இலை குழிதோறுந் தெளிந்து நின்ற நீர்க்கு விருந்தின 
வாதலிற் பலகால் நீர் பருகுதற்குப் பரலையுடைய பள்ளத்தைச் சேர 
வற்புறுத்திக் கூறிற்று . 

. புலம்பு முழுவதும் நீங்கிற்றென்னாது 
ஒருபுடை . தோன்றப் புறக்கொடுத்த தென்றமையின் அதுவும் 
பருவந் தொடங்கிய துணையே கூறிற்று . தொகுதியை யுடைய 
மேகங் காற்றின் விசையால் விரைந்த கொடுந்துளியைச் சிதறிற் 
றெனவே புதுமை கூறிற்று . இத்துணையும் பருவந் தொடங்கி 
அணித்தென்றலின் வற்புறுத்தற்கு இலேசானமை நோக்கிற்று , 
கொய்யாத வுளை பெருகுதலும் , கொய்த வுளை பல்காற் கொய்யப் 
பெருக வேண்டுதலுங் கூறவே குதிரை மனச் செருக்குக் கூறிற்றாம் . 
அதன் கழுத்து வளை யும்படி விசித்த வாரொலி நரம்பிற்கு ஓதிய 
நால்வகைக் குற்றத்தினு மார்பென்னுங் குற்ற மெய்திய நரம் 
போசை போல விசைப்ப என்க . 

பூத்த பொங்கர் என்பதனாற் பசிப்பிணி தீர நுகரும் பொருளை 
அது குறைவறக் கொடுப்ப வுண்டு மகிழ்ந்து , பின்பு தாம் நுகரா 
நின்று வதியுமெனவே , யாமும் இல்லற நிகழ்த்துதற்கும் நுகர் 
தற்கும் ஏற்ற பொருள்களைக் குறைவறப் பெற்றுப் பின் இன்ப 
நுகர்தல் வேண்டுமென்பது கூறினாளாம் . 

பொங்கரிற் பசி தீர்ந்து துணையொடு வதியும் பறவையுந் தாதை 
யுண்கிற பறவையுங் கலக்கமுறுதற்கஞ்சி மணியொலியை வீக்கிய 
தேரன் என்றதனாற் காதலும் அருளும் உடைமையின் அவற்றின் 
பிரிவிற்கும் பசிக்கும் இரங்கினானெனக் கூறவே அவை அவற்கு 
நின்கண்ணும் பெருகும் என்றாளாம் . 

தியும் பறவை . வண்டுந் தேனுமென்பதுந் , தாதுண் பறவை 
சுரும்பென்பதும் , 


வ 


" எங்கு மோடி யிடறுஞ் சுரும்புகாள் ! 

வண்டு காள் ! மகிழ் தேனினங்காள் ! ” ( சிந் குண - உ 
எனப் பின்னுள்ளோர் கூறியவாற்றானும் உணர்க . 
இதனால் சேணிடை 

வரவை யுணர்த்தும் மணியொலியை 
வாரொலி கேட்கும் அணிமைக்கண்ணுங் கேளாயாயினை எனவும் , 
அவ்வாரொலி தாதுண் பறவை யொலிக்கண் அடங்குதலின் கேட் 


தோன் 
ஆராய்ச்சி முன்னுரை 

15 . 
கின்றிலை 

எனவும் கூறினாளாயிற்று . வாரொலி நரம்போசை 
போறலின் பெருவரவாயிற்று . 

மாண்வினைத் தேரன் என்றாள் , அவன் தன் கருத்திற்கேற்ப 
வினை முடித்தமை தோன்ற ; எனவே வன்புறைக்கு ஏதுவாயின 
தெய்வந் தங்கு மலையாதலின் தெய்வமண நாறுங் காந்தளினுடைய 
போ தவிழா நின்ற மலர் போல அவர் புணர்ந்த காலத்துப் புது 
மணா றும் அரிவையெனவே , அவர் பிரிந்து சேய்த்தன்றென 
வன்புறைக் கேதுவாயிற்று . 

‘ஆய்தொடி என்றது , தோள் மெலிந்துழி அயலார்க்குப் புற 
மறைத்தல் வேண்டிச் செருகுந் தன்மையின்றி யணிந்த நிலையே 
கிடக்குந் தொடி என்றவாறாம் . இதுவும் பிரிந்து சேய்த்தன்று 
என்றவாறதாம் . 

ஈண்டு மாணலம் என்றது , அவன் பிரிவுணர்த்திய காலத்துப் 
பிரிவிற்கு உடம்பட்டாள் போன்று உடம்படாது நின்ற நலத்தை . 
அது மெய்ப்பாடாம் . (கச ஆம் நூற்பா . ) 

( 2 ) அங்கதம் என்பது செம்பொருள் அங்கதம் என்றும் , 
பழிகரப்பு அங்கதம் என்றும் இருவகைப்படும் . அங்கதம் - வசைச் 
சொல் . வசைப் பொருளினை வெளிப்படையாகக் 
செம்பொருளங்கதம் . அதனைக் குறிப்பாகக் கூறுவது பழிகரப் 
பங்கதம் . இவற்றுள் பின்னையதற்கு எடுத்துக் காட்டாகக் கூறி 
யிருப்பனவும் , அவற்றின் விளக்கமும் அறிந்து இன்புறத்தக்கன 
வாகும் . அவை வருமாறு : 

" ச யென இரத்தல் " ( புறம் - உச ) என்னும் பாட்டினுள் 
தெண்ணீர்ப் பரப்பின் இமிழ்திரைப் பெருங்கடல் , உண்ணா 
ராகுவர் நீர்வேட் டோரே என்றவழி , நின் செல்வம் கடல்போல் 
பெரிதேனும் பிறர்க்கினிதாய் நுகரப்படாதென வசையைச் செம் 
பொருளாகாமல் கூறியவாறு காண்க . ” ( செய்யு - கஉசு ) 

நளியிரு முந்நீர் என்னும் பாட்டினுள் , ( புறம் - கூரு.) 
றினும் காவலனைப் பழிக்கும் ; இதனையும் உணராதே நீ வேற்ற 
சர்க்குப் பெறுதற்கரிதாகிய சிறந்த நாட்டினை நின் தாகப் பெற்று 
வைத்து அதனை அழிக்கின்றது நினக்கு அரசியல் அன்றென்று 
அவன் நாட்டை அழித்தமை கூறுதலில் , துகளொடு புணர்வும் , 
குடி புறந்தரின் நினக்குச் செல்வ முதலிய சிறத்தலிற் பகைவர் 
நின்ளை வணங்குவர் எனப் பொருளொடு புணர்வும் வெளிப்படக் 
கூறலிற் செம்பொருட் செலியுறை யங்கதமாயிற்று . " 

( செய்யு - சுஉ அ ) 


கூறுவது 


16 


தொல் பொருள் செய்யுளியல் 


உரை 


( 3 ) கலித்தொகைக்கு நச்சினார்க்கினியர் 

வரைந் 
துள்ளமையும் , அது பாராட்டத் தக்கதாயுள்ளமையும் நாம் அறிந் 
ததே. ஆதலின் இவர் கலித்தொகை நூற்றைம்பது பாடல் 
கொண்டது என்பதையும் , அவற்றுள் இவை இவை இன்ன 
செய்யுளின் பாற்படும் என்பதையும் ஆங்காங்கு விரித்துரைத்துச் 
செல்கின்றார் . அங்ஙனம் கூறும் இடங்கள் மூன்று . 

அவை வருமாறு : 

1 . " நூற்றைம்பது கலியுள்ளும் ஒத்தாழிசைக்கலி அறுபத் தெட்டு 
வந்தது . " ( கங 0 ஆம் நூற்பா ) 

2. " நூற்றைம்பது கலியுள் கலிவெண் பாட்டு எட்டு . அவற்றுள் 
ஒரு பொருள் நுதலி வருவனவற்றின் பொருள் வல்லார் வாய்க் 
கேட்டுணர்க . ” ( கருகூ ஆம் நூற்பா ) 

3 . " இனிப் பலவுறுப்பின்றி அவ்வாறு ஒரு பாட்டே வரின் 
அதனை வெண்கலி 

வெண்கலி என்பாரும் உளர் . நூற்றைம்பது கலியுள் 
அவ்வாறு வருவன இன்மையின் அது சான்றோர் செய்யுளொடு 
மாறு கொள்ளுமென மறுக்க . " ( கருச ஆம் நூற்பா ) 

இவ்விலக்கிய நயம் பற்றி எடுத்துக்காட்டிய மூன்றனுள் 
முதலும் இறுதியுமாகக் காட்டப்பட்டன பேராசிரியர் உரையைத் 
தழுவியன எனினும் , அவ்வுரையினும் சிறிது புதிதுபடவும் , நயம் 
படவும் உரைத்துள்ளார் என்பதும் ஈண்டறியத்தக்கதாகும் . 
( இ ) பழைய மரபு 

உரையில் ஆங்காங்குப் பழைய மரபுகளை இவர் எடுத்துக் கூறி 


யுள்ளனர் . 


அவற்றுட் சில வருமாறு : 

( 1 ) " மூவகைச் சங்கத்தாரும் பிற சான்றோரும் நாற்சீரடி 
யானே மூன்று பாவும் வரப் பெரும்பான்மை செய்யுட் செய்து , 
வஞ்சிப்பா சிறுவரவிற்றாகச் செய்யுள் செய்தவாற்றான் உணர்க . 
( நரு ஆம் ஏற்பா ) 

( 2 ) முதனூலாசிரியர் சிறப்புடையனவற்றிற்கும் , சிறப்பில் 
லனவற்றிற்கும் ஒருங்கிலக்கணங் கூறின் அவையொத்த இலக் 
கணத்தவாமென்று கருதி வரையறைப்படுவனவற்றிற்கே இலக் 
கணங் கூறி வரையறையின்றிப் பரந்தனவற்றிற்கு இலக்கணம் 
கூறிற்றிலர் . அவர் கருத்து நோக்கி இவ்வாசிரியரும் யாமும் . 
அவ்வாறே கூறினேமென்று கூறியதாயிற்று இதன் கருத்து . ஆயின் 
சிறப்புடைய கட்டளையடி சான்றோர் செய்யுளுட் பயின்றுவரல் 


. 


சங்கத்தார்க்கு ஆராய்ச்சி முன்னுரை 

17 
வேண்டும் பிறவெனின் ; இந்நூல் செய்த காலத்தில் தலைச் சங்கத 
தாரும் இடைச்சங்கத்தாரும் கட்டளையடி பயின்றுவரச் செய்யுள் 
செய்தார் என்பது இச் சூத்திரங்களாற் பெறுதும் . பின்பு கடைச் 
செய்தார் என்றுணர்க . இக்காலத்தார் அளவடியாற் செய்யுள் 
செய்திலரென்று கடைச்சங்கத்தார் செய்த அளவடி சிறப்பின்றா 
காதது போல அதுவும் கொள்க . ( நக ஆம் நூற்பா ) 

இக்கூற்றுக்களால் பண்டைத் தமிழ்ச் சான்றோர் பாவகையுள் 
வெண்பா, ஆசிரியம் , கலிப்பா ஆகிய முப்பாக்களே பெரிதும் வரச் 
செய்யுட் செய்தனர் என்பதும் , நாற்சீரடியாகிய கட்டளை யடியே 
பயின் றுவரச் செய்தனர் என்பதும் நாம் நன்கறிய இயலுகின்றது , 
( ஈ ) அகத்தியம் பற்றிய குறிப்பு 

தொல்காப்பியத்திற்கு முதனூல் எனச் சொல்லப்படுவதாகிய 
அகத்தியம் இற்றைக்குக் கிடைத்திலது . எனினும் அது இயல் , 
இசை , நாடகம் என்ற முத்தமிழ் இலக்கணத்தையும் நுவன் றதொரு 
பெரு நூல் என்பது பலரும் கூறும் கூற்றாகும் . நச்சினார்க்கினியரும் 
இக்கருத்தினர் என்பதை கள உ ஆம் நூற்பாவில் எழுதிய உரை 
யால் தெளியலாம். 

அவ்வுரை வருமாறு : -- 

" தோன்றுமொழிப் புலவர் என்றதனால் பிண்டத்தினையும் 
அடக்கி நிற்பது வேறு பிண்டி யெனப்படும் . அது முதனூலாகிய 
அகத்தியம் . என்னை ? இயற்றமிழ் , இசைத்தமிழ் , நாடகத்தமிழ் என 
மூன்று பிண்டத்தினையும் அடக்கி நிற்றலின் . 
( உ ) தொல்காப்பியம் பற்றிய குறிப்பு 

இதற்கு முதனூல் அகத்தியம் எனக் கூறப்படினும் , அது 
இற்றை ஞான்று கிடைத்திலது . ஆனால் , இந்நூலோ இன்றும் 
காணும் பேற்றிற் குரியதாய் நின்று நிலவுகிறது . இதுவே பிற் 
காலத்து எழுந்த இலக்கண நூல்களுக்கெல்லாம் தாய்மை நூலாய் , 
முதனூலாய் விளங்குவது ஆகும் . இதனை நச்சினார்க்கினியர் கச 
ஆம் நூற்பா உரை விளக்கத்தில் குறித்துள்ளார் . அது வருமாறு : 

அவ்வுறுப்பு நீர்த்திரைபோல் முறையே சுருங்கி வருதலின் 
அதனை அம்போதரங்க வொ த்தாழிசை யென்றும் , வண்ணக மென் 
றதனை அராகவுறுப்பாக்கி அவ்வுறுப்புடையது வண்ணக வொத் 
தாழிசை யென்றும் கூறுவாருமுளர் . இது பின்னுள்ளோர் கூறிய 
நூற்கு எல்லாம் முதனூலாதலின் , தொல்காப்பியவரை மாறுபடுதல் 
மரபன்றென்க . 


( ஊ ) பாட பேதம் 

இச் செய்யுளியலில் மட்டும் ககஉ இடங்கள் ஒருவர் ஒருவரின் மாறுபட்டுரைக்கும் பாட பேதங்கள் 
உள் . இவையனைத்தையும் இப்பதிப்பில் அவ்வவ்விடங்களில் அடிக்குறிப்பில் காட்டியுள்ளேம் . அவற்றுள் 
இளம்பூரணர் , பேராசிரியர் ஆகிய இருவரோடும் நச்சினார்க்கினியர் வேறுபட உரைக்கும் பாட பேதங்களை 
மட்டும் ஈண்டுக் காண்க : 


வரிசை நூற்பா 


இளம்பூரணர் பாடம் 


பேராசிரியர் பாடம் 


நச்சினார்க்கினியர் பாடம் 


எண் 


எண் 


க 


2 


ச 


.ல 


4. 


2P 


5 


நக 


6 


있으 


7 


ககக 


8 


மாட்டே வண்ணமோடு 
உகரமோடு 
முன்னிரை இறினும் 
கடியவும் பெறாஅ 
ஒரோவொரு வழியே 
அஃதன்று என்ப 
செவியறிவுறூஉ என 
செவியுறுத்தன்றே 
செம்பொருளாயின 
ஆறிரண் டுயர்வும் 

-- பிறவும் பெறுமே 
போக்கின்றாகல் 
நெடுவெண்பாட்டே 
செவியறி வாயுறை 

--புறநிலை என்றிவை 


மாட்டே வண்ணமோடு 
உகரமோடு 
முன்னிரை யுறினும் 
கடியவும் படா 
ஒரோர் வழியே 
அஃதான்று என்ப 
செவியறிவுறூஉ என 
செவியுறுத்தன்றே 
செம்பொருளாயின 
ஆறிரண் இயர் பென்று 

--அறையவும் பெறுமே 
போக்கின்றாகல் 
நெடுவெண் பாட்டே 
செவியறி வாயுறை 

--புறநிலை என்றிவை 


மாட்டே வண்ணமொடு 
உகரமொடு 
முன்னிரை வரினும் 
கடியவும் படாஅ 
ஒரொரு வழியே 
அதா அன்று என்ப 
செவியறிவுறூஉ என்று 
செவியுறுத்தற்றே 
செம்பொருளாவன 
ஆறி ரண்டுயர் 

- பேறவும் பெறுமே 
போக்கின்றாதல் 
நெடுவெண் பாட்டு 
புறநிலை வாயுறை 

- செவியறி என்றிவை 


55 


9 
10 


கருங 


கதிசு 


11 
12 


கடு அ 


13 


ககள் 


காக 


15 


கஎச 


கஎஎ 


கஅஎ 


16 
17 
18 
19 
20 
21 
22 
23 
24 . 


கஅக 


ககக 


பொருள் மர பில்லாப் 

--பொய்ம்மமாழி 
இருவகைத்தாகும் 
ஒளியும் உடைமையும் 
இளரியல் வகையில் 
அடைந்த சார்வொடு 
இவை முத லாகிய 
மெய்பெறும் அவையே 
கிழத்தி யோடு 
மொழியப் படுத லல்லது 
தந்தனர் உணர்த்தல் 
வண்ணந் தாமே 
ஆங்கென மொழிப் 
சின்மென் மொழியால் • 

-- சீர்புனைந் தியாப்பின் 
ஞகார முதலா னகார ஈற்று 
செவ்விதிற் கிளந்து தேர்தல் 
ஓங்கிய மொழியால் 

ஆங்கவண் மொழியின் 
வருவன உளவெனும் 


பொருள் மர பில்லாப் 

--பொய்ம்மொழி 
ஒரிரு வகைத்தே 
ஒளியும் உடைமையும் 
கிளரியல் வகையில் 
அடைந்த சார்பொடு 
இவைமுத லாகிய 
மெய்பெறு வகையே 
கிழத்தியோடு 
மொழியப் படுத்த வல்லது 
தந்தனர் உணர்த்தல் 
வண்ணந் தாமே 
ஆங்கன மொழிப் 
சின்மென் மொழியால் 

தாய பனுவலோடு 
ஞகாரை முதலா ளகாரை ஈற்று 
செவ்விதிற் கிளந்து தேர்தல் 
ஓங்கிய மொழியால் 

ஆங்கன மொழுகின் 
வருவ உளவெனினும் 


பொருளொடு புணராப் 

பொய்ம்மொழி 
ஈரிரு வகைத்தே 
ஒளியுடை மையும் 
கிளரிய வகையில் 
அடைந்த சார்போடு 
இருமுத லாகிய 
மெய்பெற வவையே 
கிழத்தியொடு 
மொழியப் படுவ தல்லதை 
தந்தனர் உரைத்தல் 
வண்ணந் தானே 
ஆங்ஙன மறிப் 
சின்மென் மொழியால் 

- தாய பனுவலின் 
ஞகாரை முதலா ளகார ஈற்று 
செவ்வி திற் கிளந்து ஓதல் 
ஓங்கிய மொழியால் 

-ஆங்ஙன மொழுகின் 
வருபவுள வேனும் 


உகம் 


உகந் 


25 
26 


2. கரு 
உ 


27 
28 
29 


உசஉ 


30 


உச கூ 


வ 


சியலில் 
20 

தொல் பொருள் செய்யுளியல் 
6. ஒரு குறை 

இத்தகைய சிறந்த உரைதானும் இவ்வியல் முழுமைக்கும் 
அமைந்திருப்பினும் , ஒருசில நூற்பாக்களுக்கு உரையே காணப் 
பெறாமலும் உள்ளது . அது நமக்கு நேர்ந்த இழப்பேயாகும் . உரை 
கிடைக்காத நூற்பாக்கள் வருமாறு : - கஙக , க 40 , க.அக , கஅ உ , 
கஅ ங , ச அச , உாரு , உக ங , உகசா , உகரு , உகசு , உகஎ , உ 

, , . 
இந்நூற்பாக்களுக்கு இளம்பூரணர் , பேராசிரியர் 

பேராசிரியர் உரையை 
ஒட்டி விளக்கவுரையில் உரையெழுதியுள்ளேம் . அதனை விளக்க 
வுரையிற் காண்க. 
7. நன்றியுரை 

இவ்வரிய உரையை முதன் முதல் வெளியிட்டு தவியவர் உயர் 
திரு ரா . இராகவ அய்யங்கார் அவர்கள் ஆவர் . அவர்கள் பல 
ஏட்டுப் பிரதிகளுடன் ஒப்பிட்டு , அதனுடன் உரையாசிரியர் உரை 
யையும் அடிக்குறிப்பாக இணைத்து மதுரைத் தமிழ்ச்சங்கத்து 
வெளியீடாக 1917 இல் பதிப்பித்திருக்கின்றார்கள் . அவர்கட்குத் 
தமிழகம் என்றும் நன்றி செலுத்தக் கடமைப்பட்டுள்ளது . 

இவ்வுரையினை இது பொழுது , சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் 
கழக ஆட்சியாளரும் , என் பேரன் பினரும் ஆன உயர் திரு.. 

சுப்பையா பிள்ளை அவர்கள் வெளியிட விரும்பி , அப் 
பொறுப்பினை எம்மிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் கருத்திற் 
கிணங்க இந்நூலைப் பலவகையானும் செப்பஞ் செய்துளேம் . 

இப்பதிப்பில் அவ்வந் நூற்பாவிற்குரிய உரையைத் தழுவி , அப் 
பொருள் விளங்கத் தலைப்புக்கள் தந்தும் , இளம்பூரணர் , பேரா 
சிரியர் பாடங்களோடு ஒப்பிட்டு, அப்பாட பேதங்களை அடிக்குறிப் 
பாகத் தந்தும் , நூலுரையில் பொருள் முடிவுக்கேற்பப் பாராக்களைப் 
பிரித்தும் செப்பஞ் செய்துள்ளேம் . நூலுரையில் இன்றியமையாது 
விளக்கம் பெற வேண்டிய இடங்களுக்கு விளக்கம் தந்து , அதனையும் 
இந்நூலுடன் இணைத்துள்ளேம் . நச்சினார்க்கினியர் தம் உரை நலத் 

, 
அறிந்தின் புறுமாறு இவ்வாராய்ச்சி முன்னுரையையும் எழுதினேம் .. 

இதனைச் செவ்விதாகப் பதிப்பித்துத் தமிழுலகிற்குத் தந்து 
தவும் சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தினர்க்கும் ,, இதனை 
செப்பஞ் செய்யும் பொழுது உதவிபுரிந்த என் அருமை அன்பர் 
புலவர் திரு , மா . விசுவநாதம் அவர்கட்கும் என் நன்றியறி தலைத் 
தெரிவித்துக் கொள்கின்றேம் . 


வ . 


சி 


6 . 


அழகு 

திருச்சிற்றம்பலம் 
தொல்காப்பியம் 

பொருளதிகாரம் 
நச்சினார்க்கினியர் உரை 
அ . செய்யுளியல் 

செய்யுட்குரிய உறுப்புக்கள் 
மாத்திரை எழுத்தியல் அசைவகை எனாஅ 
யாத்த சீரே அடியாப்பு எனாஅ 
மரபே தூக்கே தொடைவகை எனாஅ 
நோக்கே பாவே அளவியல் எனாஅத் 
திணையே கைகோள் * கூற்றுவகை எனாஅக் 
கேட்போர் களனே காலவகை எனாஅப் 
பயனே மெய்ப்பாடு எச்சவகை எனாஅ 
முன்னம் பொருளே துறைவகை எனாஅ 
மாட்டே வண்ணமொ டியாப்பியல் வகையின் 
ஆறுதலை யிட்ட அந்நால் ஐந்தும் 
விருந்தே இயைபே புலனே இழைபெனாப் 
பொருந்தக் கூறிய எட்டொடுந் தொகைஇ 
நல்லிசைப் புலவர் செய்யுள் உறுப்பென 
வல்லி திற் கூறி வகுத்துரைத் தனரே . 
* பேராசிரியர் பாடமும் இதுவே . பொருள் 

துவே . பொருள் வகை எனப் 

வகை எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 

வண்ணமோடு எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் பேராசிரி 
யரும் , 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


என்பது சூத்திரம் . இவ்வோத்து செய்யுளது இலக்கணம் உணர்த்தி 
“ னமையிற் செய்யுளியல் என்னும் பெயர்த்து : எனவே இவ்வோத்து 
நுதலியது செய்யுளிலக்கணமாயிற்று . 

பாயிரத்துள் வழக்குஞ் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்துஞ் 
சொல்லும் பொருளும் ஆராய்வல் என்றமையான் இதற்கு முன்னர்க் 
கூறிய அதிகாரங்களிலும் இவ்வதிகாரத்தும் எல்லாம் வழக்கிற்குஞ் 
செய்யுட்கும் வேண்டுவன கூறி , அவ்விரண்டும்பற்றிச் செய்யுள் நிகழும் 
ஆதலால் அச்செய்யுட்குரிய இலக்கணத்தையெல்லாம் இவ்வோத்தி 
னுள் தொகுத்துக் கூறுகின்றார் என்றுணர்க . இங்ஙனங் கூறவே , முற் 
கூறிய ஒத்துக்களோடு இயைபுடைத்தாயிற்று . 

இவ்வோத்தினுள் இத்தலைச்சூத்திரம் : -இவ்வோத்தினுள் மேற்கூறு 
கின்ற செய்யுட்கு உறுப்பாவன இவையென்று அவற்றது பெயரும் 
முறையும் தொகையும் கூறுகின்றது . 

( இதன் பொருள் .) மாத்திரையென்றது எழுத்திற்கு உரித்தாக 
எழுத்ததிகாரத்தோ திய மாத்திரைகள் தத்தம் அளவின் இறந்து 
பாவின் ஓசை வேறுபாடுகளை யுணர்த்தி விராஅய் நிற்கும் 
நிலையை ; மாத்திரையென்றது மாத்திரையளவை என்பதூஉம் ,, 
எழுத்தியல் என்றது எழுத்தியல் வகையை என்பதூஉம் மேலைச் 
சூத்திரத்தாற் பெறுக . 

எழுத்தியல் வகையென்றது எழுத்ததிகாரத்துக் கூறிய எழுத் 
துக்கள் செய்யுட்கியலும் வகையை . 

அசைவகையென்றது இயலசையும் உரியசையும் என இருவகை 
யாம் அசைக்கூறுபாட்டினை .. 

யாத்தசீர் என்றது பொருள்பெறத் தொடர்ந்து நிற்குஞ் சீரை : 
எனவே அசையும் தனித்தனியே பொருள் பெறுவனவும் தனித் 
தனிப் பொருளின்றிச் சீராயவழிப் பொருள் பெறுவனவும் என 
இருவகையாம் ; தேமா சாத்தன் எனவரும் . 

அடியென்றது அச்சீர் இரண்டும் பலவுந் தொடர்ந்ததோர் 
உறுப்பை , 

யாப்பென்றது . அவ்வடிதொறும் பொருளேற்று நிற்பச் 
செய்வதோர் செய்சையை . 

மரபென்றது காலந்தொறும் இடந்தொறும் வழக்குத் திரிந்த 
வாற்றுக்கேற்ப வழுப்படாமற் செய்வதோர் முறைமையை . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


A 


என்றது 


அறியச் 


தூக்கென்றது பாக்களைத் துணித்து நிறுத்தலை . 

தொடைவகையென்றது எழுத்துச்சொற் பொருள்களை 
எதிரெதிர் நிறீஇத் தொடுக்கின்ற தொடைப் பகுதிகளை . 

நோக்கென்றது மாத்திரை முதலிய உறுப்புக்களையுடைத்தாய்க் 
கேட்போர்க்கு நோக்குதல்படச் செய்தலை . நோக்குதல் - பயன் 
கோடல் , 
பாவென்றது இவ்வுறுப்புக்களையுடைத்தாய்ச் 

சேட்புலத் 
திருந்து சொல்லும் பொருளுந் தெரியாமல் ஒருவன் கூறியவழியும் 
இஃது என்ன செய்யுளென்றறிவதற்கு ஏதுவாகிப் பரந்துபடச் 
செய்வதோர் ஓசையை , 

அளவியல் என்றது அடிவரையறையை . 

திணையென்றது அகத்திணையும் புறத்திணையும் அறியச் 
செய் தலை 
கைகோள் 

அவ்வத்திணையொழுக்கம் 
செய் தலை . 

கூற்றுவகையென்றது அச்செய்யுட் கேட்டோரை இது கூறு 
கின்றோரின்னோரென அறிவித்தலை . 

கூற்றிவை என்பது பாடமாயின் அஃது எண்ணிய மூன்றினையுந் 
தொகுத்ததாம் . 

கேட்போர் என்றது இன்னார்க்குக் கூறுகின்றது இதுவெனத் 
தெரித்தலை . 

களனென்றது இயற்கைப் புணர்ச்சியும் இடந்தலைப்பாடும் 
முதலியன உணரச்செய்தலை . 

காலவகை யென்றது முக்காலத்தும் திணை நிகழ்ச்சிக்கண்ணே 
பொருள் நிகழ்ச்சியுணரக் கூறலை . 

பயனென்றது சொல்லிய பொருளாற் பிறிதொன்று பயப்பச் 
செய்தலை . 

மெய்ப்பாடென்றது சொற்கேட்டோர்க்குப் பொருள்கட் 
புலனாதலை . 

எச்சவகை யென்றது சொல்லப்படாத ஒழியும் தழீஇக் 
கொள்ளச் செய்தலை : அது கூற்றும் குறியும் என வருதலின் 
வகையென்றார் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


- 


முன்னமென்றது கூறுவாரையும் கூறக்கேட்டோரையும் குறிப் 
பான் எல்லாரும் கருதும்படி செய்தலை . 

பொருள் என்றது புலவன் தான் தோற்றிக்கொண்டு செய்வ 
தோர் பொருண்மையை . 

துறைவகை யென்றது முதலுங் கருவும் முறை பிறழ்ந்தாலும் 
இஃது இதன்பாற்படுமென்று ஒருதுறைப்படுத்தற் கேதுவாய 
தோர் கருவியுளதாகச் செய்தலை . 

மாட்டென்றது அகன்றும் அணுகியுங் கிடந்த பொருள்களைக் 
கொண்டு வந்து தொடராகக் கூட்டி முடித்தலை . 


வகை 


வண்ணம் என்றது ஒருபாவின் கண் ணிகழும் ஓசை விகற் 
பத்தை . 
எனஅ என்ற எல்லாம் எண்ணிடைச்சொல் . 

ஏகாரங்கள் எண்ணுப் 
பொருட்டு . 

யாப்பியல் வகையின் ஆறுதலையிட்ட அந்நாலைந்தும் என்றது. 
யாப்பிலக்கணப் பகுதியால் அவ்வண்ணத்தொடு கூடிய இருபத் 
தாறும் எ 
அம்மை ......வகுத்துரைத்தனரே என்றது அம்மை முதலிய எண் 

வனப்பொடும் முற்கூறிய இருபத்தாறுந் தொகுத்து 
முப்பத்து நான் குறுப்பாக்கி இம்முப்பத்து நான்கும் நல்லிசைப் 
புலவர் செய்யப்படுஞ் செய்யுட்கு உறுப்பாமென்று கூறி , அங்ஙனம் 
இலக்கணமே கூறிவிடாதே அவற்றைத்தாஞ் செய்தல் வன்மையி 
னமைந்து சுவடுபட வகுத்த அவ்வத்துறையெல்லாம் போயினார் 
என்றவாறு . 

செய்யுளுறுப்பெனக் கூறி வல்லிதின் வகுத்துரைத்தன ரென மாறுக . 
இருபத்தாறு என்றும் எட்டு என்றும் இருவகையால் தொகை கூறியது , 
இருபத்தாறும் தனிநிலைச் செய்யுட்கு ஒன்றொன் றனை இன்றியமையாவாய் 
வருதலும் , அவ்வெட்டும் பல செய்யுட்டொடர்ந்த தொடர்நிலைச் 
செய்யுட்கே பெரும்பான்மையும் உறுப்பாய் வருதலும் , தனிநிலைக்கண் 
ஒரோவொன்றாயும் வருதலும் அறிவித்தற்கு என்க . இவ்வுறுப்புக்குறை 
யாமற் செய்யுட் செய்வார் நல்லிசைப்புலவர் என்பது உம் , அடிவரை 
யறை கூறியவற்றிற்கே இவ்விலக்கண மென்பதூ உம் , அடிவரையறை 
யில்லா நூல் முதலிய ஆறற்கும் திணை முதலிய உறுப்பு ஆகா என்ப 
தூ உம், அவற்றுள் நூலும் உரையும் ஒழிந்த நான்கும் செய்தார் இசைப் 


* 


என் கன 


வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
புலவர் ஆகார் என்பதூஉம் உணர்க . இனி நூலும் உரையும் செய் தாரும் 

. 
நல்லிசைப்புலவர் என்பது பின்னர் அவற்றிற்கிலக்கணம் கூறும்வழி . 
யுணர்க . உறுப்பெனவே உறுப்புடைச் செய்யுளும் அதன் கண் அடங்கும் , 
உறுப்பினது ஈட்டம் முதலாதலின் . 
இவ்வாசிரியர் தளையை உறுப்பாகக் 

கொள்ளாதது 
யெனின் : - தளையாவது சீரினது தொழிலாய்ப் பாக்களின் ஓசையைத் 
தட்டு இருசீ ரிணைந்ததாகும் ; அவ்வாறிணைந்த இருசீரினையும் ஆசிரிய 
ரெல்லாம் இருசீர்க்குறளடியென அடியாகவே வகுத்துக்கொண்டார் 
ஆதலின் தளையென வேறோர் உறுப்பின்றாம் . அன்றியும் , தளையான் 
அடிவகுப்பாரும் உளராயினன்றே அதனை 
உளராயினன்றே அதனை உறுப்பென்று 

கொள்ள 
வேண்டுவது ; அங்ஙனம் வகுத்துக்கொள்ளாமையின் உறுப்பென்னாது 
சீரது தொழிலாய் ஓசையைத் தட்டு நிற்பதொன்றென்றே கொண்டார் . 
அதனை யுறுப்பென் பார்க்குச் சீரான் அடி வகுத்தல் குற்றமாகும் . 
தொல்காப்பியரோடு ஒருசாலை மாணாக்கராகிய காக்கைபாடினியாரும் 
உறுப்பென்னார் ; பின் தோன்றிய காக்கைபாடினியார் முதலியோர் 
கொள்வர் ; அது பொருந்தாது . 

இச்சூத்திரத்துட் கூறிய முறையே முறையாமாறு வருகின்ற சூத்தி 
ரங்களின் பொருட்கிடையான் உய்த்துணர்க , வனப்பெட்டும் தனித்தனி 
வருமாறும் தம்முள் இயைபுடைமையும் ஆண்டுணர்க . இவ்வுறுப்பினை 
ஆசிரியன் குறியும் உலகத்தார் குறியுமாகக் கொள்க . இவற்றை உயிரில் 
லாத கலவையுறுப்புப் போற் கொள்க . 


உ . 


மாத்திரை யளவும் எழுத்தியல் வகையும் 
அவற்றுள் , 
* மாத்திரை யளவும் எழுத்தியல் வகையும் 

மேற்கிளந் தன்ன என்மனார் புலவர் . 
இது நிறுத்தமுறையானே மாத்திரையும் எழுத்தியலும் உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் . ) அவற்றுள் மாத்திரை அளவும் - முற்கூறியவற் 
றுள் மாத்திரையைச் செவி கருவியாக உணர்ந்து கொள்ளும் நிலை 
யும் , எழுத்தியல் வகையும் - முற்கூறிய முப்பத்து மூன்றெழுத்தும் 
யாப்பிலக்கணத்திற்குப் பதினைந்து பெயரவாய் நடக்குங் கூறு 
பாடும் , மேற்கிளந்தன்ன என்மனார் புலவர் - எழுத்தோத்திற் 

* பேராசிரியர் பாடமும் இதுவே. மாத்திரைவகையும் எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 

மேற்கிளந்தனவே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


கூறிய இலக்கணத்தில் பிறழாமை வருமென்று கூறுவர் புலவர் 


ஈண்டு அளவென்றது எழுத்திலக்கணத்தில் எழுத்திற்குக் கூறிய 
மாத்திரைகள் தத்தம் ஓசைகளைப் புலப்படுத்தி நிற்குமாறு தொடர்பு 
படுத்தி விராஅய் நிற்பச்செய்யும் நிலையை அளந்துகோடலை : என்றது 
" அளபிறந் துயிர்த்தலு மொற்றிசை நீடலும் " ( தொல் - எழுத்- நூன் 
* ) என்னுஞ் சூத்திரத்தானும் “ குறுமையு நெடுமையு மளவிற் 
கோடலின் ( ஷை - ஷை மொழி - கஎ ) என்னுஞ் சூத்திரத்தானும் செய்யுட் 
குரிய ஓசை தருமெனக் கூறிய நெட்டெழுத்துக்களும் ஒற்றெழுத்துக் 
களும் தத்தம் பாவின் ஓசையை வேறுபடத் தந்து நிற்கும் என்றதாம் . 
இவ்விரண்டு சூத்திரத்தோடும் மாத்திரையளவை மாட்டெறிந்தார் . 
இவன் அளந்த அளவு நன்று என்றாற்போல , அளவு அளவுதொழின் 
மேல் நின்றது . இதனாலல்லது செய்யுள் வேறுபாடு உணரலாகாமையிற் 
சிறப்புறுப்பாக ஏனையுறுப்புக்களின் முன்னே கூறினார் . 

( எ - டு . ) “ வருவர் கொல் வயங்கிழாஅய் வலிப்பல்யான் கேஎளினி 
( கலி - பாலை - க 0 ) 
எனவும் ; 

“ கடியவே கனங்குழாஅய் காடென்றா ரக்காட்டுள் ( ழை ) 

எனவும் குற்றெழுத்துக்களெல்லாம் நெட்டெழுத்தினை மாத்திரை 
மிகுத்து விராஅய் நின்றவாறு காண்க . 

குரங்ங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி " ( அகம் - ச ) " பிடி 
பூட்டிப் பின் னுண் ணுங்ங் களிறெனவும் உரைத்தனரே ( கலி- பாலை 
க ) எனக் குற்றெழுத்துக்களெல்லாம் இடையில் நின்ற ஒற்றெழுத்துக் 
களை மாத்திரைமிகுத்து விராஅய் நின்றவாறு காண்க . 

இதுவும் எழுத்திற் சூத்திரங்களிரண்டும் * ஆணைகூறிற்று . 

இனி எழுத்து முப்பத்து மூன்றனுட் சில எழுத்துக்களை உயிர் என் 
னும் பெயர் கொடுத்து அவற்றைக் குறிலும் , நெடிலும் , அளபெடையும் , 
குற்றியலிகரமும் , குற்றியலுகரமும் , ஐகாரக்குறுக்கமும் , 

ஐகாரக்குறுக்கமும் , ஒளகாரக் 
குறுக்கமும் எனப் பெயர் வேறுபாடு கொடுத்து அதனோடு எட்டாக்கியும் , 
சில எழுத்துக்களை மெய்என்னும் பெயர் கொடுத்து அவற்றை மெல்லின் 
மும் , மல்லினமும் . இடையினமும் , ஆய்தமும் , ஒற்றளபெடை 

யும் எனப் 
அளபிறந்து நிர்த்தலும் குறுமையுநெடுமையும் என்னுமிரண்டும் 
இவர் இவ்வெழுத்ததிகாரச்சூத்திரங்களிரண்டும் எதிரது போற்றலென் 
னும் உத்திபற்றி இச்செய்யுளியர் சூத்திரத்தை நோக்கிக் கூறியன எனக் 
கொண்டு , ஈண்டைக்குரைத்தாங்கு அவற்றிற்கும் உரைத்து , இவ்வுதார 
ணங்களையே ஆண்டும் எடுத்துக்காட்டுவர் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


பெயர் வேறுபாடு கொடுத்து அதனோடு ஆறாக்கியும் , இவையிரண்டுங் 
கூடியவற்றை உயிர்மெய் என வேறோர் பெயராக்கியும் மேற்கூறியவாறே 
பதினைந்து பெயரவாய் ஈண்டு , நடக்குமென் றற்கு ‘ எழுத்தியல்வகை 
யென்றார் . 

இவ்வெழுத்தினை எழுத்தினுட் கூறிய சூத்திரங்களோடு மாட் 
டெறிந்தார் . அவை 

ஔகார விறுவாய் ( தொல் - எழுத்- நூன்- அ ) 
அ , இ , உ , எ ( கை ) ஆ , ஈ , ஊ , ஏ ( ஷை - ச ) நீட்டம் வேண்டின் 
( டிை - சு ) அவைதாங் , குற்றியலிகரம் ( ஷை -2 ) ஓரள பாகு மிடனுமா 
ருண்டே ( சை - மொழி - உச ) வல்லெழுத்தென்ப ( ழை- எழுத்- கக.) மெல் 
லெழுத்தென்ப ( ஷை -20 ) இடையெழுத்தென்ப ( ஷை - உக ) உயிர்மெய் 
யல்லன ( ஷை - மொழி -உஎ ) என்பனவாம் . அளபெடையிரண்டும் எழுத் 
தாந்தன்மை மேலே பெறுதும் . 

இவற்றுட் குறிலும் நெடிலும் குற்றுகரமும் அசைக்குறுப்பாம் . 

ஒற்றடுத்த அசைகள் வேறுபடாமையின் ஒற்று அசைக் குறுப்பாகா : 
ஒற்றளபெடைக்குறுப்பாம் . 

நெடிலும் , அளபெடையிரண்டும் , உயிரும் , உயிர்மெய்யும் , மூவின 
மும் , ஐகார ஔகாரக் குறுக்கமும் தொடைக்குறுப்பாம் . 

குறிலும் , நெடிலும் , அளபெடையிரண்டும் , மூவினமும் , ஆய்தமும் 
வண்ணத்திற் குறுப்பாம் . 

இவற்றை இயற்கையெழுத்துஞ் சார்பெழுத்தும் என இரண்டாக 
வும் வகுப்பர் . 

அசை 
குறிலே நெடிலே குறிலிணை குறினெடில் 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
நேரும் நிரையும் என்றிசிற் பெயரே . 
து நிறுத்த முறையானே அசை கூறுகின்றது . 
( இ 

இ - ள் . ) குறிலும் நெடிலும் தனித்துவந்தும் , குறிலிரண்டு 
ணைந்து வந்தும் , குறிற்பின்னர் நெடிலிணைந்து வந்தும் , பின்னர் 
இந்நான்கும் ஒற்றொடு வருதலோடே பொருள்பெற ஆராய்ந்து 
நிரனிறை வகையான் நேரசையும் நிரையசையும் என்று பெயர் 
கூறினார் ஆசிரியர் எ - 

குறிலும் நெடிலும் தம்முள் மாத்திரையொவ்வாவேனும் அவற்றின் 
மாத்திரையை நோக்காது எழுத்தாந்தன்மை நோக்கி 

நோக்கி இரண்டற்கும் 
ஒரோ வோரலகு பெறுமென்றார் . இது குறிலிணைக்குங் குறினெடிற்கும் 
ஒக்கும் . 

செய்யுளியல் - கஎ , க அ . 


ங . 


று . 


* 


அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


நேரசை நிரையசை என்ற பெயர் , ஆட்சியும் குணமும் காரணமாகப் 
பெற்ற பெயர் . இரண்டெ. முத்தானாகாது ஓரெழுத்தானாதலின் நேரிய 
தன்றே ; அதனான் நேரிய அசை நேரசை என்றாயிற்று . உயிர்லெழுத்தும் 
எண்ணப் படாஅ ( தொல் , செய் - சச ) என்றலின் * எண்ணப்படாத ஒம் 
றுக்கள் பயன்படாது அசைந்து நிற்றலின் அசையென்னும் பெயரும் 
எய்திற்று . இரண்டெழுத்து நிரைதலின் இணையசையென்னும் பொருள் 
பட நிரையசை யென்றாயிற்று . 

( எ - டு . ) அ , ஆ , அல் , ஆல் எனவும் ; பல , பலா , புகர், புகார் 
எனவும் வரும் . 

ஒற்றுக்கள் எழுத்தாய் நின்று அலகுபெறுதற் குரியவல்லவென்பது 
மொழி மரபின் கண்ணே மொழிப்படுத் திசைப்பினும் (20 ) என்பதன் 
கட் கூறியவாற்றான் உணர்க . 

குறில் நெடில் என எழுத்தாக ஓதிற்றேனும் நெட்டெழுத் தேழே 
யோரெழுத் தொருமொழி ( டி - க 0 ) என் றதனால் நெடில் சொல்லாக் 
தன்மையும் குற்றெழுத் தைந்து மொழி நிறை பிலவே ( ஷைகக ) என்ற 
தனாற் குறிலும் சிறுபான்மை சொல்லாந்தன்மையும் பெறுதும் ; அன்றி 
யும் ஒற்றுக் கூறினமையாலும் பெறுதும் . 

உள்ளார் தோழி என நேரசை நான்கும் வரி வரால் கலாவலின் 
என நிரையசை நான்கும் வந்தன . 


ச . 


இதுவுமது 
இருவகை யுகரமொ டியைந்தவை வரினே 

நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப .. 
இது கூறாத அசைக்கூறுங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) இருவகை உகரமொடு - குற்றுகர முற்றுகரங்க 
ளோடே , அவை இயைந்துவரின் - மேற் கூறிய நேரசையும் நிரை 
யசையும் பிளவுபடாது ஒரு சொல் விழுக்காடு பட இயைந்துவரின் , 
நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப - நிறுத்த முறையே நேரசையோ 
டியைந்த குற்றுகரமும் அதனோடியைந்த முற்றுகரமும் நேர்பசை 
எனப்படும் , நிரையசையோடு இயைந்த குற்றுகரமும் அதனோ 
டியைந்த முற்றுகரமும் நிரைபசை எனப்படும் , எ - று . 
* எண்ணுப்படாத என்பதும் பாடம் . 

உகரமோடு எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் ,, பேரா 
சிரியரும் . 

இந்நூற்பாவையும் அடுத்த நூற்பாவையும் சேர்த்து ஒரே நூற்பா 
வாகக் கொள்வர் இளம்பூரணர். 


நேரின் பின் உகரம் வருதலின் நேர்பு : நிரையின் பின் உகரம் வருதலின் 
ளியல் ) 

நச்சினார்க்கினியம் 
நிரைபு என ஆட்சியும் குணமும் காரணமாகப்பெற்ற பெயராதல் மேற் 
கூறியவற்றுட் காண்க . 

( எ - டு . ) வண்டு , நாகு , காம்பு , மின்னு , நாணு , தீர்வு : நேரசை 
மூன் றன் பின்னும் இருவகை உகரமும் வந்து நேர்பசையாயிற்று . 
குறிற் பின்வரும் இருவகையுகரமும் நோபசையாகாமை 

* மேற் 
கூறுகின்றார் . 

வரகு , குரங்கு , மலாடு , மலாட்டு , இரவு , புணர்வு , உலாவு என 
நிரையசை நான்கின் பின்னர்க்குற்றுகரமும் , நிரையசை மூன்றின் பின்னர் 
முற்றுகரமும் வந்து நீரைபசை யாயிற்று . குறினெடில் ஒற்றின் பின் 
வந்த முற்றுகரம் உளவேற் காண்க . 

குற்றிய லுகரமு மற்றென மொழிப ( தொல் - எழுத் - புணரி- கூ ) 
என்ற விதியாற் குற்றுகரம் புள்ளி பெற்று நின்றும் புள்ளி பெற்ற 
ஒற்றுப் போன்று ஒடுங்கி நில்லாது தன்னான் ஊரப்பட்ட மெய்யுந்தானும் 
அரைமாத்திரைத்தாய் நின்றதேனும் , அகன்றிசைத்தலின் ஒற்றென் றலு 
மாகாது ; ஒரு மாத்திரை பெற்ற உயிர்போல அகன் றிசையாமையின் 
உயிரென வேறோரலகு கொடுத்தலுமாகாது இதனைச் செயற்பாலது 
வேறோரசையாக்குதலென நோக்கி நேர்பசை நிரைபசை என வேண்டினார் 
ஆசிரியர் . பின்னுள்ளோர் அலகு பெறுமென்று கொண்டாரேனும் 
அவர்க்கும் அலகுபெறாவென்றுங் கொள்ள வேண்டியவாறும் , தேமா , 
புளிமாவொழியக் காசு , பிறப்பு எனக் குற்றுகர வீறாக வேறுதாரணங் 
கொள்ள வேண்டியவாறும் உணர்க ; எனவே குற்றுகரம் அலகுபெறா 
வாயிற்று . வண்டு , கொண்டி என ஓசை ஒவ்வாமை செவி கருவியாக 
உணர்க . 

ஒரு மாத்திரைபெற்ற முற்றுகரம் நேர் பசை நிரைபசையாமோ 
வெனின் ;- வண்டு வண்டு வண்டு வண்டு என்புழிப் பிறந்த அகவலோசை 
மின்னு மின்னு மின்னு மின்னு என்புழியும் பெறப்படுதலாலும் , வெண் 
பாட்டீற்றடி வண்டு எனக் குற்றுகரவீற்றானின்றுழியுங் கோலு என 
முற்றுகர வீற்றானின் றுழியும் ஒத்தவோசையவாம் ஆகலானும் அவ்வசை 
களாயின . இஃது எழுத்தளவெஞ்சினும்............ மொழிய ( செய் - 
சடி ) என்ற விதியாற்பெறுதும் . 

( ச ) 


எய்தியது விலக்கல் 
ரு . குறிலிணை யுகரம் அல்வழி யான .. 

இது தனிக்குறிலானாகிய நேரசைப் பின்னும் இருவகை உகரம் வந் 
நேர்பசையாதலை விலக்கினமையான் எய்தியது விலக்கிய தூ உம 

| செய் - 


- 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) மொழி சிதைத்து - பொருள் தந்து ஒற்றுமைப் 
பட்டு நிற்பதோர் சொல்லைப் பொருளைக் கெடுத்து : தனிக்குறில் - 
முதலெழுத்தைத் தனிக்குறிலாக்கின் : முதலசையாகாது அது 
நேரசையாகாது , எ - று . 

எனவே , பொருள் தந்து ஒற்றுமைப்பட்டு நில்லாது விட்டிசைத்து 
நின்றுழி நேரசையாம் என்றவாறாயிற்று . புளிமா என் றவழிப் புளி 
யென்று ஒற்றுமைப்பட்டு நின்ற சொல்லைச் சிதைத்து முதல் நின்ற பகர 
உகரத்தை நேரசையாக அலகிடப்படாது . 

இனி விட்டிசைத்து நேரசையாங்கால் ஏவல் , குறிப்பு , தற்சுட்டு , 
வினா , சுட்டு என ஐந்து பொருளின்கண் விட்டிசைத்து நேரசையாம் . 
( எ - டு . ) 
வெறிகமழ் தண்புறவின் வீங்கி யுகளும் 
மறிமுலை யுண்ணாமை வேண்டிப் - பறிமுன்கை 
அ உ அறியா வறிவி லிடைமகனே 

நொ அலைய னின்னாட்டை நீ 
என்பது ஏவல் . அ உ என்பது அகரந்தன்னையே சுட்டுதலின் தற்சுட்டு . 

அ ஆ வீழந்தானென் றெண்ணப் படும் (நாலடி.- சு ) என்பது அருட் 
குறிப்பு . 

அ அவனும் , இ இவனும் , உ உவனும் என்பது சுட்டு , 
எ எவன் என்பது வினா . 

உரையிற்கோடல் என்பதனான் ஐந்திடத்தும் விட்டிசைத்தல் 
கொள்க ; அ , இ , உ , எ , ஒ என்னுமப்பா லைந்தும் ( தொல் - எழுத் . நூன் -- 
கூ ) எனவரும் . 

இவை மொழி சிதைத்துத் தனிக்குறிலாய் நேரசையாயின வாறு 
காண்க . 

( எ ) 


குற்றிய லிகரம் அலகு பெற்றும் பெறாதும் வரும் எனல் 
அ . ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் . 

இது குற்றியலிகரம் அலகுபெற்றும் அலகுபெறாதும் வரும் என் 
கிறது . 

( இ - ள் . ) குற்றியலிகரம் ஒற்றியற்று எழுத்தியற்று - குற்றி 
யலிகரமாவது ஒற்றியல்பினையுடைத்து : அதுவேயன்றி , எழுத்தி 
யல்பினையும் உடைத்து , எ - று . 

என்றது அலகுபெறாதவழி ஒற்றாம் : அலகு பெற்றவழி யெழுத்தாம் 
என்றவாறு . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( எ - டு . ) குழலினி தியாழினி தென்ப ( திருக்குறள் - சுசு ) என 
ஆசிரியத்தளையாயும் , அருளல்ல தியாதெனின் ( உருகா ) எனக் கலித் 
தளையாயும் வருதலிற் குற்றியலிகரம் அலகுபெறாது ஒற்றியற்றாயிற்று . 
" நினக்கி யாரே மாகுது மென்று , வனப்பு நினக்கியா னுரைப்பக் கேண் 
மதி " என இக்குற்றியலிகரங்கள் அலகு பெறுதலின் எழுத்தியற்கயிற்று . 

இங்ஙனம் சான்றோர் செய்யுள் வருதல் பெருவரவிற்று . ஒற்றினை 
யும் எழுத்தென்று ஒரோரிடத்துக் கூறினாரேனும் , ஈண்டு ஒற்று 
எழுத்து எனக் கூறலின் ஒற்றல்லாவெழுத்தை யுணர்த்திற்று . ( அ ) 

முற்றுகரத்திற்கு இலக்கணம் 
முற்றிய லுகரமும் மொழிசிதைத்துக் கொளா அ 
நிற்ற லின்றே ஈற்றடி மருங்கினும் . 
இது குற்றியலுகரத்திற் கினமாகிய முற்றுகரத்திற்கு இலக்கணங் 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) முற்றிய லுகரமும் மொழி சிதைத்துக் கொளா அ 
முற்றியலுகரமும் வருமொழியைச் சிதைத்துப் பிரித்து அவற்றி 
னின் றும் வாங்கிக் கொடுக்கப்படா ; எனவே நிலைமொழித் தொழி 
லாகிய உகரமும் நிலைமொழியீறு கெட நின்ற உகரமே கொள்க , 
நிற்றல் இன்றே ஈற்றடி மருங்கினும் - அதுதான் இடையினன்றி 
ஈற்றடி யிடத்திலும் இயலசையாய் நிற்றலின்று ; எனவே உரியசை 
யாயே நிற்கும் , எ - று . 

நாணுடையரிவை ( அகம் - ஈச ) என்புழி வருமொழியின் உகரம் 
வந்தேறியது முற்றுகரமாகாதென்றுணர்க . இனி நாணுத்தளையாக 
வைகி இரவுத்துயின் மடிந்த தானை ( அகம் - உ ச ) சுறவுக்கொடி (சிங் 
முத் - சகங ) விழவுத்தலைக் கொண்ட ( அகம் - கஎ ) மின்னு நிமிர்ந்தன்ன 
( நற்றிணை - டுக ) இவை நிலைமொழித் தொழிலாகிய உகரம் பெற்றன .. 
நீர்க்கு , நிழற்கு என நின்ற நான்கனுருபு நிலைமொழித் தொழிலுகரமாம் . 
உலவுகடல் , விரவு கொடி எனின் அதுவாம் . சுரும்புலவு நறுந்தொடை 
யலள் , கலனளவு நலனளவு இவை நிலைமொழியீற்று மகரங்கெட .. நின்ற 
உகரம் முற்றுகரமாயின . இனி இனத்துள்ள தாகு மறிவு (திருக்குறள் 
சருச ) இன்னா தினியார்ப் பிரிவு ( ஷை - க்கருஅ ) கருமமே கல்லார்கண் 

மற்றியா னென்னுளேன் மன்னோ என்னுந் திருக்குறளினையும் , 
( கசசு) ஈசற் கியான்வைத்த வன்பி னகன்று என்னுந் திருச்சிற்றம் 
பலக்கோவையினையும் ( க 0 க ) காண்க . 

+ உயிரில் லெழுத்து மெண்ணப் படாஅ ( செய் - சச ) என்புழி 
ஒற்றினையும் எழுத்தென்றல் காண்க . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கட . 


தீர்வு பேரறிவாளர் துணிவு பாடறியாதானை யிரவு போற்றா தார் 
முன்னர்ச்செலவு (நான்மணிக்- க ) புன்க ணுடைத்தாற் புணர்வு ( திருக் 
குறள் -க்கரு உ ) * புனை மலர்த்தாரகலம் புல்லு அஞ்சொன்மடவார்க் 
கருளு கோலு இவை யடியிறுதிக்கண் உரியசையாய் நின்றவாறு 
காண்க . 

நிற்றலின்றே என்றதற்கு ஈற்றடிக்கண் நிற்றலில்லையென்று கூறின் 
அவை முடியாவாம் . இவை அசைக்கும் ஓசைக்கும் உறுப்பாம் . 

உகரமும் என்ற உம்மையாற் குற்றுகரமும் 1 சேற்றுக்கால் நீலம் 
எனப் பிரித்துக் கெடாமனின்றவாறும் எய்போற் கிடந்தானென் 
னேறு ( வெண் - வாகை- உ உ ) இறுதிக்கண் உரியசையாய் நின்ற 
வாறுங் காண்க . நாகுண்டு என்பது குற்றுகரமாகாது . 


என 


* 


உரியசைகள் ஒற்றுப் பெற்று நிற்கும் எனல் 
க 0 . குற்றிய லுகரமும் முற்றிய லுகரமும் 

ஒற்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே . 
இஃது உரியசைகள் ஒற்றுப்பெற்று நிற்குமென எய்தாத தெய்து 
வித்தது . 

( இ ள் ) குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் - முற்கூறிய 
குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் , ஒற்றொடு தோன்றி நிற்கவும் 
பெறுமே - வருமொழி வல்லெழுத்து வரும்வழி வல்லொற்றோடு 
தோன்றி நிற்கவும் பெறும் , எ று . 

இன மலர்க் கோதா யிலங்குநீர்ச் சேர்ப்பன் புனை மலர்த் தாரகலம் 
புல்லு . 

t மஞ்சுசூழ் சோலை மலைநாட மூத்தாலு மஞ்சொன் மடவாட் கருளு . ” 
இவை யாப்பருங்கலவிருத்தி மேற்கோள் ( ரு n ) . 
- சேற்றுக்கா னீலஞ் செருவென்ற வேந்தன் வேல் 
கூற்று றழ் மொய்ம்பிற் பகழி பொருகய 
றோற்றந் தொழில்வடிவு தம்முட்டடுமாற்றம் 
வேற்றுமை யின்றியே யொத்தன மாவேட 

பாற்றுக்கா லாட்டியர் கண் - ஷை .. 
இஃது இன்னிசைப்பஃறொடைக்கு உரையாசிரியர் காட்டிய பாட்டு . 

கன்னின்றான் எந்தை கணவன் களப்பட்டான் 
முன்னின்று மொய்யவிந்தார் என்னையர்- பின்னின்று 
கைபோய்க் கணையுதைப்பக் காவலன் மேலோடி, 
எய்போற் கிடந்தான் என் ஏறு . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( எ - டு . ) சேற்றுக்கால் நீலம் நாணுத்தளை யாக வைகி நெருப் 
புச் சினந்தணிந்த கனவுக்கொள் நீகண்டது என இருவகை உகரமும் 
ஒற்றடுத்து உரியசையாயினவாறு காண்க . 

உம்மை எதிர் மறையாதலின் ஒற்றடாது வருதலே பெரும்பான்மை 
யென்றுணர்க . நிலைமொழி ஒற்றுமிக்கு உண் ணும் , நடக்கும் என்பன 
தேமா புளிமாவாயே நிற்கும் ; விக்குள் , கடவுள் என்பனவும் அவை . ( க ) 


சீர்க்குப் புறனடை 
கக . அசையும் சீரும் இசையொடு சேர்த்தி 

வகுத்தனர் *உணர்த்தலும் வல்லோ ராறே 
இது முற்கூறியவற்றிற்கும் இனி வருஞ் சீர்க்குமெல்லாம் புறநடை . 

( இ - ள் . ) அசையும் சீரும் இசையொடு சேர்த்தி - அசை 
களையும் சீர்களையும் ஓசையோடு சேர்த்தி , வகுத்தனர் உணர்த் 
தலும் வல்லோர் ஆறே - வேறுபாடு உணர்வித்தலும் செய்யுள் 
இலக்கணத்துறை போயினாரது நெறி , எ - று . 

முற்கூறிய மாத்திரையென்னும் உறுப்பின் ஓசையை யளந்து இன் 
னோசையும் , இன்னாவோசையும் அறிந்து உணர்த்துக , எ - று . 

( எ - டு . ) தருக்கிப் புணர்ந்து தணந்த தமது , பொருப்புப் புடைத் 
துப்புடைத்து என்றால் வெண்பாவீற்றடி இன்னோசைத்தாகாமையின் 
" பொருப்புத் தழைந்த பொழிந்து என மெல்லின வோசை 

சேர்க்க 
ன்னோசைத் தாயிற்று . 

நிலமிசை நீடுவாழ் வார் " ( திருக்குறள் - ந. ) இதனுள் வாழ்வா 
ரென்னும் ஓசையை வகுத்து வார் என நேரசைச்சீராக்க அசையான் 
ன்னோசைத்தாயிற்று . 
இதனை வகையுளி என வேறோருறுப் பாக்குவாருமுளர் . 

இனிக் கட்டளையடியையும் சீர்வகையடியையும் இசையொடு சேர்த்தி 
இன்னோசை 

யுணர்க . அஃது அளவுஞ் சிந்தும் வெள்ளைக்குரிய 
( செய்- G அ ) என்ற பதினான் கெழுத்தளவும் வருங் கட்டளை வெண்பாவும் 
வெண் சீரே யொன் றிக் கலித்தளை தட்டு இன்னோசை பெறாதாம் . 

மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் என்றால் துள்ள 
லோசையும் பிறக்கும் . இதனை மாசேர் வாய் பாதிரி காருருமுக் காருருமு 
எனின் இன்னோசைத்தாய்ச் செப்பலோசை பிறந்தது . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . உணர்த்தல் எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


- 


நுதல 


ஞாயிறு என்று புலிவருவாய் 
ளியல் ) நச்சினார்க்கினியம் 

கரு 
இனிச் சீர்வகை யடிக்கும் யாதானு நாடாமா லூ ராமால் * என்றாற் 
சீர்வகைத் துள்ளலோசையும் , என்னொருவன் * என்றாற் சீர்வகைச் 
செப்பலோசையும் பிறக்குமாறு இசையொடு சேர்த்தியுணர்க . 
னும் கலித்தளைப்பாற்படுதலும் : ஞாயிறு புலிசேர்வாய் புலிசேர் வாய் 
மா சேர்வாய் என்றவழிப் புலிசேர்வாய் மாசேர்வாயென நேரொன் றிற் 
றேனும் கலித்தளைப்பாற்படுதலும் இசையொடு சேர்த்தியுணர்க . 
இவ்வாறே பிறவும் வகுத்துணர்த்துதல் அத்துறை போயினார்க்கே தெரிவ 
தாம் . 

இனி உம்மையான் அடியுமிவ்வாறே வகுத்துணர்த்துக . 
திமையா நாட்ட மிகலட்டுக் , கையது கணிச்சியொடு மழுவே ( அகம் - 
கடவுள் வாழ்த்து ) என்புழி இகலட்டு என்னுஞ்சீர் குறித்தபொருளை 
முடிய நாட்டும் யாப்பென்னும் உறுப்பினுள் அடங்காது இகலட்டுக் 
கையது என மேலிலடியோடு பொருள் கூடிற்றேனும் இசையொடு 
சேர்த்தி வகுத்ததாயிற்று . 

இன்னும் அதனானே எழுத்தல் கிளவியாகிய சுஃறென் னுந் தண் 
டோட்டுப் பெண்ணை என்பதனை அசையொடுஞ் சீரொடுஞ் சேர்த் 
துணர்த்தலுங் கொள்க . 

இனி அகவன் முதலிய நான் கோசையினையும் ஒன்று மூன்றாக்கி 
வகுத்தல் தொல்காப்பியனார் கருத்தன்றாயிற்று ; என்னை ? இயலசை 
மயங்கிய இயற்சீரும் , உரியசை மயங்கிய இயற்சீரும் , வெண் சீரும் பற்றி 
யோசை வேறுபடத் தோன்றலின் அவை பன்னிரண்டென்னும் வரையு 
ளடங்காவென்பது பற்றி , 

இன்னும் இசையொடு சேர்த்தி என்றதனானே ஓரள 
மிடனுமா ருண்டே ( தொல் - மொழிமரபு உச ) என்ற ஐகாரமும் பொருள் 
சிதைந் திசையொடு சேர்தல் கொள்க . 

வண்கொன்றையை மருட்டுங் காண் புகழ்தலானாப் பெருவண் 
மையனே இவை முதலிடை கடைகளிற் சிதைந்தும் வருமென்று 
கொள்க . 

( கக ) 
திருக்குறள் - கூகஎ . 
4. செங்கண்மேதி கரும்புழக்கி 

யங்கணீலத் தலரருந்திப் 
பொழிற்காஞ்சி நிழற்றுயிலுஞ் 
செழுநீர் நல்வய லூரன் 

புகழ்த லானாப் பெருவண் மையனே 
இது யாப்பருங்கலவிருத்தி மேற்கோள் ( கரு ) . 


பாகு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


சீரின் இலக்கணமும் அதன் வகையும் 
ஈரசை கொண்டும் மூவசை * புணர்த்தும் 

சீரியைத் திற்றது சீரெனப் படுமே . 
இது நிறுத்த முறையானே சீருணர்த்துவான் தொடங்கி அவற்றின் 
பகுதியும் அவற்றது பொதுவிலக்கணமும் உணர்த்திற்று . 

( இ - ள் . ) ஈரசை இயைந்து கொண்டும் - ஈரசை தன்னில் 
இயைந்து பொருள் கொண்டும் , மூவசை இயைந்து கொண்டும் 
மூவசை தன்னி லியைந்து பொருள் கொண்டும் , இற்றது சீரெனப் 
படும் - அற்று நிற்பது சீரென்று சிறப்பித்துச் சொல்லப்படும் , 
சீர்புணர்த்தும் சீரெனப்படும் - அவ்வாறன்றி அச்சீர் தான் ஒரு 
சீரோடொருசீர் தொடரப் பிறர் கூட்டப்பட்டு 
சீரென்று சொல்லப்படும் என்றுங் கொள்க , எ - று . 

இயைந்து என் றதனையும் கொண்டு என்றதனையும் ஈரசைக்கும் 
மூவசைக்குங் கூட்டிக் கொண்டு என்பதற்குப் பொருள் கொண்டு 
என்று பொருளுரைக்க . நடுவு நின்ற சீர் என் றதனைப் புணர்த்தும் 
என்றதனோடு மாறிக் கூட்டுக . 


நின்றாலுஞ் 


1. 


புணர்ச்சி 


இயைந்து என்றதனான் ஒருசீர்க்கட் பலசொற் றொடர்ந்து வரினும் 
அவை யொன்றுபட்டு நிற்றல் வேண்டுமென் றுணர்க . எனவே , சொல் 
லெல்லாம் ஈரசையும் மூவசையுமாயல்லது வாராவென்பதூஉம் , இனிப் 
புணர்த்து என்றதனான் அச்சீர்கள் அவ்வாறற்று நிற்குமேனும் பிறர் 
தொடர்பு படுத்தும் வழிப் 

விகாரமெய்தாமல் தம்முள் 
தொடர்ந்து நிற்றலும் புணர்ச்சி விகாரமெய்தியும் தொடர்ந்து நிற்றலு 
முடைய என்பதூஉங் கொள்க . 

( எ - டு . ) போந்து சென்று சார்ந்து சார்ந்து , மதனுடை நெஞ்ச 
மொடு நடுநா ளென்னாது இவை புணர்ச்சி விகாரமெய்தாமல் இசை 
யற்றுத் தொடர்ந்தன . கடித்துக் கரும்பினைக் கண்டகர நூறி இது 
வல்லெழுத்துப் புணர்ச்சி யெய்திற்று . 

இன்னும் அதனானே ஒரு சொல்லைப் பகுத்துச் சீர்க்கு வேண்டு 
மாற்றான் வேறு சீராக்கிய வழியும் அச்சீர்வகையான் வேறு சொல்லிலக் 
கணம் பெறுதும் .. அது மம்மர் நெஞ்சினேன் தொழுது நின்றதுவே 
என்புழி நின்றது என்னுங் குற்றுகர வீற்றுச் சொல்லினைப் பிரித்து 
அதுவே என வேறொரூ சீராக்க முற்றுகரமாகி வேறுபடுதல் கொள்க , 

* இளம்பூரணர் பாடமும் இதுவே . புணர்ந்தும் எனப் பாடம் 
கொள்வர் பேராசிரியர் . 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


பிறர் தொடர்பு படுத்தின செய்யுள் உலக முவப்ப வலனேர்பு 
( திருமுருகாற்றுப்படை ) யாதானு நாடாமால் ( திருக்குறள் ) எனவும் 
வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் ( பட்டினப்பாலை ) எனவும் ஈரசைச் 
சீரும் மூவசைச்சீரும் வந்தன . 

( கஉ ) 


ஈரசைச்சீர் 


கங . 


இயலசை மயக்கம் இயற்சீ ரேனை 

உரியசை மயக்கம் ஆசிரிய வுரிச்சீர் .. 
இது முறையானே இயலசையும் உரியசையும் வேறு வேறு தம்முண் 
மயங்கிவரும் ஈரசைச்சீர் உணர்த்திற்று . 

( இ - ள் . ) இயலசை மயங்கினவற்றை இயற்சீரென்றும் 
உரியசை மயங்கினவற்றை ஆசிரியவுரிச்சீரென்றும் 


கூறுக , 


மயக்கம் என்றது தம்மொடு தாம் மயங்குதலும் தம்மொடு பிறிது 
மயங்குதலுமாம் . 

( எ . - டு . ) நேர்நேர் , நிரை நிரை எனத் தம்மொடுதாம் மயங்கின ; 
இரண்டினையும் பிரித்து நேர் நிரை , நிரை நேர் எனப் பிறிதொடு மயக்க 
இந்நான்கும் இயற்சீராயிற்று . 

இந்நான்கு வழியுமல்லது வேறு கூட்டமின்மையும் உணர்க . 

இவற்றைத் தேமா , புளிமா , பாதிரி, கணவிரி எனவும் ; கருவிளம் 
கூவிளம் எனவும் காட்டுப ; பிறவாறுங் காட்டுப . 

நேர்புநேர்பு , நிரைபுநிரைபு எனத் • தம்மொடுதாம் மயங்கின . 
இரண்டினையும் பிரித்து நேர்பு நிரைபு , நிரைபு நேர்பு எனப் பிறிதொடு 
மயக்க இந்நான்கும் ஆசிரியவுரிச்சீ ராயிற்று . இவற்றை வீடுபேறு , 
தடவுமருது , பாறுகுருகு , வரகுசோறு எனக் காட்டுப . 

செய்யுள் -அவரே , கேடில் விழுப்பொருள் தருமார் பாசிலை ( குறுந் 
தொகை - உகசு ) என நான் கியற்சீரும் வந்தன . வெளிற்றுப் பனந்துணி 
யின் வீற்று வீற்றுக் கிடப்ப எனவும் , நறவுண் மண்டை நுடக்கலி 
னிறவுக்கலித்து ( அகம் கூசு ) எனவும் , பூண்டு கிடந்து வளரும் பூங்கட் 
புதல்வன் எனவும் , வண்புகழ் நிறைந்து வசிந்துவாங்கு நிமிர்தோள் 
( திருமுருகாற்றுப்படை ) எனவும் , வந்தவற்றுள் வீற்று வீற்று எனவும் 
இறவுக்கலித்து எனவும் , பூண்டு கிடந்து எனவும் , வசிந்து வாங்கு எனவும் 
நான்காசிரியவுரிச்சீரும் வந்தன . 

நான்கு பாவிற்கும் இயற்றலானும் , இயல்பு வகையான் ஒரோ 
சொல்லாய் வருதல் பெரும்பான்மை யாகலானும் இயற்சீரெனவும் , 


தொ . - 2 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


ஆசிரியத்திற்கு உரிமையான் உரிச்சீரெனவும் ஆட்சியுங் குணமுங் 
காரணமாகப் பெற்ற பெயர் . 

இயற்சீ ரிறுதிமுன் ( செய் - ககூ ) எனவும் வெண்பா வுரிச்சி ராசிரிய 
வுரிச்சீர் ( சை உங ) எனவும் பிறாண்டும் ஆள் ப . 

( கூ ) 


உரியசையின்பின் நிரையசை வரினும் உரிச்சீராம் எனல் 
கச . முன்னிரை * வரினும் அன்ன வாகும் . 
இஃது இயலசையும் உரியசையும் மயங்கிச் சீராமாறு கூறுகின்றது . 

இ - ள் . ) உரியசை மயக்க மாசிரிய வுரிச்சீர் ( செய் - ககூ ) 
என்ற அதிகாரத்தான் அவ்வுரியசை முன்னர் நிரையசை வரினும் 
அவ்வுரியசை மயக்கமாகிய ஆசிரியவுரிச்சீராம் . எ - று . 

அவை நேர்புநிரை , நிரைபுநிரை . 

( எ - டு . ) நீடுகொடி நாணுத்தளை , உரறுபுலி விரவு கொடி என 
வரும் . 

செய்யுள் - ஓங்குமலைப் பெருவிற் பாம்புஞாண் கொளீ இ ( புறம் - ருரு ) 
நாணுத்தளை யாக வைகிமாண் வினைக்கு , களிற்றுக் கணம் பொருத 
கண்ணகன் பறந்தலை ( புறம் - சுச ) உவவுமதி யுருவி னோங்கல் வெண் 
குடை ( ஷை - க ) ஓங்கு திரை வியன்பரப்பின் ( மதுரைக்காஞ்சி ) 
பன்னுதமிழ்ப் பாவலர்க்கு களிற்றுநிணத் துகிலுடுத்த பிணர் 
மோட்டுப் பேய்மகளிர் ‘ நிலவு மணல் வியன்கானல் எனவும் ஆசிரியத்தி 
லும் வஞ்சியிலும் வந்தன . 

தூங்குசிறை யன்னந் துயில்வதியுஞ் சோணாட்டு எனவும் ஏடு 
கொடியாக வெழுதுகோ எனவும் வெண்பாவினுட் கட்டளையடியல்வழிச் 
சிறுபான்மை வந்தன . கட்டளையடியன்மை இசையொடு சேர்த்தி யுணர்க . 

இவை இயலசையோடு மயங்கின மையிற் பாதிரி கணவிரிபோலக் 
கொள்க . 

( கச ) 
உரியசையின்பின் நேரசைவரினும் இயற்சீராம் எனல் 
கடு , நேரவண் நிற்பின் இயற்சீர்ப் பால . 

இஃது இயலசை உரியசை மயக்கத்துப் பிறப்பன இரண்டியற் 
சீருணர்த்திற்று . 

இ - ள் . ) அவண் நேர்நிற்பின் இயற்சீர்ப்பால - மேனின்ற 
அதிகாரத்தான் உரியசையிரண்டன் 

பின்னும் நேரசைவரின் 
அவையிரண்டும் இயற்சீர்ப்பாலவாம் , எ 

று . 
* இறினும் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர். உறினும் எனப் 
பாடம் கொள்வர் பேராசிரியர் , 


ளியல் ) 


ஈச்சினார்க்கினியம் 


அவை நேர்பு நேர் , நிரைபு நேர் . 

( எ - டு . ) சேற்றுக்கால் , வேணுக்கோல் , களிற்றுத்தாள் , முழவுத் 
(தோள் எனவரும் ; நீத்து நீர் , குளத்து நீர் எனவும் போது , மேவுசீர் , 
விறகு தீ , உருமுதீ எனவும் கண்டுகொள்க . 

இவையெல்லாம் பாதிரி கணவிரி என்னும் இயற்சீர்ப்பாற்படும் . 

போது பூ , விறகு தீ என்னுமிரண்டன்கட் குற்றுகரம் மேல் வரும் 
நெடிலோடிணைந்து -கிரையாய்ப் பாதிரி கணவிரிபோல நிரையாமோ 
வெனின் ; ஆகா ; - அக்குற்றுகரம் நேர்பு நிரைபுமாயே நின்று நேரு 
விரையு முதலாய் நிரையீறாகிய சீர்தளை கொண்டாங்குத் தட்கும் , 

செய்யுள் - நீத்து நீர்ப் பரப்பி னிவந்துசென் மான்றேர் எனப் 
போது பூவும் , விறகு தீயும் வந்தன . 


கசு . 


இயலசையின் பின் உரியசைவரினும் இயற்சீராம் எனல் 
இயலசை யீற்று முன் உரியசை வரினே 

நிரையசை யியல வாகு மென்ப . 
இது . 

மேனின்ற இயற்சீரதிகாரத்தான் ஈரசைச்சீருள் உரியசை 
இயலசை மயக்கத்துள் ஒழிந்து நின்ற நான்கியற்சீரும் உணர்த்திற்று . 

ள் . ) இயலசை ஈற்று முன் உரியசை வரினே - இயலசை 
இரண்டன் பின்னும் உரியசையிரண்டும் ஒன்றிரண்டு செய்து 
மயங்கி நான்காங்கால் அவ்விரண்டு உரியசையும் ; நிரையசை 
இயலவாகும் என்ப - இயலசை மயக்கமாகிய இயற்சீர் நான்கனுள் 
திரையீற்ற பாதிரியும் கணவிரியும் போல வருஞ்சீரொடு தட்கும் 


இச் சூத்திரமும் தளைக்குமாறு கூறிற்றாம் . 

( எ - டு , ) போரேறு நன்னாணு , பூமருது காருருமு , கடியாறு பெரு 
காணு , மழகளிறு நரையுருமு என வரும் . 

( கசு ) 


கஎ . 


உயிரளபெடை சீர்நிலை யாதலேயன்றி அசைநிலையும் ஆம் எனல் 

அளபெடை யசை நிலை யாகலும் உரித்தே . 
இஃது எய்தியதன்மேற் சிறப்புவிதி . 

( இ - ள் . ) எழுத்ததிகாரத்து நெட்டெழுத்தேழே யோரெழுத் 
தொருமொழி , ( மொழி - க 0 ) என்ற தனாற் சொல்லாந் தன்மை 
யெய்திய அளபெடை ஈண்டு ஈரசைச்சீர் 

ஈண்டு ஈரசைச்சீர் கூறிய அதிகார 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யும் 


னும் இயற்சீராந் 

இயற்சீராந் தன்மையெய்திற்று , அதனையே எழுத்து 
கிலைமைப்படுத்து அசைநிலையும் வேண்டலின் . 

அளபெடை அசைநிலை ஆகலும் உரித்தே - அளபெடை 
மேற்கூறிய இயற்சீர் நிலைமை பெறுதலே அன்றி ஓரசையாய் 
திற்றலும் உரித்து எ - று . 

உம்மையாற் சீர்நிலையாதலே வலியுடைத்து . நிலையென்றதனால் 
எழுத்து நிலையும் நேர்ந்தார் . அங்ஙனம் சீர்நிலை பெறுங்கால் முற்கூறிய 
ஈரசைச்சீர் பதினாறனுள் ஆசிரியவுரிச்சீராறும் , போது விறகு தீ என்னு 
மிரண்டியற் சீரும் ஒழித்து ஒழிந்த நேர்நேர் , நிரைநேர் , நிரைநிரை ,. 
நேர் நிரை , நேர்நேர்பு , நேர்நிரைபு , நிரைநேர்பு , நிரைநிரைபு என்னு 
மியற்சீர் எட்டுமாம் . அங்ஙனமாதல் ஒருமொழியகத்தேயுடைய என்பது , 
ஆஅ எனத் தேமாவாயிற்று . கடாஅ எனப் புளிமாவாயிற்று . யா அது 
என ஈரெழுத்து ஞாயிறு ஆயிற்று ; 

என்ன ? 

கடாஅ என்புழி 
அளபெடையதாகாரம் பிரித்துக் குறினெடிலாயினாற்போல ஆகாரத்துப் 
பின்னின்ற அகரமுங் குற்றுகரமுங் குறிலிணையெனப் பட்டமையி 
னென்பது . ஒழிந்தனவற்றிற்கும் இஃதொக்கும் . ஆஅழி என்பது 
மூவெழுத்துப் பாதிரி . படாகை என்பது மூவெழுத்துக் கணவிரியாம் . 
வடாஅது என்பது நாலெழுத்துக் கணவிரியாம் . ஆஅங்கு என ஈரெழுத் 
துப் போரேறாம் . ஆஅவது என மூவெழுத்துப் பூமருது புகாஅர்த்து 
என்பது கடியாரும் . பராஅயது என்பது மழகளிரும் . இவை ஒரே 
சொல்லாகி நின்று எட்டியற் சீரானும் அளபெடுத்தன . 

தேஎந் தேரும் பூஉம் புறவிற் 
போ ஓரி துள்ளுஞ் சோஓரி நண்ணிக் 
குராஅம் பிணையல் விராஅங் குஞ்சிக் 
குடா அரிக் கோவல ரடா அரின் வைத்த 
கானெறிச் சென்றனர் கொல்லோ 

மேனெறிச் சென்று பொருள்படைப் போரே 
இதனுள் இயலசை மயங்கிய இயற்சீர் நான்கும் வந்தன . ஒழிந்த 
நான்கும் இவற்றுள் அடங்கும் . 

இங்ஙனம் சீர்நிலையெய்திய வழக்கிற்கும் செய்யுட்கும் பொதுவாயது 
இயற்கை யளபெடை என்றும் , செய்யுட்குப் புலவர் ஓசை கருதிச் 
செய்து கொண்டது செயற்கையளபெடை என்றுங்கொள்க ; இவ்விதி 
கட்டளையடிக்கென்றுணர்க . இவை சீர்நிலையடிக்காயிற் றனிநிலை 
முதனிலை இடைநிலை , இறுதிநிலை எனக்கொள்வர் . 

ஆஅ வளிய வலவன் றன் பார்ப்பினொ 
டீ இ . ரிரையுங்கொண் டீரளைப் பள்ளியுட் 
டூஉந் திரையலைப்பத் துஞ்சா திறைவன்றோண் 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உசு 


இனி 


யிற்று . 


3 . 


மேஎ வலைப்பட்ட நம்போ னறுதுதா 

லோ ஒ வுழக்குந் துயர் , 
ஆஅ வளிய வலவன் * எனவும் , ‘ ஏஎர் சிதைய வழா அல் எல்லாநின் ,, 
சேஎயரி சிந்திய கண் எனவுமிவை நேர் நேரும் நிரைநேருமாக அலகிடுப .. 

ஓரசையாங்காற் செயற்கையளபெடை சீர்நிலையாதல் 
செய்யுட்கே யுரியவாதல் போல , இயற்கையளபெடை அசைநிலையாதல் 
செய்யுட்கேயுரியவாதலும் , புணர்ச்சிவகையான் எழுத்துப்பேறாகிய 
அளபெடைகள் அசைநிலையாதலும் , பொருள் புலப்பாட்டிற்குப் புலவர் 
செய்த செயற்கையளபெடையுட் சிலவும் அசைநிலையாதலுங் கொள்க . 

( எ - டு . ) உப்போஒ வெனவுரைத்து மீள்வாள் * என்புழிப் பண்ட 
மாற்றின்கட் பகரவோகாரத்திற்குள்ள ஓரலகே , பெறுதலின் ஓரசையா 

நூறோஓ நூறு " என்பதும் அது . 
இவை இயற்கையளபெடை யசைநிலையாயின . 

பலாஅக்கோட்டுத் தீங்கனிமேற் பாய்ந்த கடுவன் என்புழிப் 
+ பலாஅ எனப் புளிமாவாகாது ஓரசையாய்க் கோடு என்பதுங் கூட்டிக் 
கணவிரியாக அலகு பெறும் . குறியதன் முன்னரும் ( எழுத் -உயிர்மயங் 
உச ) என்னுஞ் சூத்திரத்தாற் பெற்ற அகரமும் அளபெடைபோல் அசை 
கிலையாயிற்று . 

நிலம் பாஅய்ப்பாஅய்ப் பட்டன்று நீணிலா மென்றோன் 

சலம்போ ஒய்ப்போய்க் கௌவை செய 
எனப் போஒய்ப் போஒய் எனச் செய்கைக்குறிப்புப் புலப்படச் செய்யுள் 
செய்தவழியும் அசைரிலயாயிற்று , 

இவை ஓசை சிதைத்தாற் செய்யுளின் பஞ் சிதையுமென்று அலகிருக் 
கைக்கட் சிதைத்தார். 

இவை அலகுபெறாவெனவே , நெடிலின் தன்மையேயாயிற்று 
தனானே குற்றிகரம் போல் எழுத்தாங் தன்மையும் பெற்றாம் . 
* இடை நுடங்க ளீர்ங்கோதை பின்னாழ வாட்கண் 
புடைபெயரப் போழ்வாய் திறந்து - கடைகடையி 
னுப்போன வெனவுரைத்து மீள்வா ளொளிமுறுவற் 
கொப்போநீர் வேலி யுலகு , 
“ பல்லுக்குத் தோற்ற பனிமுல்லை பைங்கிளிகள் 
சொல்லுக்குத் தோற்றின்னந் தூற்றினவா - னெல்லுக்கு 
நூறோாநூ றென்பா ணுடங் கிடைக்கு மென்முலைக்கு 

மாறோமா லன்றளந்த மண் . 
தோற்றிலவால் எனவும் பாடம் . இவை யாப்பருங்கலவிருத்தி 
மேற்கோள் . 


சிதையாது நிற்கவும் அலகுபெறாதே 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 
இனி , வாஅழ்க எனவும் , தூ உமணி எனவும் மூவசைச்சீரானும் 
வருதல் உம்மையாற் சீர்நிலை யெய்து மென்றதனாற் பெறுதும் . 
அவை வெண்சீரும் வஞ்சிச்சீருமாம் . 

( கஎ ) 
ஒற்றளபெடை சீர்நிலை யாதலேயன்றி அசைநிலையும் ஆம் எனல் 
கஅ . ஒற்றள பெடுப்பினும் அற்றென மொழிப. 

இஃது ஒற்றளபெடையும் சீர்நிலையாதலேயன்றி அசைநிலையுமாமென 
எய்தாததெய்துவித்தது . 

( இ - ள் . ) ஒற்று அளபு எடுப்பினும் அற்றென மொழிப -- 
ஒற்று அளபெடுத்தாலும் உயிரளபெடை போலச் சீர்நிலை எய்த 
லும் ஓரசையாய் நிற்றலும் உரித்து எ - று . 

. 
ஒற்றெனவே , ங ஞ ண ந மனவயலள வாய்தம் என்னும் 
பதினோரொற்றுங் குறிற்கீழும் குறிலிணைக்கீழும் அளபெடுத்தல் 
பெறுதும் . 

மங்ங்கலம் எனவும் , அரங்ங்கம் எனவும் வரும் . ஏனையவற்றோடும் 
ஓட்டுக . 

சீராமெனவே , ஈரசைச்சீரும் மூவசைச்சீருமாதல் பெறுதும் . மேல் 
எழுவகைச்சீர் கூறுதலின் இதனை ஈண்டுவைத்தார் . ஓரைசையாதல் 
சிறுபான்மை . 

( எ - டு . ) கண்ண் தண்ண்ணெனக் கண்டும் கேட்டும் என்புழிக் 
கண்ண்ணென்பது சீர்நிலையெய்தித் தேமாவாயிற்று . தண்ண்ணென 
என்ற வழித் தட்பத்திற் சிறப்புக்கூறுதற்காக இயற்சீர்க்கண் 
வொற்றினை மிகக்கொடுத்து அளபெடுத்துச் செய்யுள் செய்தான் . அது , 
மாசெல்சுரம் என்னும் வஞ்சிச்சீராவதனை ஆகற்க , பாதிரி என 
முன்னின்ற இயற்சீரேயாக என வழுவமைத்தவாறு . இதுவும் ஓரசை 

இது வழக்கிற்குஞ் செய்யுட்கும் உறுப்பாய் நின்றன அளபெழுத 
லும் , தோற்றிக்கொண்டன அளபெழுதலுமாம் . சுள்ள் ளென்றது , புள்ள் 
வென்றது , நள்ள்ளென்றது , கிண்ண்ணென்றது - இவை வழக்கிற்குஞ் 
செய்யுட்குமுரிய . தோற்றினது - கண்ண்ணென முற்காட்டினாம் . 

இருவகை . யுகரமீறாய்க் கொங்ங்கு , குரங்ங்கு , மின்ன்னு , எஃஃகு. 
என்பன உயிரளபெடையின் வருமெழுத்தோடு கூடிப் பேரேறு , கடியா 
றென நிற்குமாறு போலாது வண்டு வரகு என்னும் உரியசைப்பாற்படு 
தலின் உயிரளபெடையின் வேறாக வோ தினார் . இருவகையுகரதிதோ 
டியையாத வழிக் கண்ண்டண்ண்ணென கஃஃறென்னுங் கல்லதாத்தம் 
எனத் தேமாவாக அலகுபெற்றன . 


ணகர 


ன . 


உக 


வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
இனி, ‘ நீட்டம் வேண்டின் ( எழுத்- நூன்- சு ) என்னுஞ் சூத்திரத்துட் 
காட்டிய 


* செய்யுட்க ளோசை சிதையுங்கா லீரளபு 
மையப்பா டின்றி யணையுமா - மைதிரொற் 
றின்றியுஞ் செய்யுட் கெடினொற்றை யுண்டாக்கு 

குன் றுமே லொற்றளபுங் கொள் 
என்னும் மாபுராணச் சூத்திரத்துள் மைதீரொற்று என்றதனானே , 
சீர்வகை யடியோசைகெடின் ஒற்றில்லாத சொல்லிற் கோசை அவ் 
வொற்றை உண்டாக்கியுநிற்குமென்றும் , குன்றுமே லொற்றளபுங் 
கொள் என்றதனானே அவ்வொற்றானும் ஓசை நிறையாவிடின் அங்ங 
னம் வருவித்த ஒற்றை அளபெடுத்துங்கொள்க வென்றுங்கூறிய விதியுங் 
கொள்க . 


" அம்பொ ரைந்து டைய்ய காமனைய்ய னென்ன வந்தண 
னம்புநீர ரல்லர் நன்கு ரங்கு நீர ராயினுந் 
தங்கு ரவ்வர் தாங்கொ டுப்பி னெஞ்சு நொந்து தாழ்வர்தாம் 
பொங்க ரவ்வ வல்கு லாரெனப்பு கன்று சொல்லினான் . 

( சிந்தாமணி - சுரமஞ்-... ) 


இதனுள் யகரவகரவொற்றில்வழி ஓசை அவ்வொற்றையுண்டாக் 
கிற்று . அஃது அளபெடுத்தது வந்துழிக் காண்க . 

( கஅ ) 


வெண்பா உரிச்சீர் 


ககூ . இயற்சீர் இறுதிமூன் நேரவண் நிற்பின் 

உரிச்சீர் வெண்பா வாகு மென்ப . 


இது முறையானே மூவசைச்சீருணர்த்துதல் தொடங்கி , அவற்றுள் 
வெண்பாவுரிச்சீர் உணர்த்துகின்றார் . 

( இ - ள் . ) அவண் இயற்சீரிறு திமுன் நேர்கிற்பின் - அவ் 
விடத்திற் கூறிய இயலசையானாகிய இயற்சீரிறு திக்கண் நேரசை 
வந்து நிற்பின் : வெண்பா வுரிச்சீராகுமென்ப அந்நான்கும் 
வெண்பாவுரிச்சீராமென்று கூறுவர் புலவர் , எ - று . 


வை : -- 


நேர்நேர்நேர் , நிரைநிரைநேர் , 


நேர்கிரைநேர் , நிரைநேர்நேர் 
எனவரும் , 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இவற்றை மாசெல்வாய் , புலிவருவாய் , மாவருவாய் , புலிசெல்வாய் 
எனவும் : தேமாங்காய் , கருவிளங்காய் , கூ விளங்காய் , புளிமாங்காய் 
எனவுங் காட்டுக . 
செய்யுள் 
காமன்கா ணென்று கருவூரார் பாராட்டத் 
தாமந்தாழ் கோதை வருவானை - யாமு 
மிருகுடங்கை யானெ திரே கூப்பித் தொழக்கண் 

டொருகுடங்கை யாயின கண் 
என நான்கு வெண்சீருங் காண்க . 

இஃது ஆட்சியுங் குணமுங் காரணமாகப் பெற்றபெயர் , வெண்பா 
விற்கும் அதன் பகுதியாகிய கலிப்பாவிற்கு முரிமையின் . 

இனிப் பொதுவாக இயற்சீரென்றால் இயலிசை மயக்கமாகிய 
இயற்சீர் நான் கினையும் , பொதுவாக உரிச்சீரென்றால் உரியசைமயக்க 
மாகிய உரிச்சீர் நான்கினையுமே கோடல்வேண்டினார் இத்தொல்காப்பியனா 
ரென்பது , இச்சூத்திரத்தானும் வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீ , ரின்பா 
நேரடிக் கென்பதனானும் ( செய் -உங ) பெறுதும் ; இதனான் ஆட்சியும் 
பெற்றாம் . 

இதுவுங் கட்டளை யடிக்குஞ் சீர்வகையடிக்குமுரித்து . ( ககூ ) 


வஞ்சிச்சீர் 
உ 0 . 

வஞ்சிச் சீரென வகைபெற் றனவே 

வெண்சீர் அல்லா * மூவசை யான .. 
இஃது ஒழிந்த மூவசைச்சீர் கூறுகின்றது . 

( இ - ள் . ) வஞ்சிச்சீரென்று கூறுபடுக்கப்பட்டன , மேற் 
கூறிய வெண்சீரல்லா மூவசைச்சீரெல்லாம் , எ - று . 

அவை வருமாறு ; - நேர் , நிரை , நேர்பு , நிரைபு என நான்கனையும் 
நிறுத்தி , ஒருகால் நேர்முன்னாகவும் , ஒருகால் நிரைமுன்னாகவும் , ஒருகால் 
நேர்பு முன்னாகவும் , ஒருகால் நிரைபு முன்னாகவும் எடுத்து நேரீறாக 
முடிக்கப் பதினாறாம் ; அவ்வாறெடுத்து நிரையீறாக முடிக்கப் பதினாறாம் ; 
அவ்வாறெடுத்து நேர்புஈறாக முடிக்கப் பதினாறாம் ; அவ்வாறெடுத்து 
நிரைபுஈறாக முடிக்கப் பதினாறாம் . ஆகவே , அறுபத்து நான்காயிற்று . 
அவ்வாறெடுத்து நான்கு முறைமைக்கு நடுவு நேரும் நிரையும் நேர்பும் 
நிரைபுமாக நிற்குமாறும் உணர்க . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . மூவசை என்ப எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உரு 


க 


எ 


அவை 
நேர்நேர்நேர் 
உ2 நேர்நிரைநேர் 

நேர்நேர்புநேர் 

நேர்கிரைபு நேர் 
ரு நிரைநேர்நேர் 

நிரைநிரைநேர் 

நிரைநேர்புநேர் 
அ நிரைநிரைபு நேர் 

நேர்புநேர் நேர் 
நேர்புநிரைநேர் 

நேர்பு நேர்புநேர் 
க 2 நேர்புநிரைபுநேர் 

நிரைபு நேர்நேர் 
நிரைபுநிரைநேர் 

நிரைபுநேர்பு நேர் 
கசு நிரைபுநிரைபுநேர் 


எடுத்துக்காட்டு 
மாசேர்வாய் 
மாவருவாய் 
மாபோகுவாய் 
மாவழங்குவாய் 
புலிசேர்வாய் 
புலிவருவாய் 
புலிபோகுவாய் 
புலிவழங்குவாய் 
பாம்பு சேர்வாய் 
பாம்பு வருவாய் 
பாம்புபோகுவாய் 
பாம்பு வழங்குவாய் 
களிறுசேர்வாய் 
களிறுவருவாய் 
களிறுபோகுவாய் 
களிறுவழங்குவாய் 


கக 


எனவும் நேரீற்று மூவசைச்சீர் பதினாறும் வந்தன . 


வெண்சீரென மேற்காட்டிய நான்கும் ஒழித்தொழிந்த பன்னிரண் 
டும் வஞ்சியுரிச்சீர் ; 


கஎ நேர்நேர்நிரை 
க அ 

நேர்நிரைநிரை 

நேர்நேர்புநிரை 
உ ) நேர் நிரைபுநிரை 
உக நிரைநேர் நிரை 
உஉ நிரைநிரைநிரை 

நிரைநேர்புநிரை 

நிரைநிரைபுநிரை 
உரு நேர்புநேர் நிரை 

நேர்புநிரைநிரை 
உ எ நேர்பு நேர்புநிரை 
உ . நேர்பு :நிரைபுநிரை 

நிரைபுநேர்நிரை 
10 கீரைபுவிரைகிரை 
கூக நிரைபுநேர்புநிரை 
கூஉ நிரைபுநிரைபுநிரை 


மாசேர் சுரம் 
மாவருசுரம் 
மாபோகுசுரம் 
மாவழங்குசுரம் 
புலிசேர்சுரம் 
புலிவருசுரம் 
புலிபோகுசுரம் 
புலிவழங்குசுரம் 
பாம்பு சேர் சுரம் 
பாம்பு வருசுரம் 
பாம்புபோகுசுரம் 
பாம்பு வழங்குகரம் 
களிறுசேர்சுரம் 
களிறு வருசுரம் 
களிறுபோகுசுரம் 
களிறுவழங்குசுரம் 


எனவும் நிரையீற்று மூவசைச்சீர் பதினாறும் வந்தன . 


நள 


களிறுபோகுகடறு 
தொல்காப்பியம் பொருள் திகாரம் ( செய்ய 
நேர்நேர்நேர்பு 

மாசேர்காடு 
கூச நேர் நிரைநேர்பு 

மாவருகாடு 
கூரு நேர்நேர்புநேர்பு 

மாபோகுகாடு 
கூசு நேர்நிரைபு நேர்பு 

மாவழங்குகாடு 1 
நிரைநேர்நேர்பு 

புலிசேர்காடு 
கூ . அ . நிரைநிரைநேர்பு 

புலிவருகாடு 
கூக நிரைநேர்புநேர்பு 

புலிபோகுகாடு 
50 நிரைநிரைபுநேர்பு 

புலிவழங்குகாடு 
நேர்புநேர்நேர்பு 

பாம்பு சேர்காடு 
நேர்புநிரைநேர்பு 

பாம்புவருகாடு 
சங நேர்பு நேர்புநேர்பு 

பாம்பு போகுகாடு 
சச நேர்புநிரைபுநேர்பு பாம்புவழங்குகாடு 
சரு நிரைபுநேர்நேர்பு 

களிறுசேர்காடு 
நிரைபுநிரைநேர்பு 

களிறுவருகாடு 
சஎ நிரைபுநேர்புநேர்பு 

களிறுபோகுகாடு 
சாஅ நிரைபு நிரைபு நேர்பு களிறுவழங்குகாடு 
எனவும் நேர்புஈற்று மூவசைச்சீர் பதினாறும் வந்தன , 
சக நேர்நேர்நிரைபு 

மாசேர்கடறு 
ரு நேர்நிரைநிரைபு 

மாவருகடறு 
நேர்நேர்புநிரைபு 

மாபோகுகடறு 
டூஉ நேர்நிரைபுநிரைபு 

மாவழங்குகடறு 
ருங நிரைநேர்நிரைபு 

புலிசேர்கடறு 
ருச நிரைநிரைநிரைபு 

புலிவருகடறு 
குடு நிரைநேர்புநிரைபு புலி போகுகடறு 
ருசு நிரைநிரைபுநிரைபு புலி வழங்குகடறு 
குஎ நேர்புநேர் நிரைபு 

பாம்பு சேர்கடறு 
குஅ நேர்புதிரைநிரைபு 

பாம்புவருகடறு 
நக நேர்புநோபுநிரைபு பாம்புபோகுகடறு 
சு 0 நேர்புநிரைபு நிரைபு பாம்புவழங்குகடறு 
நிரைபுநேர்நிரைபு 

களிறுசேர்கடறு 
சுஉ நிரைபுநிரைநிரைபு 

களிறுவருகடறு 
சுக நிரைபுநேர்புநிரைபு 

சுச நிரைபுநிரைபுநிரைபு களிறுவழங்குகடறு 
எனவும் நிரைபுஈற்றி மூவசைச்சீர் பதினாறும் வந்தன . 

இவை அறுபத்து நான்கினும் , * நான்கு நீக்கி , ஒழிந்த அறுபதும் 
வஞ்சியுரிச்சீராம் . செய்யுள் : 

* வெண்சீரென மேற்காட்டிய நான்கும் . 


நக 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்பு 


குடிபுறந் தரூஉம் வேந்த 

னெடுநிலைத் தண்குடை நிழற்று நாடே 
தனுள் நேர்புஈறாகிய வஞ்சிச்சீர் பதினாறும் முறையானே வந்தன . 
சீற்றம்மிகுபு செல்சினஞ்சிறந்து 
கூற்றொத்துவிரைபு கோள்குறித்து முயன்று 
புலிப்போத்துலவும் பொலங்கொடியெடுத்துப் 
புகலேற்றுமலைந்து பகையரசுதொலைத்து 
வேம்புமீதணிபு போந்துபடத்தொடுத்து 
வீற்று வீற்றுப்புனைந்து வேற்றுச்சுரும்பு கிளர்பு 
களிறுகால் கிளர்ந்து குளிறுகுரல் படைத்துச் 
சொரிந்து தூங்குகடாத்து விரைந்து மலைந்து தொலைத்து 
மணங்கம ழாரமொடு தயங்கச் சூடிய 
வென்வேற் சென்னி பொன்னியற் புனைகழல் 
பாடுபெறு பாணினும் பலவே 

பாடா தோடிய நாடுகெழு வேந்தே 
இதனுள் நிரைபுஈற்று வஞ்சிச்சீர் பதினாறும் முறையானே வந்தன . 

( 20 ) 
வஞ்சிச்சீர் பெரும்பாலும் பிறபாவினுள் வாரா எனல் 
உக . தன்பா அல்வழித் தானடை வின்றே . 
இஃது அவற்றைப் பாவிற்குரிமை கூறுகின்றது . 

( இ - ள் . ) இவ்வறுபது வஞ்சிச்சீரும் தன் தன் பாவல்லா 
ஆசிரியம் , வெண்பா , கலியுள் வாரா , எ - று . 

எனவே , சிறுபான்மையான் ஆவன மேற்கூறுதும் . உதாரணம் 
முற்கூறியவற்றுட் காண்க . 

இதன்பயன் ஆசிரியவுரிச்சீர் தூங்கலோசையை ஆக்குமாறுபோல , 
இஃது அகவலோசையை ஆக்காதென்பதாம் . 

(உக ) 


உஉ 


2.உ. 


ஈரசைச்சீரும் மூவசைச்சீரும் வஞ்சியுள் மயங்கும் எனல் 

வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய . 
இது மற்றைச்சீர்கள் வஞ்சியுள் மயங்குமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) கட்டளையல்லா வஞ்சிப்பாவின் கண் ஈரசைச்சீர் 
பதினாறும் மூவசைச்சீர் அறுபத்து நான்கும் உரிய , எ - று . 

எனவே , கட்டளையிற் கூறுவாராயிற்று . வசையில்புகழ் வயங்கு 
வெண்மீன் ( பட்டினப்பாலை ) எனத் தன் முன்னர்த் தான் வந்தும் , திசை 
திரிந்து தெற்கேகினும் ( ஷை ) என இயற்சீர் நிற்பத் தன்சீர் வந் 

தும் , 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 





தற்பாடிய தளியுணவின் ( பட்டினப்பாலை ) எனத் தன் முன்னர் வெண்சீர் 
வந்தும் , புட்டேம்பப் புயன்மாறி ( லை ) என இரண்டு வெண்சீர் 
வந்தும் , புள்ளுந்துயின்று புலம்புங்கூர்ந்து என ஆசிரியவுரிச்சீர் வந்தும் 
தூங்கலோசை பிறக்கும் என்று உணர்க . 

( உ.உ ) 


உங . 


பூ 


வெண்சீரும் உரிச்சீரும் கட்டளை ஆசிரியப் பாவினுள் வாரா எனல் 

வெண்பா வுரிச்சீர் ஆசிரிய வுரிச்சீர் 

இன்பா நேரடிக் கொருங்கு நிலை யிலவே . 
இது கட்டளை ஆசிரியத்திற்கு அடியுறழப்படாத சீர் 

இவை 
யென்கின்றது . 

( இ - ள் . ) வெண்சீரும் ஆசிரியவுரிச்சீரும் கட்டளை ஆசிரி 
யப்பாவில் வரும் அளவடிக்குப் பொருந்தநிற்றலின்று , எ - று . 

எனவே , நீடுகொடி , உரறுபுலி என முன்னிரையீற்றவிரண்டும் 
உறழும் என்பது ஈண்டுக் கொள்க . கட்டளையடி இங்ஙனம் வருமென வே 
சீர்வகை யடிக்கு வெண் சீரும் ஆசிரியவுரிச்சீரும் பொருந்தவரும் என் 
றுணர்க . வெண்சீர் வந்தன மேற்கூறுப . * வண்புகழ் நிறைந்து வசிந்து 
வாங்கு ( திருமுருகாற்றுப்படை ) என ஆசிரியவுரிச்சீர் பொருந்தவந்தது , 

(உக ) 
நிரையீற்று ஆசிரிய உரிச்சீர் கலியுள் வரும் எனல் 

கலித்தளை மருங்கிற் கடியவும் படாஅ .. 
இது கட்டளைக்கலிக்கட் சீர்மயங்குமாறு கூறுகின்றது . 

( இ - ன் . ) கலித்தளையானாய கலிப்பாவில் வரும் நேரடியிடத்து 
முற்கூறிய முன்னிரையீற்ற விரண்டுசீர் வருதலும் நீக்கப்படா , 


உச . 


உம்மை இறந்தது தழீ இயிற்று . 

ஓங்கு திரை யடுக்கம்பாய்ந் துயிர்செகுக்குந் துறைவகேள் விளங்கு 
மணிப் பசும்பொன்னின் வியலறைமேல் விளையாடி என வரும் . 

இவ்வாறு கூறவே , சீர்வகைக் கலியடிக்கு . இவையொழிந்த ஆசிரிய 
வுரிச்சீர்களும் ஏனைச்சீர்களும் வேண்டியவாறு வரப்பெறுமாயிற்று . ( உச ) 

* " இன்சீ ரியைய வருவ தாயின் ( ங O ) என்னுஞ் சூத்திரத்துட் 
காண்க . 

+ படா எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் ; பெறா அ எனப் பாட்டம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


கூம் 


வேறுபாடு தோன் றத் தூக்கப்படும் 
படவும் நிற்கும் என்றுணர்த்துச் 
( எ - டு .) கொற்றக் கொடியுயரிய " " களிறுங் கதவெறிந் 
தனவே " 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 

நேரீற்று இயற்சீர் கலிப்பாவில் வாரா எனல் 
உடு . கலித்தளை யடிவயின் நேரீற் றியற்சீர் 

நிலைக்குரித் தன்றே தெரியு மோர்க்கே . 
இதுவும் கட்டளையடிக்கோர் சீர்வரையறை கூறுகின்றது . 

( இ - ள் .) கலித்தளையானாய கலிப்பாவில் வரும் நேரடியிடத் 
துத் தேமா புளிமா என்னும் நேரீற்றியற்சீரிரண்டும் நிற்றற்குரித் 
தன்று , துள்ளலோசையைத் தெரிவோர்க்கு , எ - று . 

இங்ஙனம் வரைந்தோதவே , சீர்வகையடிக்கண் இவ் விரண்டியற் 
சீரும் வருதல் பெறுதும் . 

( எ - டு . ) ஐயிரு தலையி னரக்கர் கோமான் என வரும் . எனவே , 
நேரீற்றியற்சீர் ஒழிந்த எட்டியற் சீரும் கலிக்கு வருதலும் ஆசிரியத்திற் 
கும் வெண்பாவிற்கும் ஒழிந்த பத்தியற்சீரும் வருதலும் பெற்றாம் . ( உடு ) 

நேரீற்று இயற்சீர் வஞ்சிப்பாவினுள் அடிமுதற்கண் வாரா எனல் 
உசு . வஞ்சி மருங்கினும் இறுதி * நில்லா.. 

இது கட்டளையல்லா வஞ்சிப்பாவில் வரப்பெறா இயற்சீர் கூறு 
கின்றது ; வஞ்சித்தளை மருங்கினும் என்னாது வஞ்சிமருங்கினும் என 
வாளா கூறின மையின் கட்டளையன்மை பெறுதும் ; தளைத்தற்றொழில் 
கட்டளையடிக்கண்ணதாகலின் . 

இ - ள் . ) வஞ்சிப்பாவிடத்தும் அசைச்சீர் இரண்டும் இறுத 
லோடுநில்லா முதற்சீர்க்கண் , எ - று . 

என்றது மற்றைப் பாக்களைப்போலச் சீரியைந் திறுதல் மாத்திரை 
ஓசை வஞ்சிக்கு வேண்டுதலின் அவ்வோசைபடப் பெரும்பான்மை நில்லா 
தேமா , புளிமா என்னும் இரண்டும் எ - று : என்னை ? முதற்சீர் வருஞ் 
சீரோடு தொடருங்கால் இறுதற்றொழில் பெறுவது நின்ற சீராகலின் ; 
எனவே , நலிந்து கூறியவிடத்துச் 
கூறிய விடத்துச் சிறுபான்மை 

சிறுபான்மை தூக்கப்படுமோசை 


என நோற்றியற்சீர் - முதற்கண் தூங்காவாயின . 

அகல்வயன் மலை 
வேலி , நிலவுமணல் வியன் கானல் ( புறம் . கஎ ) எனவும் , “ மேதக மிகப் 
பொலிந்த , வோங்கு நிலை வயக்களிறு ( மதுரைக்காஞ்சி ) எனவும் ஒழிந்த 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . நில்லாது எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 


--- 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கூக 


இயற்சீர் முதற்கண் தூங்கின . இவை 

கட்டளையன்மை யுணர்க . 
" புன்காற் புணர் மருதின் " " தேன்றாட் டீங்கரும்பின் என நலிந்து . 
கூறியவழித் தூங்கின . 

இனி “ மண்டிணிந்த நிலனும் , நிலனேந்திய விசும்பும் , விசும்பு 
தைவரும் வளியும் , வளித்தலை இய தீயுந் , தீமுரணிய நீரும் " ( புறம் . உ ) 
என ஈற்றுக்கண் வருதல் பெரும்பான்மையாதலின் , இறுதி நில்லா எனப் 
பொருள் கூறலாகாமை யுணர்க . மருங்கு என்ற தனான் நேர் நிலை 
வஞ்சிக்கே இவ்வரையறை : இயனிலை வஞ்சிக்கு இன்றென உணர்க . ( உசு ) 

அசையும் சீராகும் எனல் 
உஎ . இசை நிலை நிறைய * நிற்குவ வாயின் 

அசை நிலை வரையார் சீர் நிலை பெறலே . 
இது நான் கசையுஞ் சீராம் இடனும் உடைய என்கின்றது . 

( இ - ள் . ) இசைநிலை நிறைய நிற்குவ வாயின் - ஓசை நிலை 
மையால் சீர்த்தன்மைப்பட நிறைந்து நிற்குமாயின், அசைநிலை 
வரையார் சீர்நிலை பெறல் - அசைநிலைமைப்பட்ட சொற்களை 
யெல்லாம் சீர்நிலை பெறுதற்கு வரையார் , எ - று . 

( எ - டு :) கழல்தொழா மன்னவர் தங் கை " அவிழ்ந்த துணி 
யசைக்கு மம்பலமுஞ் சீக்கு , மகிழ்ந்திடுவார் முன்ன மலருங் - கவிழ்ந்து , 
நிழறுமா யானை நெடுமான்றேர்க் கிள்ளி , கழிறொமா மன்னவர் தங் கை 
* புனனாடன் பேரே வரும் " பொன்னார மார்பிற் புனை கழற்காற் 
கிள்ளி பே , ருன்னேனென் றூழுலக்கை பற்றினேற் - கன்னோ, மனனோடு 
வாயெல்லா மல்குநீர்க் கோழிப் , புனனாடன் பேரே வரும் . ” “ எய்போற் 
கிடந்தானென் னேறு ( வெண்பாமாலை , வாகை , உஉ ) மேவாரை யட்ட 
களத்து ( களவழி உரு , உஎ , கூசு ) என நேரசையும் , நிரையசையும் , 
நேர்பசையும் , நிரைபசையும் ஆயிற்று . 

இவை ஒரோவோரோசைக்குக் காட்டிற்றேனும் ஒழிந்த அசை 
கட்குங் கூறிக்கொள்க ! இங்ஙனம் கூறாக்கால் “ வெண்பாட்டு ஈற்றடி 
முச்சீர்த் தாகும் " ( செய் . எஉ ) என்றவிதி ஆமாறின்று . 

( உ எ ) 
உரியசைச்சீரும் இயற்சீருள் அடங்கித் தளைகொள்ளப்படும் எனல் 
உஅ . இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொளலே 

தளைவகை சிதையாத் தன்மை யான . 
* பேராசிரியர் பாடமும் இதுவே . நிற்குவதாயின் எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . பெற வே எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


டும் எனப் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
இஃது எய்தியது ஒருமருங்கு மறுத்தது ; இயலசை யிரண்டுஞ் சீர் 
நிலை யெய்தியுந் தளைபடா என்றலின் . உரியசைதட்கும் என்றலின் 
எய்தாதது எய்து வித்ததூ உமாம் .. 

- ( இ - ள் . ) இயற்சீர்ப் பாற்படுத்து - முன்னர்க் கூறிய உரி 
யசை இரண்டும் இயற்சீர்க்கண்ணே கூறுபடுத்து , தளைவகை 
சிதையாத் தன்மையான - அவ்வியற்சீர்க்குக் கூறும் தளைவகை 
கெடாத தன்மைக்கண்ணே , இயற்றினர் கொளல் - அவற்றையும் 
இயற்றிக்கொள்க , எ - று . 

நோற்றியற்சீர் அதிகாரத்தால் தேமாபுளிமாப்போலத் தட்டல் 
கொள்க . தளை வகை சிதையா என்றது எய்தியுந் தளையா என்று கொள்க . 
சிலை விலங்கு நீள்புருவஞ் சென்றொசிய நோக்கி , முலை விலங்கிற் றென்று 
முனிவாண் - மலை விலங்கு , தார்மாலை மார்ப தனிமை பொறுக்குமோ , 
கார்மாலை கண்கூடும் போழ்து . நெய்த்தோர் நிறைத்துக் கணம்புகல் 
என இரண்டசைச்சீரும் இயற்சீர் வெண்டளையாகத் தட்டன . தளை 
வகை சிதையாத்தன்மையான என இடம் நியமித்தது , சீர்வகையான் 
அசை சீரென வேறுநின்று அடியுறழ்ந்து எழுபது எனப்பட்ட தளைவகை 
நோக்குங்கால் வேறெண்ணுந்தொகை பெறாது இயற்சீர்க்கண் அடங்கும் 
என்றற்கு ; எனவே , கட்டளையடிக்கே இவ்வரையறை : அல்லுழி வரை 
யறையின்மையில் தளை கொள்ளப்படா தென்றுணர்க . 

இக்காலத்தார் சீர்வகையடிக்குந் தளை கொள்வர் . “ தடமண்டு 
தாமரையின் றாதா டலவ , னிடமண்டிச் செல்வதனைக் கண்டு - பெடை 
ஞெண்டு , பூழிக் கதவடைக்கும் புத்தூரே பொய்கடிந் , தூழி நடாயினா 
னூர் " என்றவழிக் கண்டு என்பதனை இயற்சீர்வெண்டளை யென்பர் . 

இனிக் கலித்தளை யடிவயின் ( செய் - உரு ) என் றதன்பின் இச் 
சூத்திரங் கூறுதலின் , இவையுங் கலிக்கு விலக்குண்டு ஆசிரியத்திற்கும் 
வெண்பாவிற்கும் உரியவாயின ; எனவே , ஆசிரியத்திற்கு இயலசை 
மயங்கிய இயற்சீர் நான்கும் உரியசை மயங்கிய இயற்சீர் ஆறும் ஆக 
இயற்சீர் பத்தும் , முன்னிரை யீற்ற ஆசிரியவுரிச்சீர் இரண்டும் ஈண்டுக் 
கூறிய அசைச்சீர் இரண்டும் ஆகப் பதினான்கும் அடியு றழுமாயிற்று .. 
வெண்பாவிற்கு இருவகை இயற்சீர் பத்தும் வெண்சீர் நான்கும் அசைச்சீர் 
இரண்டும் எனப் பதினாறு சீரும் அடியு றழுமாயிற்று . கலிக்கு நேரீற்றியற் 
சீர் ஒழிந்த இயற்சீர் எட்டும் வெண்சீர் நான்கும் ஆசிரியவுரிச்சீர் இரண் 

இனி நாற்பத்து நான்கும் உண்மைவகையால் இயற்சீர் பத்தும் ஆசிரிய 
வரிச்சீர் இரண்டும் வெண்சீர் நான்கும் அசைச்சீர் இரண்டும் எனப் 
பதினெட்டாயிற்று . இவற்றுள் இருநிலைமைப் படுவனபட்டு முப்பத் 
தொன்றாமாறு சீர்நிலைதானே ( செய் - சக ) என்னுஞ் சூத்திரத்துட் 
கூறுதும் . 

( உ.அ ) 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


| 


கலிப்பாவில் கட்டளையடிக்கண் ஓரடியுள் இறுதியில் நிற்கும் 
வெண்சீரின் முதலசை நேரசையாயினும் நிரையாகக் 

கொள்ளப்படும் எனல் 


உக . 


வெண்சீர் ஈற்றசை நிரையசை யியற்றே . 
இது வெண்சீராற் கலித்தளையாமாறுணர்த்திற்று . கலிக்கு விலக்கிய 
நோற்றியற்சீர் அதிகாரம்பற்றி இயற்சீர் கூறியதல்லது கலிய திகாரம் 
விலக்காமை யுணர்க . 

( 

இ - ள் . ) வெண்சீரீற்றசை வெண்சீர்கள் பல தொடர்ந்து 
ஒரு கலியடியுள் நின்றவழி அவ்வெண்சீர்களுள் ஈற்று நின்ற சீரின் 
முதல் வந்த நேரசை ; நிரையசையியற்று மற்றை நிரைமுதல் 
வெண்சீர் வந்து கலித்தளை யாயவாறு போலக் கலித்தளையாம் . 


என்றது , வெண்சீர்ப் பின்னர் 

நிரைவந்து தட்டலே சிறந்தது 
என்றார் . அதுவுமன் றி வெண் சீர் நான்கும் ஒன்றினும் அது வெள்ளோசை 
யையுந் தருதலிற் கட்டளையாகாமை கருதி முன்னர் மூன்று சீரும் பகைத்தே 
வரல்வேண்டும் என்றும் , அவை தம்முட் பகைத்தலிற் பின்வருஞ் சீர் 
ஒன்றினும் பகைத்த தன்மையேயாய்த் துள்ளலோசையே நிகழ்த்து 
மென்றுங் கூறினார் . 

வெண்சீர் என்றது அஃறிணையியற் பெயராதலிற் பன்மைப்பாற் 
படவுணர்க . வெண்சீர்களுள் என ஏழனுருபு தொக்கது . ஈறு என்றது 
இறுதிச்சீரை. ஈற்றசையென்றது இறுதிச்சீரினுடைய அசையென்ற 
வாறு . 


( எ - டு .) அடிதாங்கு மளவன் றி யழலன்ன வெம்மையால் ( பாலைக் 
கலி - க 0 ) என இவ்வெண்சீர்கள் பகைத்து வந்து ஈற்றுச்சீரின் முதற்க 
ணின்ற நேரசை நிரையசை போலத் துள்ளலோசைகோடலிற் கலித்தளை 
யாயிற்று . 

இது கட்டளைக்கே யென்பது தளை வகை சிதையாத் தன்மை யான 
( செய் -உ அ ) என நின்ற அதிகாரத்தாற் கொள்க . 

" அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் ” ( பாலைக்கலி-50 ) 
என்புழி வெண்சீரிறுதி நிரை முதலியற்சீர் தட்டலின் துள்ளலோசை 
சிறவாதாயிற்று , பண்டரங்க மாடுங்காற் பணையெழி லணைமென்றோள் 
( கலித்தொகை - கடவுள் வாழ்த்து ) போன்று . 

( உக ) 
தொ.- 3 


ப 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


ளையடி யல்லாதவழி வெண்சீரும் 

ஆசிரியவடியினுள் வரும் எனல் 
கூ.0 . இன்சீர் இயைய வருகுவ தாயின் 

வெண்சீர் வரையார் ஆசிரிய வடிக்கே . 
இது கட்டளை யல்லுழி வெண்சீர் மயங்குமாறு உணர்த்திற்று . 

( இ - ள் . ) இனிய ஓசை பொருந்த வரும் ஆசிரிய வடிக்கண் 
வெண்சீரும் வரப்பெறும் . எ - று . 
( எ - டு . ) “ இமிழ்கடல் வளை இய வீண்டகன் கிடக்கைத் 

தமிழ் தலை மயங்கிய தலையாலங் கானத்து ” ( புறம் - கசு ) 
என்ற வழித் தலையாலம் என ஆசிரியவடியுள் இன்சீர் இயைய வெண்சீர் 
வந்தது . 

வருகுவதாயின் என்ற ஒருமையான் ஓரடிக்கண் ஒன்றே வருதல் 
சிறப்புடைத்து : பலவருதல் சிறப்பின்றாம் . 

( கூ 0 ) 
கட்டனையடி யல்லாதவழி வஞ்சிச்சீரும் ஆசிரியத்துள் வரும் எனல் 
ஙக , அந்நிலை மருங்கின் வஞ்சி யுரிச்சீர் 

ஒன்றுத லுடைய ஓரொரு வழியே. 
து வஞ்சிச்சீர் ஆசிரியத்துத் தூங்குமாறு கூறுகின்றது . 
( இ - ள் . ) அக்நிலை மருங்கின் - கட்டளை யல்வழி இன்சீர் 
இயையவரின் , வஞ்சி உரிச்சீர் ஓரொரு வழியே ஒன்றுதலுடைய 
வஞ்சிச்சீர்களும் ஒரோவோச்வழி ஆசிரியத்துடன் பொருத்துதல் 
உடைய 

ஒருவழி யென்னாது ஓரொருவழியென்றது அறுபது வஞ்சிச் சீரினும் 
பத்துச்சீரே வருதலும் அவை பயின்றுவா ராமையும் அறிவித்தற்கு . 

( எ - டு . ) மாசேர்சுரம் , புலிசேர்சுரம் , மாசெல்காடு , புலி செல்காடு , 
மாசெல்கடறு , புலி செல்கடறு , பாம்பு சேர்வாய் , பாம்புவருவாய் , களிறு 
சேர்வாய் , களிறுவருவாய் எனவரும் . 
செய்யுள் : 
மாரியொடு மலர்ந்த மாத்தாட் கொன்றை 

குறிஞ்சியோடு கமழுங் குன்ற நாடன் 
எண்யாசேர்சுரமும் , புலிசேர்சுரமும் வந்தன . 

ஒரோவொரு எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . ஒரோர் 
எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


முன்றிலாடு - மஞ்ஞை மூதிலை கறிக்கும் " 
என மாசொல்காடு வந்தது . 

அலரிநாறு துவர்வா யமர்த்த நோக்கின் 
எனப் புலிசெல்காடு வந்தது . 

“ கண்போன் மலர்ந்த வண்டுமயங்கு தாமரை 
என மாசெல்கடறு வந்தது . 

" கரடிவழங்கு குன்று கண்டு போகி , 
எனப் புலி செல்கடறு வந்தது . 

காடுதேரா வுழிதருங் கடுங்கண் யானை 
எனப் பாம்பு சேர்வாய் வந்தது . 

" சந்துசிதைய வுழுத செங்குரற் சிறுதினை ” 
எனப் பாம்புவருவாய் வந்தது . 

" மருந்து நாடாத் திருந்து சிலம்பிற் சேக்கும் " 
எனக் களிறுசெல்வாய் வந்தது . 

கடறுகவரா விழிந்து கான்யாறு வரித்த 
எனக் களிறுவருவாய் வந்தது . 

பாம்பு வருவாய் களிறுவருவாய் என்ற இரண்டும் நேர்பும் நிரைபும் 
முன் வருதலின் நிரைநடுவாகிய வஞ்சியுரிச்சீரெனப்படா . ( ங்க ) 


| 


எ - 


அடியாவது இது வெனல் 
கூஉ . நாற்சீர் கொண்டது அடியெனப் படுமே . 

இது * நிறுத்தமுறையானே சீருணர்த்தி அடியுணர்த்துகின்றது . 

இ - ள் . ) நாற்சீர் கொண்ட அளவடியை அடியென்று சிறப் 
வித்துக் கூறப்படும் , 

று . 
எனவே , ஒழிந்த நான் கடியும் சிறப்பிலவாயிற்று . 
திருமழை தலை இய விருணிற விசும்பின் 

( மலைபடுகடாம் ) 
அகர முதல வெழுத்தெல்லாம் ஆதி 

( திருக்குறள் - க ) 
அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் ( பாலைக்கலி -20) 
என நாற்சீரடியாற் சான்றோர் மூன்று பாவுங் கூறியவாறுணர்க . குறளடி 
யானும் சிந்தடியானும் சிறுபான்மை கூறினார் . 

( உ ) 
முதற் சூத்திரத்துள் யாத்த சீரே யடியாப் பெனாஅ என நிறுத்த 
முறையானே . 

+ குறளடியும் , சிந்தடியும் நெடிலடியும் கழிநெடிலடியும் . 


தால்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


தளையும் தொடையும் நாற்சீர் அடிக்கண்ணேயே வரும் எனல் 
கூகூ . அடியுள் ளனவே தளையொடு தொடையே . 
இது நாற்சீரடியின் சிறப்புக் கூறு கின் றது .. 

( இ - ள் . ) அந்நாற்சீரடியான் வருங் கட்டளையடிக்கண் 
உள்ளனவே எழுபது தளையும் பத்தொன்பதினாயிரத் திருநூற்றுத் 
தொண்ணூற்றொரு தொடையும் என வரையறைப்படுவன, எ - று . 

எழுபது தலைப்பகு தியாற் கட்டளையடி யென வுறழ்வதூஉம் 
அறுநூற்றிருபத்தைந்தடியென வரையறைப்படுவதூஉம் , பத்தொன்பதி 
னாயிரத் திருநூற்றுத்தொண்ணூற்றொன்றென் னும் தொடைப் பகுதி 
கொள்ளப்படுவதூ உம் நாற்சீரடியேயாயிற்று ; எனவே , நாற்சீரான் வருஞ் 
சீர்வகையடிக்குத் தளையுந் தொடையுங் கொள்ளின் , அவை , வரையறை 
யின்றென உணர்க . 

அளவடி இரண்டியைந்தும் ஒன்று வந்துந் தொடை கோடலும் , 
ஒழிந்தவடி நான்கும் விகற்பத்தொடை கொள்ளாமையும் உணர்க . ( ங கூ ) 
கூச , அடியிறந்து வருத லில்லென மொழிப . 
இது கட்டளைப்பாட்டிற்குந் தொடைக்கும் ஓர் கருவி கூறுகின்றது . 

இ - ள் . ) அறுநூற்றிருபத்தைந் தடியுள்ளும் ஓரடி நின்றாங்கு 
வருகின்ற அடியும் முன்னின்றவடியை இறந்து வருதலில்லை என்று 
சொல்லுவர் ஆசிரியர் , எ - று . 

முற்கூறிய தளைவகையேயன்றி , அடியோடு அடிக் 
கூட்டத்துத் தளைகொள்ளுங்காலும் வந்தவடியே வரவேண்டு மென் 
பதூஉம் , தொடை கொள்ளுங்காலும் வந்தவடியே வரவேண்டு மென் 
பதூஉம் கூறியதாயிற்று ; எனவே , தேமா தேமா தேமா தேமா என்னும் 
அடிக்கட்டொடை கொள்ளுங்கால் " வாமா னேறி வந்தோன் மன்ற 
என வந்த அடியே வரல் வேண்டுமென்பது உம், தேமாஞ் 

சோலைத் 
தீந்தே னுண்ட , காமர் தும்பி யாகல் கண்டது எனத் தளை வழுவாகித் 
தொடைப்பகுதியுட் படாதென்பதூஉம் கூறியவாறாயிற்று . 
இனி வெண்பாவினுள் , 

சென்றே யெறிப வொருகால் சிறுவரை 

நின்றே யெறிய பறையினை நன்றேகாண் ” ( நாலடி - க ச 
எனப் பன்னிரண்டெழுத்தடி யொன் றனையும் இருகாற் சொல்லி எதுகை 
கொள்ளுங்கால் அடியோட்டித்துக் கூட்டத்துத் தளைவகை சிதையாது 
தொடைப் பகுதியுட்பட்டவாறு காண்க . " யானூடத் தானுணர்த்தி ) 
கானுணரா விட்டதற்பின் , நானூட யானுணர்த்தத் தாலுணரான்- 


என்றது , 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


றேனூறு , கொய் தார் வழுதி குளிர்சாந் தணியகல , மெய்தி யிராக்கழிந்த 
வாறு " எனப் பதினான்கெழுத்தின் இகந்ததின்றேனும் தளை வகை 
யொன்றுதலிற் றொடைப் பகுதியுட் படாவாயிற்று . வண்டு வரகு வரகு 
வரகு என நின்ற வடியை மீட்டும் வண்டு வரகு வரகு வரகு எனத்தந்து 
தொடை கொள்ளுங்கால் ஆசிரியத்தளை தட்டு வழுவாயிற்று . கலிக்கு 
அன்னதோர் வரையறையின்று . அது வெண்சீரீற் றசை ( செய் - உக ) 
என்னுஞ் சூத்திரத்தானும் , " தண்சீ ருள்வழித் தளை வகை வேண்டா 
செய் - குரு ) என்னுஞ் சூத்திரத் தானும் உணர்க . ஏனை அகவலும் 
வெள்ளையுமே வரையறைப்பட்டன . இதனானே , அறு நூற்றிருபத்தைந் 
தடியும் தம் முன்னர்த் தாமே வந்து தளையுந் தொடையும் வழுப்படாமத் 
கொள்ளுமென்றவாறு . 

( ஙச ) 


நாற்சீரடியான் வந்த பாட்டே சிறப்புடைய பாடல் எனல் 
கூரு . அடியின் சிறப்பே பாட்டெனப் படுமே . 
இதுவும் அந்நாற்சீரடியின் சிறப்புக் கூறுகின்றது . 

இ - ள் . ) அடியின் பாட்டே - அந்நாற்சீரடியென்னும் நும் 
பான் வந்த பாட்டையே , சிறப்பெனப் படுமே - சிறப்புடைப் 
பாட்டென்று கூறப்படும் , எ - று . 

அடியினாற் செய்யுள் வரையறை கூறலின்றி மாத்திரை முதலிய 
உறுப்பான் இத்துணைப்படுஞ் செய்யுளென்று வரையறை கூறப்படா 
மையின் அடியான் வந்ததே பாட்டென்றார் . அது மூவகைச் சங்கத்தாரும் 
பிற சான்றோரும் நாற்சீரடியானே மூன்று பாவும்வரப் பெரும்பான்மை 
செய்யுட் செய்து , வஞ்சிப்பா சிறுவரவிற்றாகச் செய்யுள் செய்தவாற்றா 
னுணர்க . 


கூசு . 


கஎ.. 


நாற்சீரடியின் பகுப்பும் , அவற்றின் பெயரும் முறையும் தொகையும் 

நாலெழுத் தாதி யாக ஆறெழுத்து 
ஏறிய நிலத்தே குறளடி யென்ப . 
ஏழெழுத் தென்ப சிந்தடிக்கு அளவே 

ஈரெழுத் தேற்ற மல்வழி யான . 
ங அ . பத்தெழுத் தென்ப நேரடிக்கு அளவே 

ஒத்த நாலெழுத் தொற்றலங் கடையே . 

தேற்றலங் கடையே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் 
பேராசிரியரும் . 


** 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


கூக . மூவைந் தெழுத்தே நெடிலடிக்கு அளவே 

ஈரெழுத்து மிகுதலும் இயல்பென மொழிப் . 
ச O. மூவா றெழுத்தே கழிநெடிற்கு அளவே 

ஈரெழுத்து மிகுதலும் * இவட்பெறும் என்ப : 
இவை ஐந்து சூத்திரமும் உதாரணச் சுருக்கமும் உரையியைபும் 
கோக்கி உடனெழுதப்பட்டன . இவை நாற்சீரடி இத்துணைப் பகுதிப் 
படுமென அவற்றது பெயரும் முறையுந் தொகையுங் கூறுகின்றன . 
இ - ள் .) நாலெழுத்து 

முதலாக ஆறெழுத்துக்காறும் 
ஏறிய மூன்று நிலத்தையுமுடைத்து குறளடி , எ - று . 

(இ - ள் . ) சிந்தடிக்கெல்லை ஏழெழுத்தொன்றுமே என்று 
கூறுவர் , எட்டு மொன்பதும் இரண்டுமல்லாதவிடத்து , எ - 

( இ - ள் .) அளவடிக்கெல்லை பத்தெழுத்தொன்றுமே என்று 
கூறுவர் , அதனோடொத்த பதினொன்றும் பன்னிரண்டும் பதின் 
மூன்றும் பதினான்குமாகிய நான்கெழுத்தானாகிய நான்கு நிலனும் 
ஏற்றமாய் வாராதவழி , எ - று . 

( இ - ள் . ) நெடிலடிக்கெல்லை பதினைந்தெழுத் தொன்றுமே 
என்று கூறுவர் அதற்குப் பதினாறும் பதினேழுமாகிய இரண் 
டெழுத்து மிக்குவரும் நிலமிரண்டும் இயல்பென்று கூறுவர் , 


( இ - ள் . ) கழிநெடிலடிக்கெல்லை பதினெட்டெழுத்தாமென்று 
கூறுவர் , அதற்குப் பத்தொன்பதும் இருபதுமாகிய இரண் 
டெழுத்தும் மிக்குவரு நிலமிரண்டையும் இவ்விடத்தே பெறு 
மென்று சொல்லுவர் , எ - று . 

குறளடி யொழிந்தனவற்றை இங்ஙனம் வகுத்துரைத்தார் , தலை 
யிடை கடை யென்னும் மூன்று கூற்றான் ஒன்றற்கொன்று சிறப்புமிழி 
முடைமையின் . 
( எ - டு . ) 

பேர் நீது பேர்ந்து சார்ந்து சார்ந்து 
தேர்ந்து தேர்ந்து மூசி நேர்ந்து 

வண்டு சூழ விண்டு நீங்கி 
* பேராசிரியர் . பாடமும் இதுவே. இயல்பென மொழிப் எனப் 
வாடம் கொள்வர் இளம்பூரணர். 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


- 


நீர்வாய்க் கொண்ட நீல மூர்வா 
யூதை வீச வூரவாய 
மதியேர் நுண்டோ டொல்கி மாலை 
நன்மணங் கமழும் பன்னல் லூர 
வமையேர் வளைத்தோ ளம்பரி நெடுங்க 
ணிணையீ ரோதி யேந்திள வன முலை 
யிரும்பன் மலரிடை யெழுந்த மாவி 
எறுந்தழை துயல்வருஞ் செறிந்தேந் தல்கு 
லணிநகை நசைஇய வரியமர் சிலம்பின் 
மணிமருள் வார்குழல் வளரிளம் பிறை நுத 
லொளிநிலவு வயங்கிழை யுருவுடை மகளிரொடு 
நலிமுழவு முழங்கிய வணி நிலவு மணிநக 
ரிருந்தளவு மலரளவு சுரும்புலவு நறுந்தொடையலள் 
கலனளவு கலனளவு நலனளவு நலனளவு 
பெருமணம் புணர்ந்தனை யென்பவஃ 

தொரு மறைப்ப மொழிகுவ தன்றே . 
இதனுள் நாற்சீரடிக்கட் பதினேழு நிலத்து ஐவகையடியும் முறை 
யானே வந்தவாறு காண்க . 

மக்களுள் தீரக்குறியானைக் குறளனென்றும் , அவனிற் சிறிது நெடி 
யானைச் சிந்தெனென்றும் , ஒப்பவமைந்தானை அளவிற்பட்டானென்றும் , 
அவனிற் சிறிது நெடியானை நெடியானென்றும் , அவனின் மிகநெடி 
யானைக் கழியநெடியானென்றும் கூறுபவாகலின் அவைபோலக் கொள்க , 
இப்பெயர் . 

இவை சீர்வகை யடிக்கும் ஒக்கும் ; என்னை ? சுருங்கிய வெழுத்தா 
னும் இருசீரானும் வருவன குறளடி எனவும் , ஏறியவெழுத்தானும் முச் 
சீரானும் வருவன சிந்தடி எனவும் , இடைநிகரான வெழுத்தானும் 
நாற்சீரானும் வருவன அளவடி எனவும் , மிக்கவெழுத்தானும் அஞ்சி 
ரானும் வருவன நெடிலடி எனவும் , அவற்றின் மிக்க வெழுத்தானும் 
அறுசீர் முதலிய சீரானும் வருவன கழிநெடிலடியெனவும் இங்ஙனம் 
இருவகையடிக்கும் ஒருபெயரே கொள்க . 
அவை , 
ஓங்குதலை வியன்பரப்பின் 

( மதுரைக்காஞ்சி ) 
வலமாதிரத்தான் வளிகொட்ட 

( மதுரைக்காஞ்சி ) 
சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே ( புறம் - உகூரு ) 
சிறுகோற் றானு நனிபல கலத்தன் மன்னே ( புறம் -உஙரு ) 
நெறியறி செறிகுறி புரிதிரி பிரியா வறிவனை முந்துறீஇ 

( குறிஞ்சிக்கலி - கூ ) 


ச O 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


1 


கவிரிதழ் கதுவிய துவரித் ழரிவையர் 
கலிமயிற் கணத்தொடு விளையாட 
மூவடி வி னாலிரண்டு சூழ்சுடரு நாண 

முழுதுலகு மூடி முளை வயிர நாறித் 
தூவடிவி னாலிலங்கு வெண்குடையி னீ ழற் 

சுடரோய்நின் னடிபோற்றிச் சொல்லுவதொன் றுண்டாற் 
சேவடிக டாமரையின் சேயிதழ்க டீண்டச் 

சிவந்தனவோ சேவடியின் செங்கதிர்கள் பாயப் 
பூவடிவு கொண்டனவோ பொங்கொளிகள் சூழ்ந்து 

புலன் கொளா வாலெமக்கெம் புண்ணியர் தங் கோவே . " 
என இவற்றை முறையானே குறளடி , சிந்தடி , அளவடி , நெடிலடி , 
கழிநெடிலடி எனப் பெயர் கூறுப ; எண்சீரின் மிக்கன சிறப்பில . 

( ஙசு - 10 ) 
ஐந்தெழுத்தின் மிக்குச் சீர்கள் வாராவெனல் 
சக . சீர் நிலை தானே யைந்தெழுத் திறவாது ." 

இது மேல் எழுத் தெண்ணி அடி வகுத்த கட்டளையடிக்குச் சீரும் 
எழுத்தெண்ணி வகுக்கின்றது . 

(( இ - ள் . ) ஒருசீரினது நிலைமை தான் ஐந்தெழுத்து இறந்து 
வராது , எ - 

பெருமைக்கு எல்லை கூறி வரையறுப்பவே , சிறுமைக்கு எல்லை வரை 
யறைப்படாது : ஒன்று முதலாக வருதல் பெற்றாம் . 

அசைநிலையிற் பிரித்துநிற்றலிற் றானே யென்பது பிரிநிலை யேகாரம் . 

அவற்றையுஞ் சீரென அடக்குக எனின் : அவை இயற்சீர்ப்பாற் 
படுத்து இயற்றவேண்டா ; இங்ஙனம் பாற்படுவனவற்றைச் சேரக் 
கூறலின் மயங்கக்கூறலென்னுங் குற்றமாம் . இனி அவை மூன்றெழுத்தி 
னிகவாமை உரையிற் கொள்க . 

அச்சீர்கள் வருமாறு : 
நுந்தையும் வண்டும் ஓரெழுத்துச் சீரென்ப . 

தேமா , ஞாயிறு , போதுபு , போரேறு , மின்னு , வரகு என இயைந்த 
ஆறும் ஈரெழுத்துச் சீராகும் என்ப . 

புளிமா , பாதிரி , வலியது , மேவுசீர், நன்னாணு , பூமருது , கடியாறு , 
விறகு தீ , மாசெல்வாய் , நீடுகொடி அரவொடுகூட மூவெழுத்துச்சீர் 
பதினொன்றாகும் , 

இந் நூற்பாவையும் அடுத்த நூற்பாவையும் இணைத்து ஒரே நூற்பா 
வாகக் கொள்வர் இளம்பூரணர் . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


கணவிரி , பெருநாணு , காருருமு , உருமுத்தி , மழகளிறு , மாவருவாய் , 
புலி செல்வாய் , நாணுத்தளை , உரறுபுலியொடு ஒன்பது சீரும் நாலெழுத்துச் 
சீராகு மென்ப . 

நரையுருமு , புலிவருவாய் , விரவுகொடி , மூன்றும் ஐயெழுத்துச் 
சீராகு மென்ப . 


எழுத்தள வெஞ்சினும் ( செய் - சங ) என்னுஞ் சூத்திரத்தான் 
இங்ஙனம் காட்டினாம் . 
ஆகச்சீர் முப்பத்தொன்றாம் . 

( சக ) 


. 


சமநிலை வஞ்சிக்கு ஆறெழுத்தானும் சீர்வரும் எனல் 
சஉ . * நேர் நிலை வஞ்சிக்கு ஆறு மாகும் . 

இது வஞ்சிப்பாவினுள் வருஞ்சீர்க்கு எழுத்துவகை கூறுகின்றது . 
( இ - ள் .) சமநிலை வஞ்சிக்கு ஆறெழுத்துமாம் எ - று . 
அஃது இருசீரான் வரும் ; முச்சீரான் வருவது வியநிலை வஞ்சி . 

இறுதி யதிகாரத்தாற் பெருமைக்கெல்லை கூறினார் . சிறுமைக் 
கெல்லை : மேற்கூறுப . எனவே , ஆறெழுத்தினிகந்தன கட்டளையடிக் 
காகாவென உணர்க . 

உம்மை இறந்தது தழீஇயிற்று , ஐந்தேயன்றி ஆறுமாமென்றலின் . 
அவை முற்கூறிய உதாரணங்களுட் காண்க . 

( சஉ ) 


ச . 


சீர்களுக்குரிய எழுத்துக்களுள் மிகினும் குறையினும் 

தத்தம் ஓசைநலம் குன்றாவெனல் 
எழுத்தள ( வு ) எஞ்சினுஞ் சீர் நிலை தானே 

குன்றலும் மிகுதலும் இல்லென மொழிப. 
இது முற்கூறிய சீர்கட்கெல்லாம் பொதுவிதி . 

( இ - ள் . ) எழுத்தளவு எஞ்சினும் -முற்கூறிய சீர்களெல்லாம் 
கட்டளையடிக்குத் தத்தம் எழுத்துக் குறைந்தும் மிக்கும் தம் 
அளவு இறந்துவரினும் , சீர்நிலை தானே குன்றலும் மிகுதியும் 
இல்லென மொழிப - அவை அவ்வச் சீரென வே பட்டுச் செய்யுளுள் 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . நேர்நிரை 
கொள்வர் இளம்பூரணர் . 

இதற்கு மேனின்ற அதிகாரத்தான் என்க . 
- சசுஆம் சூத்திரத்துட் காண்க . 


எனப் 


பாடம் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


அவ்வப் பாக்களின் ஓசையை உணர்த்தி , ஒரு தன்மையவாயே 
கிறகும் , சுருக்கப் பெருக்கம் இன்றென்று கூறுவர் ஆசிரியர் எ - று . 

எனவே , அவை கட்டளையடிக்கு எழுத்தெண்ணி அடிவகுக்குமாற் 
முன் , இயற்சீரும் உரிச்சீரும் ஒரு கிலோமைப்படுதலும் , வஞ்சிச்சீர் பலநிலை 
மைப்படுத்தலும் உடையவேனும் , அவ்வெழுத்திற்கல்லது சீர்க்குச் சுருக்கம் 
பெருக்கமின்றென்று கூறியவாறாயிற்று . 

தானே என்றதனான் * அசைச் சீர்க்கும் இருகிலைமை கொள்க , 
அவை இருநிலைமைப்படுமாறு : 
( இயலசை மயங்கிய வியற்சீர் நான்கனுட் 
புளிமா வொழிந்த வியற்சீர் மூன்று 
நுந்தை தேமா ஞாயீலு பாதிரி 
வலியது கணவிரி யெனவிரு வகையா 

யிருமூன் றாக வியம்பினர் புலவர் . 
துந்தை - ஓரெழுத்துத் தேமா , ஞாயிறு - ஈரெழுத்துப் பாதிரி , 
வலியது - மூவெழுத்துக் கணவிரி : இவற்றுட் குற்றுகரம் எழுத் 
தெண்ணப்பெறாமையான் அலகு பெறுதலின் , இருநிலைமை எய்திற்று . 

உரியசை மயங்கின இயற்சீராறும் , போது , மேவுசீர் , விறகுதீ , 
உருமுத்தி , போரேறு , நன்னணு , பூமருந்து , காருரு , மழகளிறு , 
தரையுருமு , கடியாறு , பெருநாண் என்று ஈருகரத்தரன் ஈராறாகும் . இவை 
குற்றுகர முத்து கரங்களான் இருசிலமை எய்தின. 

இருவகை இயற்சீராய பதினெட்டு , புளிமாவோடு பத்தொன்ப 
தாகும் ; ஆக இயற்சீர் பத்தொன்பது . இவற்றுள் , 

பநுந்தை தேமா புளிமா நோறு 
மன்றி வந்த ஈரெண் சீராய்ப் 
பாதிரி கணவிரி யாகிநின் றவையு 
ளொன்றி வந்தன வாசிரியத்தளை 
யொன்று தனவே வெண்டளை யாகும் 
முன்னிரை யீற்ற வாசிரிய வுரிச்சீர் 
நீடு கொடியே நாணுத் தளையே 
உரறு புலியே விரவு கொடியென 
ஈருக ரத்தர் னீரிரண் டாகிப் 
பாதிரி கணவிரி போலத் தட்கும் 


4 


என உரிச்சீர்கள் இருமை எய்தின . 

தானே என மிகுத்துச் சொல்லியவதனான் என்றும் பாடம் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


. 


வண்டு மின்னும் வரகு மாவுமெனக் 
கண்டஈ ருகர வசைச்சீர் நான்குந் 

தேமா புளிமா வாகித் தட்கும் 
என அசைச்சீரும் இருநிலைமை எய்தின . 
வெண்சீர் நான்கும் ஒருநிலைமையவேயாம் . 
* வெண்சீர் நான்குந் தம்முள் தாம்வந்து 
தட்ட வெண்டளை கட்டளைக் காகா 
சீர்வகை யான்வருங் கலிக்கும் வெள்ளைக்கு 
மாகு மென்ப வறிந்திசி னோரே 
• வெண் சீர் தம்முண் மாறாங் கலித்தளை 
கட்டளைக் கலிக்கென் றொட்டிய தாகு 
மதனோ டியற்சீர் ஒன்றி வரினது 
கட்டளை வெள்ளைக் காகு மென்ப 
இயற்சீ ரசைச்சீ ருரிச்சீர்வெண் சீரென 
மயக்கற வகுத்த சீர்க ளெல்லா 

மொன்று தலை யிட்ட வொருமுப் பஃதே . 
ஆக நால்வகைச் சீரும் முப்பத்தொன்று . 

இனி, வஞ்சியுரிச்சீர் பலநிலைமைப்படுமாறு - குறளடி முதலா ( ரு எ ) 
என்னுஞ் சூத்திரத்துட் காட்டுதும் . 

( சங ) 


எழுத்து எண்ணிச் சீர்வருங்கால் ஒற்றும் குற்றுகரமும் 

ஆய்தமும் எண்ணப்படா வெனல் 
உயிரில் லெழுத்தும் எண்ணப் படாஅ 

உயிர்த்திறம் இயக்கம் இன்மை யான . 
இஃது எய்தியது விலக்கிற்று . 

இ - ள் . ) உயிரில் எழுத்தும் எண்ணப்படா அ - ஒற்றும் 
ஆய்தமும் குற்றுகரமும் எழுத்தெனப் பெயர் கூறினாரேனும் 
எழுத்தாக எண்ணப்படா ; என்னை ? உயிர்த்திறம் 

உயிர்த்திறம் இயக்கம் 
இன்மையான - அவை தத்தம் ஓசை இனிது விளங்க ஒலித்தற்குக் 
கூறிய எண்வகை நிலத்தினும் விளங்க இயங்காமையின் எ - று . 

என்றது , எழுத்தெண்ணுமிடத்து அவை ஒழித்தெண்ணுக என்ற 
வாறு . இது கட்டளையடிக்கு பேர்ந்து சென்று என்பதனுள் அவை 
யொழித்து எண்ணப்பட்டது . பின்னுள்ளோர் கொண்ட கட்டளைக் கலித் 
துறை , சந்தம் , தாண்டகங்கட்கும் இவ்வாறெழுத்தெண்ணுதல் வேண்டு 
மென்றுணர்க . 

( சச ) 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


சமநிலை வஞ்சியடி இருசீரான் வரும் எனல் 

வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் . 
இஃது அதிகாரத்தான் நின்ற வஞ்சியடியாமாறு கூறுகின்றது . 

இ ள் . ) முற்கூறிய சமநிலை வஞ்சியினடி இருசீரையுடைத் 
தாகி வரும் எ 

ஏகாரம் பிரிநிலை , சிறப்பில்லா வியநிலை வஞ்சியினின்றும் பிரித்தலின் . 
வியநிலை வஞ்சிக்குக் கட்டளை யின்று . இங்ஙனம் கூறவே , வஞ்சியடியும் 
ஒருவாற்றான் உறழப்படுமாயிற்று . 

குறளடி - முதலா ( ருஎ ) 
என்பதனுட் காட்டுதும் . இங்ஙனம் வஞ்சியு றழாவிடிற் குன் றக் கூற 
லென்னுங் குற்றந் தங்கும் . 


சமநிலை வஞ்சிக்கு எழுத்துச் சிறுமை 
சசு . தன்சீ ரெழுத்தின் * சின்மை மூன்றே . 

இது முன்னர்ச் சமநிலைவஞ்சிக்குப் பெருமைக் கெல்லை கூறினமை 
யின் ஈண்டுச் சிறுமைக்கெல்லை கூறுகின்றது . 

( இ - ள் . ) அவ்வஞ்சிச் சீருக்கு எழுத்தின் சிறுமை மூன்றே 


று . 


தன் என்றது முற்கூறிய வஞ்சியை . 
டு : 

‘ கொண்டு கோடு நீடு கொலைக்களிறு கடாஅய் எனவரும் . 
ஏகாரத்தானே மேல் வருகின்ற வியநிலை வஞ்சிக்காயின் மூவெழுத்தி 
னிழிந்து சரெழுத்தானும் வருமென்று கொள்க ; நுந்தைகாடு என 
வரும் . 

( சசு ) 
வியநிலை வஞ்சியடி முச்சீரானும் வரும் எனல் 
சாஎ . முச்சீ ரானும் வருமிட னுடைத்தே .. 

ஃது ஒழிந்த வியநிலை வஞ்சி கூறுகின்றது . 

( இ - ள் .) வஞ்சியடி இருசீரானன்றிச் சிறுபான்மை முச் 
சீரானும் வரப்பெறும் எ - று . 

உடைத்து என்றதனான் இது கட்டளையன்மையும் சான்றோர் 
செய்யுளுட் பயிலானிமயும் பெறுதும் . இரண்டனையும் வஞ்சியடி என 
வரையாது கூறவே இரண்டடியும் மயங்கிவந்த பாட்டை மயக்கடி வஞ்சி 

சஉ ஆம் ஏற்பா.. 
| பேராசிரியர் பாடமும் இதுவே . சிறுமை எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 


* 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


யெனவும் வேறு வேறு வந்தனவற்றைக் குறளடி வஞ்சி , சிந்தடி வஞ்சி 
யெனவுங் கூறிக்கொள்க . 

( எ - டு . ) " தோல் துவைத்தம்பில் துளை தோன்றுவ " ( புறம் , ச ) 
எனவும் , 

* நிலைக்கொராஅ இலக்கம்போன்றன ( ஷை , சை ) 
எனவும் , குறளடியும் சிந்தடியும் வந்தமையான் இப்பாட்டு மயக்கடி 
வஞ்சியாம் . 

( சஎ ) 


வஞ்சியடியுள் அசை கூனாகி வரும் எனல் 
சஅ . 

அசைகூ னாகும் அவ்வயி னான . 
இதுவும் அதற்கெய்தியதோர் விதி . 
(இ - ள் . ) அவ்விரண்டடியின் 

கண்ணும் நான்கசையும் 
கூனாய் வரப்பெறும் எ - று . 

( எ - டு . ) வாள் , வலந்தர மறுப்பட்டன ( புறம் , ச ) . இதனை வாள் 
வலந்தர என ஒருசீர் யாத்தசீர் ( செய் , க ) என்றதனான் வலந்தருதல் 
வாள்மேற் சென்று மறுப்பட்டன என்னும் பயனிலை நின்று வற்றுதலின் 
வாள் என நேரசை கூனாயிற்று . அடி , யதர்சேறலி னகஞ்சிவந்தன 
வண்டு , மலர் தேர்ந்து வரிபாடின களிறே , கதவெறியாச் சிவந்துரைஇ 
( புறம் - ச ) என 

நான் கசை கூனாயிற்று : களிறே என்ற ஏகாரம் 
அசையாதலிற் பொருளின்றி நின்றது . 

இனி இச் சூத்திரம் பொதுவாய் நிற்றலின் தூக்கிரண்டுபட இடை 
யினுங் கடையினுங் கூனாய் நிற்பனவுங் கொள்க . 

( எ - டு . ) கலங்கமா அலிற் , றுறை , கலக்கா னாதே 
எனத் துறையென இடைக்கண் நிரையசை கூனாயிற்று .. 

* மாவழங்கலின் மயக்குற்றன , வழி 
இதனுள் வழியென இறுதிக்கண் நிரையசை கூனாயிற்று . 

தேரோடத் துகள் கெழுமின , தெருவு 
என இறுதிக்கண் நிரைபசை கூனாயிற்று . ஒழிந்தன வந்துழிக் 
காண்க . 

சீர் கூனாகும் இடம் இதுவெனல் 
சக . 

சீர்கூ னாதல் நேரடிக் குரித்தே. 
இது மூன்று பாவிற்கும் உரிய அளவடிக்கு எய்தாதது எய்து விக் 
கின்றது . 


Fa 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


. 


இ - ள் . ) அளவடிக்குச் சீர் கூனாதல் உரித்து எ - று . 
இஃது இருவகையடிக்கும் உரித்து : 

: 
( எ - டு . ) அவரே ,, 

கேடில் விழுப்பொருள் தருமார் பாசிலை 
வாடா வள்ளியங் காடிறந் தோரே ( குறுந் . உக க ) 
உதுக்காண் , 
சுரந்தானா வண்கைச் சுவணமாப் பூதன் ( வெண்பா ) 
உலகினுட் , 
பெருந்தகையார் பெருந்தகைமை பிறழாவே பிறழினும் 

( கலிப்பா ) 
என்று மூன்று பாவினும் வந்தன . 

ஏற்புழிக்கோடல் என்பதனால் அடிமுதற்கட் கோடும் , தன்னின 
முடித்தல் என்பதனான் வஞ்சிக்குங் கொள்க . 

உலகே , முற்கொடுத்தார் பிற்கொளவும் ( வஞ்சிப்பா ) 
என வரும் . 

( சாக ) 


ஐவகையடிகளையும் விரிக்குங்கால் அறுநூற்று இருபத்தைந்து 

அடிகளாகும் எனல் 
(50 . ஐவகை யடியும் விரிக்குங் காலை 

மெய்வகை யமைந்த பதினேழ் * நிலத்த 
எழுபது வகையின் வழுவில வாகி 

அறு நூற் றிருபத் தைந்தா கும்மே . 
மேல் நாற்சீரடியினை ஐவகையாகக் கூறி இதனானே அறு நூற் 
றிருபத்தைந்தாகுமென அவற்றின் விகற்பமுங் கூறினார் . 

( இ - ள் . ) ஐவகை அடியும் விரிக்குங் காலை - மேற்கூறிய 
ஐவகை அடியும் விரிக்குமிடத்து , மெய்வகை அமைந்த பதினேழ் 
நிலத்த - பொருள்வகை அமைந்த பதினேழ் நிலத்தவாய் , எழுபது 
வகையின் வழுவில வாகி - எழுபது வகைக் குற்றம் நீங்கி , அறு 
நூற்று இருபத்தைந் தாகும்மே அறுநூற்றிருபத்தைந்தாம் 


எ 


று . 


* பேராசிரியர் பாமமும் இதுவே . நிலத்தும் எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 

t இளம்பூரணர் பாடமும் இதுவே . வகைமையின் எனப் பாடம் 
கொள்வர் பேராசிரியர் . 


F 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


சஎ , 


எனவே , பதினேழ்கிலத்தேறினும் எழுபது வகைக் குற்றம் விரவி 
னும் அறு நூற்றிருபத்தைந்து என்ற கட்டளையாகாவாயிற்று . 

அகவற்கு இயற்சீர் பத்தொன்பதும் உரிச்சீர் நான்கும் அசைச்சீர் 
நான்கும் ஆக இருபத்தேழும் , வெள்ளைக்கு இயற்சீர் பத்தொன்பதும் 
வெண்சீர் நான்கும் அசைச்சீர் நான்கும் ஆக இருபத்தேழும் , கலிக்கு 
நேரீற்றியற்சீர் மூன்றொழிந்த இயற்சீர் பதினாறும் உரிச்சீர் நான்கும் 
வெண்சீர் நான்கும் ஆக இருபத்து நான்கும் , ஆக எழுபத்தெட்டுச் 
சீர்களுள் அகவற்கும் வெள்ளைக்கும் அசைச்சீர் எட்டும் இயற்சீர்ப்பாற் 
படுத்துத் தளைகோடலின் அவற்றை இயற்சீர்க்கண் அடக்க எழுபதாம் . 

சீர்கள் ஒன்று ஒன்றனோடு தட்குங்கால் அவை பொருளானன்றி 
ஓசையைக் கடக்குமாறின்மையின் அவ்வோசை கெடாது வருதற்கு 
எழுபது தளை வழுவின்றி வரல்வேண்டும் என்பார் எழுபது வகையின் 
வழுவில என்றார் . 

இவ்வண்ணந் தளை கொண்டாரேனுந் தளைக்குக் கழித்த அசைச் 
சீரெட்டும் சீராய் நின்று அடியு றழுமென வுணர்க , 

அகவற்கு ஆசிரியத்தளையும் , வெள்ளைக்கு இயற்சீர் வெண்டளையும் , 
இயற்சீரொடு தட்ட வெண்சீர் வெண்டளையும் , துள்ளற்குக் கலித்தளை 
யும் ஆக அறுநூற்றிருபத்தைந்து தளையும் மூன்று பாவிற்கும் பகுக்குங் 
கால் அகவற்கு முந்நூற்றிருபத்து நான்கும் , வெள்ளைக்கு நூற்றெண்பத் 
தொன்றும் , கலிக்கு நூற்றிருபதுமாம் . 

( மெய்வகை யமைந்த என்றதனான் நான்கு சீரினும் உறழ்கின்ற 
சீரினை அடி.முதற்கண்ணே வெளிப்படவைத்து அவ்வச்சீரி னடியாக்கிப் 
பெயருங் கொடுத்து அகவற்கு ஒரோவொன்று பன்னீ ரடியாகவும் ஒழிந்த 
இரண்டற்கும் பிறவாறாகவும் உறழப்படும் : 
இனி அகவற்கு உறழுமாறு 

இயற்சீ ருரிச்சி ரசைச்சீர் கூடி 
யிரண்டு தலையிட்ட வையைந்து சீரா 
யகவற்கு ஒரோவொன் று றழு மடித்தொகை 
யீரா றென்ப வியல்புணர்ந் தோரே 
அகவற் குரியசீரிருபத் தேழனுள் 
நுந்தையும் வண்டும் முதல்வரு மடிக்கண் 
நந்நான் கெழுத்து முதலாய்க் கொண்டு 
பதினைந் தளவு மேறிப் பெருந்தொகை 

யீரா மீரா ராகு மென்ப ( உச ) 
( எ - டு . ) நுந்தை வண்டு வண்டு எனவும் ; நுந்தை காருருமு நளி 
முழவு நளிமுழவு எனவும் ஓரெழுத்துத் தேமாவடி நான்கு முதற் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


பன்னிரண்டளவும் உயர்வனவற்றிற்கு முதலடியும் முடிவிலடியுங் 
காட்டினாம் . 

இதற்குமேல் வருவனவற்றிற்கும் இடைநின்றனவற்றையு மிவ் 
வாறே சீர் தளைப்பெய்து ஒட்டிக்கொள்க . வண்டு வண்டு வண்டு வண்டு 
எனவும் ; வண்டு காருருமு நளிமுழவு நளிமுழவு எனவும் ; வண்டு என்னும் 
ஓரெழுத்துச் சீரடி பன்னிரண்டற்கும் முதலும் முடிவுங் காட்டினாம் . 


. 


* தேமா மின்னு வர குமுதல் வருமடி 
யைந்து முத லீரெட் டளவு முயர்ந்து 

வந்த தொகைமூ வொருபத் தாறே ( கூசு ) 
தேமா வண்டு வண்டு வண்டு எனவும் ; தேமா காருருமு நளிமுழவு 
நளிமுழவு எனவும் ; தேமா அடி பன்னிரண்டற்கும் முதலும் முடிவும் 
காட்டினாம் ; மின்னுவரகு என்னும் இரண்டற்கும் இஃதொக்கும் . 

ஞாயிறு போது பூப் போரேறு புளிமா 
அரவு முதலா வந்தவைந் தடியு 
மாறு தொட்டுப் பதினே ழளவு 

முயர்ந்த தொகையா றொருபஃதாகும் ( க 0 ) 
ஞாயிறு வரகு வண்டு வண்டு எனவும் ; ஞாயிறு நளிமுழவு நளி 
முழவு நளிமுழவு எனவும் ஞாயிற்றடி பன்னிரண்டற்கும் முதலும் 
முடிவுங் காட்டினாம் . போதுபூ போரேறு என்னும் இரண்டற்கும் 
ஈதொக்கும் . புளிமா வண்டு வண்டு வண்டு எனவும் ; புளிமாக் காருருமு 
ஈளிமுழவு நளிமுழவு எனவும் ஒட்டுக . அரவுக்கும் இவ்வாறே யொட்டுக 
என்றைந்தடிக்கும் முதலும் முடிவும் காண்க . 

‘ பாதிரி வலியது மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது கடியாறு விறகு தீ நீடுகொடி 
யாதி யாகிய வடிகள் தாமே 
யேழுமுதன் மூவா றளவு முயர்ந்த 

தொகையாறு முடிவிட்ட தொண்ணூ றாகும் ( கூசு ) 
பாதிரி வரகு வண்டு வண்டு எனவும் ; பாதிரி நளிமுழவு நளிமுழவு 
நளிமுழவு எனவும் பாதிரியடி பன்னிரண்டற்கும் முதலும் முடிவுங் 
காட்டினாம் . 
ஒழிந்த ஏழற்கும் இவ்வாறே யொட்டிக் காண்க . 
கணவிரி டிரறுபுலி காருருமு பெருநாணு 
உருமுத்தீ மழகளிறு நாணுத்தளை முதலா 
வந்த வடிக ளிருநான்கு தொட்டுப் 
பத்தொன் பான்ள வும்முயர்ந்த தொகை 
* நான்குமுடி விட்ட எண்ணொரு பஃதாம் . ( அச ) 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 





கணவிரி வரகு வண்டு வண்டு எனவும் ; கணவிரி நரையுருமு நரை 
யுருமு நரையுருமு எனவும் கணவிரியடி பன்னிரண்டற்கும் முதலும் 
முடிவுங் காட்டினாம் . 
ஒழிந்தவற்றிற்கும் இவ்வாறே யொட்டிக்கொள்க . 
விரவுகொடி நரையுருமு முதல் வரு மடிக 
ளொன்று தலையிட்ட விருநான்கு தொட்டே 
யைந்நான் களவு முயர்ந்த தொகைதா 

மூவெட் டாக மொழிந்தனர் புலவர் . ( உச ) 
விரவு கொடி வரகு வண்டு வண்டு எனவும் ; விரவுகொடி நளிமுழவு 
நளிமுழவு நளிமுழவு எனவும் விரவுகொடியடி பன்னிரண்டற்கும் 
முதலும் முடிவுங் காட்டினாம் . 
ஒழிந்ததற்கும் இவ்வாறே யொட்டிக் காண்க . 
* அகவற் குறழ்ந்த வடித்தொகை கூறின் 
நான் குதலை யிட்ட நாலைந் தனோடு 

மூவொரு நூறா மொழிந்தனர் புலவர் 
ஆக அடி முந்நூற்றிருபத்து நான்கு ; ஈ உச . 

இனி வெள்ளைக்கு உறழுங்கால் ஏழும் எட்டும் ஒன்பதும் பத்தும் 
ஆகிய எழுத்தானாய வடிகள் முதலா வந்தவை பதினான்கெழுத்தளவும் 
உயருங்கால் ஓர் சீர் எட்டடியும் ஏமுடியும் ஆறடியும் ஐந்தடியும் பெற்று 
நூற்றெண்பத்தொன்றாம் . 

இயற்சீ ரசைச்சீர் வெண்சீர் கூடி 
யிரண்டு தலையிட்ட வையைந்து சீராய் 
வள்ளை யுறழு மாறு கூறி 
னெட்டு மேழு மாறு மைந்துமென் 
றொட்டு மடிகளைப் பெறுமவை தாமே 
வெள்ளைக் குரியசீ ரிருபத் தேழனுள் 
நுந்தை வண்டு ஞாயிறு போது பூப் 
போரேறு முதலா வந்த வடிக் 
ளேழு தொட்டே யீரே முளவு 

முயர்ந்த தொகைநா லொருபஃதாகும் ( ச O ) 
எ - டு : நுந்தை நளிமுழவு வரகு வரகு எனவும் ; நுந்தை மழகளிறு 
காருருமு காருருமு எனவும் ; நுந்தையடிக்கு முதலும் முடிவுங்காட்டினாம் . 
வண்டிற்கும் இஃதொக்கும் . ஞாயிறு வண்டு வரகு வரகு எனவும் ; 
ஞாயிறு காருருமு மாவருவாய் காருருமு எனவும் ஞாயிற்றடிக்கு முதலும் 
முடிவுங் காட்டினாம் . போதுபூ , போரேறு என்னும் இரண்டற்கும் 
இஃதொக்கும் . 

தொ . - 4 


செப்பலோசை 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
தேமா மின்னு வரகு வலியது 
பர் திரி மேவுசீர் நன்னாணுப் பூமருது 
கடியாறு விறகு தீ மாசெல் வாய்முதல் 
வந்த வடிக ளிருநான்கு தொட்டே 
யீரே ழளவு முயர்ந்து பெறுந்தொகை 

யேழுமுடி விட்டவே பொருபஃ தாகும் . ( எஎ )) 
தேமா வரகு வரகு வரகு எனவும் ; தேமா நளிமுழவு காருருமு பாதிரி 
எனவும் , தேமாவடிக்கு முதலும் முடிவுங் காட்டினாம் . மின்னு வரகு 
என்னுமிரண்டற்கும் இஃதொக்கும் . வலியது வண்டு வரகு வரகு 
எனவும் ; வலியது காருருமு காருருமு பாதிரி எனவும் ஓட்டுக . 
ஒழிந்தவற்றையும் இவ்வாறே யொட்டுக . 

கணவிரி பெருவேணுக் காருருமு புலி செல்வாய் 
மழகளி றுருமுத்தீ மாவரு வாய்புளிமர் 
வரவுத் தீமுத லாக வந்த 
வடிக ளொன்பது மீரே ழளவு 
முயர்ந்து பெறுந்தொகை யுணரக் கூறி 

னான்குதலை யிட்ட வையொரு பஃதாம் . ( ருச ) 
கணவிரி வண்டு வரகு வரகு எனவும் ; கணவிரி காருருமு காருருமு 
தேமா எனவும் கணவிரியடிக்கு முதலும் முடிவுங் காட்டினாம் . காருருமு 
வண்டு வரகு வரகு எனவும் காருருமு காருருமு காருருமு ஞாயிறு 
எனவும் ஒட்டுக . - புளிமா வரகு வரகு வரகு எனவும் ; புளிமா புலி 
வருவாய் காருருமு தேமா எனவும் ஒட்டுக . 
ஒழிந்தவற்றிற்கும் ஏற்குமாற்றித் தொட்டுக . 

நரையுருமு புலிவருவாய் முதலா மடிக 
ளீரைந்து தொட்டே யீரே ழளவு 

முயர்ந்து பெறுந்தொகை யீரைந் தாகும் ( க 0 ) 
நரையுருமுவண்டு வரகு வரகு எனவும் ; நரையுருமு காருருமு பாதிரி 
தேமா எனவும் நரையுருமு அடிக்கு முதலும் முடிவுங் காட்டினாம் . புலி 
வருவாய்க்கும் இஃதொக்கும் . 
பதினான்கெழுத்தி னே றியக்காற் 

திரிபுடைய 
கட்டளைக்கென்பது இசையொடு சேர்த்தி யுணர்க . 

* வெள்ளைக் குறழ்ந்த வடித்தொகை கூறி 

னான்று முடிவிட்டவெண் ணொருபது நூறாம் . ( க அக ) 
இனிக் கலிக்கு உறழுமாறு : 

நேர் றொழிந்த வியற்சி ரெட்டும் 
வெண்சீ ரிருசீர் தம்மொடு கூட்டி 
நான்கு தலை யிட்ட நாலைந் தாதி 
யொரோ வொன் றைந்தடி யுறழப் பெறுமே 


( 60 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கலிக்குற முஞ்சிரிருபத்து நான்கனுண் 
ஞாயிறு போது பூப் போரேறு முதலா 
வந்த வடிகள் பதின்மூன்று தொட்டே 
யொன்று தலை யிட்ட வீரெட்டளவு 

முயர்ந்து பெறுந்தொகை மூவைந் தாகும் . ( கரு ) 
ஞாயிறு புலிசெல்வாய் புலி செல்வாய் மாசெல்வாய் எனவும் ; ஞாயிறு 
புலிவருவாய் புலிவருவாய் மாசெல்வாய் எனவும் ஞாயிற்றடிக்கு முதலும் 
முடிவுங் காட்டினாம் . ஒழிந்தவற்றிற்கும் இஃதொக்கும் . 

இவற்றிற்கு முதலே ஆசிரியத்தளையும் ஈற்றிலே வெண்சீர் வெண் 
டளையுந் தட்குமா லெனின் , நிரை முதல் வெண்சீர் ( செய் . சு 0 ) 
என்னுஞ் சூத்திரத்தாலும் வெண்சீ ரீற்றசை ( எடி , உக ) என்னும் 
சூத்திரத்தானும் அவை கலித்தளையாமாறு காண்க . 

* பாதிரி வலியது மேவு சீர் நன்னாணுப் 
பூமருது கடியாறு விறகு தீ மாசெல்வாய் 
நீடுகொடி முதலா வந்த வடிக 
ளீரேம் தொட்டே மூவா றளவும் 
வந்து பெறுந்தொகை யுரைப்பி னதுவென 

வைந்துமுடி விட்டநா லொருபஃதாகும் . ( சரு ) 
பாதிரி புலி செல்வாய் புலிசெல்வாய் மாசெல்வாய் எனவும் ; பாதிரி 
புலிவருவாய் புலிவருவாய் மா வருவாய் எனவும் பாதிரியடிக்கு முதலும் 
முடிவுங் காட்டினாம் , ஒழிந்தவற்றிற்கும் இஃதொக்கும் . 

கண விரியுரறுபுலி காருருமு பெருநா 
ணுருமுத் தீ மழகளிறு நாணுத்தளை புலிசெல்வாய் 
மாவருவாய் முதலா வந்த வடிகள் 
மூவைந்து தொட்டுப் பத்தொன்பா னளவு 

முயர்ந்து பெறுந்தொகை முன்ன ரஃதே . ( சடு ) . 
கணவிரி புலிசெல்வாய் புலிசெல்வாய் மாசெல்வாய் எனவும் ; கணவிரி 
புலிவருவாய் புலிவருவாய் மாவருவாய் எனவும் கணவிரியடிக்கு முதலும் 
முடிவுங் காட்டினாம் . ஒழிந்தனவற்றிற்கும் இஃதொக்கும் . 

விரவு கொடி நரையுருமு புலிவருவாய் முதலா 
வந்த வடிக ளீரெட்டுத் தொட்டே 
யைந்நான் களவு முயர்ந்து பெருந்தொகை 

மூவைந் தாக மொழிந்தனர் புலவர் . ( கரு ) 
விரவு கொடி புலி செல்வாய் புலி செல்வாய் மாசெல்வாய் எனவும் ; 
விரவுகொடி புலிவருவாய் புலிவருவாய் புலிவருவாய் எனவும் விரவு 
கொடியடிக்கு முதலும் முடிவுங் காட்டினாம் , ஒழிந்தனவற்றிற்கும் 
இஃதொக்கும் . 


. 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
* கலிக்குரித் தாக வுறழ்ந்த வடித்தொகை 
யீரைம் பதெனொடு நாலைந் தாகும் ( க 20 ) 
மூவ கைப்பா விற்கு முறழ்ந்த தொகை 

யறு நூற் றிருபத்தைந்தா கும்மே ஆக அடி ( சுஉரு). 
இவற்றுள் அகவற்கு நாற்பத்தொன்றும் வெள்ளைக்குப் பதினெட்டும் 

ஐம்பத்தொன்பதடிக்குத் தளை வழுப்படு தலின் அவை களைந்து 
தொடைகொள்ளுமாறு மெய்பெறு மரபின் ( செய் . க 0 க ) என்னுஞ் 
சூத்திரத்துட் காட்டுதும் . 

( 30 ) 
காற்சீரடி போல் ஏனைய அடிகள் விரிக்கப்படா எனல் 
நக .. ஆங்ஙனம் விரிப்பி னளவிறந் தனவே 

இஃது ஒழிந்த நான்கடியையும் நாற்சீரடிபோல வுறழ்க என்பார்க்கு , 
அவை யுறழாமைக்குக் காரணங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஆங்ஙனம் விரிப்பின் அளவிறந்தனவே - அங் 
நாற்சீரடி போல மற்றை 
மற்றை நான்கடியினையும் 

விரிப்பின் அவை 
இலக்கணம் கூறுதற்கு வரையறைப்படாது எண்ணிறந்தனவாம் ; 
பாங்குற உணர்ந்தோர் பன்னுங்காலை - பகுதியுற அறிந்தோர் 
விரிக்கும் காலத்து எ - று . 
முதனூலாசிரியர் 

சிறப்புடையனவற்றிற்கும் சிறப்பில்லனவற் 
றிற்கும் ஒருங்கிலக்கணங் கூறின் அவையொத்த விலக்கணத்தவாமென்று 
கருதி வரையறைப்படுவனவற்றிற்கே இலக்கணங்கூறி வரையறை 
யின்றிப் பரந்தனவற்றிற்கு இலக்கணங் கூறிற்றிலர் . அவர் கருத்து 
நோக்கி இவ்வாசிரியரும் யானும் அவ்வாறே கூறினேமென்று கூறிய 
தாயிற்று இதன் கருத்து : ஆயின் சிறப்புடைய கட்டளையடி சான்றோர் 
செய்யுளுட் பயின்றுவரல் வேண்டும் பிறவெனின் ; இந்நூல் செய்த 
காலத்தில் தலைச்சங்கத்தாரும் இடைச்சங்கத்தாருங் கட்டளையடி 
பயின்று வரச் செய்யுள் செய்தார் என்பது இச்சூத்திரங்களாற் பெறுதும்: 
பின்பு கடைச்சங்கத்தார்க்கு அஃதரிதாதலிற் சீர்வகையடி 

சீர்வகையடி பயிலச் 
செய்யுள் செய்தாரென்றுணர்க . இக்காலத்தார் அளவடியாற் செய்யுள் 
செய்திலரென்று கடைச்சங்கத்தார் செய்த அளவடி சிறப்பின்றா 
காததுபோல அதுவும் கொள்க . 

வஞ்சிக்கு வரையறைப்படும்படி குறளடி முதலா ( செய் . எ 
என்பதனுட் கூறுதும் . 
இளம்பூரணர் பாடமும் இதுவே.. ஆங்கனம் எனப் 

பாடம் 
கொள்வர் பேராசிரியர் . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ஐவகை அடியும் ஆசிரியத்திற்கு உரிய எனல் 
உ . ஐவகை யடியும் ஆசிரியக் குரிய . 
முன்னர்க் 

கூறிய கட்டளையடி இன்னபாவிற்கு உரிய 
என்கிறது . 

(இ - ள் . ) 

ள் . ) நாலெழுத்து முதல் இருபதெழுத்தின்காறும் 
உயர்ந்த பதினேழ் நிலனும் ஆசிரியப்பாவிற்குரித்து எ - று . 

எனவே தளைவழுவின்றி இருபத்தேழ் சீரான்வந்த முந்நூற்றிருபத்து 
நான்கடியும் ஆசிரியத்திற்கு உரித்து எ - று . முன்னர்ப் பொதுவாக 
வோதியதனை யீண்டுப் பகுத்தார் . 

எ - டு : பேர்ந்து பேர்ந்து சென்று சென்று என்பது . 

இவ்வாறு ஓராசிரியத்துக்கண் ஐந்தடியுங் கூறின முறையே நிற்க 
வேண்டுமென வோதின மையின் எவ்வாற்றானும் அவ்வைந்தும் ஆசிரியத் 
துக்கண் வருதற்குரியவென்பதே ஆசிரியர்க்குக் கருத்தாயிற்று . இக் 
கருத்தானன்றே பேர்ந்து சென்று என்ற உதாரணத்து 

ஈரடிக் 
கூட்டத்துத்தளை வழுப்பலவும் வருவதாயிற்று , 

( ருஉ ) 


ஆசிரியத்துள் தளைவிரவி வரினும் இழுக்காது எனல் 
( நிங . விராஅய் வரினும் ஒரூஉ நிலை யிலவே . 

இஃது எய்தியது இகந்துபடாமைக் காத்தது , தளை வழுவியதியாது 
மாகாதோவென்று கருதி யதனைச் சீர்வகையடியாமென்றலின் . 
( இ - ள் . ) 

ள் ) ஆசிரியம் இருபத்து மூன்று தளையிற் சில வழுவி 
னும் 

ம் முற்கூறிய பதினேழ் நிலத்தினொன்று குறைந்து பதினாறு 
நிலத்தினீங்கி வாரா எ - று . 

உம்மை இறந்தது தழீஇயிற்றாகலான் ஓரடிக்கட்டளை வழுப்பட 
- வரினும் அவை கட்டளையாகாமற் சீர்வகையடியாய் ஐந்தெழுத்து முதல் 
இருபதெழுத்தளவும் வரும் என்றவாறு . அது சான்றோர் செய்யுளில் 
வந்துழிக் காண்க . 

( ருகூ ) 
எய்தாதது எய்துவித்தல் 
தன்சீர் வகையினுந் தளை நிலை வகையினும் 

இன்சீர் வகையி னைந்தடிக்கும் உரிய . * 
இஃது எய்தாத தெய்துவித்தது ; உரிச்சீராற் சீர்வ்கையடியும் உரிச் 
சீராற் றளை வகையடியும் உள , அவையும் முற்கூறிய ஐவகை நிலனும் 
பெறுமென் றலின் . தன் சீரெனவே அதிகாரத்தான் ஆசிரியவுரிச்சீராயிற்று . 

ந் நூற்பாவோடு அடுத்த நூற்பாவையும் இணைத்து ஒரே நூற்பா 
வாகக் கொள்வர் இளம்பூரணர் . 


விரண்டும் இடையில் வாராது அடிமுதற்கண்ணே வந்து இயற்சீரோடு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்பு 
( இ - ள் ) T தன்சீர் வகையினும் - ஆசிரிய உரிச்சீரின் கூற்றா 
னும் , தளை நிலை . வகையினும் - அச்சீரானாய தளை நிலைக் கூற்றானும் , 
இன்சீர் வகையின் ஐந்தடிக்கும் உரிய - இன்சீர்ப் பகு தியோடே 
அவ்வாசிரியம் முற்கூறிய ஐவகை அடியான் வந்து பதினேழ் 
நிலத்தின் இகந்து வாரா எ - று . 

தன் சீரென்னாது வகையென்றது முன்னிரையீற்ற விரண்டினையுந் 
தளை கொள்ளுமென்றற்கும் , ஏனை நான் குரிச்சீருந் தளைகொள்ளாவென் 
றற்கும் . தளை நிலவகை யென்றது உரிச்சீரால் தளைவருங்கால் ஓரடியின் 
இரண்டு வரின் ஓசையுண்ணாதென்றற்கு . இன்சீர் வகையின் என்றது 
ஆசிரியவுரிச்சீர் நான்கு நிரலே நின்றுழித் தூங்கலோசை பிறத்தலின் 
இயற்சீர்கள் ஒன் றிடையிட்டு வரவேண்டும் சீர்வகைக்கென்பதூஉம் , 
அதற்கும் இன்னோசை மிகவுமின்றென்பதூஉம் , முன்னிரையீற்ற 


தட்டு இன்னோசைத் தாமென்பதூஉம் , அசையோரடிக்கிரண்டு வந் 
தட்டாலும் இன்னோசைத்தாமென்பதூஉம் அறிவித்தற்கு . 
எ - டு : ஓங்குகோட்டுத் தொடுத்த பாம்புபுரை யருவி 

நிவந்துதோன்று களிற்றி னிலங்குகோடு புரைய 
இவை இயற்சீரொன் றிடையிட்டு உரிச்சீரான் வந்தன . 

பாம்புமணி யுமிழும் பானாள் ஈங்குவரல் 
இஃது இரண்டிடையிட்டது . 

* ஓங்குமலைப் பெருவிற் பாம்பு நாண் கொளீ இ . ( புறம் . குரு ) 

உவவுமதி யுருவின் ஓங்கல் வெண்குடை . ( புறம் . ங ) 
இவை தளை நிலைவகையான் வருதலாற் கட்டளையாய் இன்னோசை 
பெற்றன . 


இனி ஐந்தெழுத்து முதலாத் தன்சீர்வகை வருதலும் தளை வகை 
யேழெழுத்து முதலாக வருதலும் உரையிற் கொள்க . 


அவை : 


* ஓங்கு கோட்டுமீது பாய்ந்து பாய்ந்து 
முசுக்கலை யாடு நாடற் 

குரைப்பதை யெவன்கொ னந்தோளே தோழீ . 
இஃது ஐந்தெழுத்தாற் றன் சீரடி வந்தது . 

ஆடுகொடி நுடங்கு காடு போந்து 
விளங்கிழை நகர்வயிற் சேர்ந்தன 
முழங்குக வானந் தழங்குகுரல் சிறந்தே . 


. 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


இஃது ஏழெழுத்தாற் றளை நிலையடி வந்தது . 

வகை யென்றதனான் இயற்சீர்ப் பாற்படுத்திய அசைச்சீர் இன்சீராய்த் 
தன் சீர்வகையினுந் தளை நிலைவகையினும் வரும் . இஃது இருவகையடிக்கு 
மிலக்கணங் கூறிற்று . 

( ருச ) 


வெண்சீர்முன் வெண்சீர் வந்து ஒன்றிய வெண்டளை கட்டளை 

வெண்பாவிற்கு வாரா எனல் 
நடு . தன்சீர் உள்வழித் தளைவகை வேண்டா . 

இது முன் ஆசிரியத்திற்குச் சீர்வகையுந் தளைவகையுங் கூறிய 
முறையே வெண்பாவிற்கும் அவ்விரண்டுங் கூறுகின்றது . 

ள் .) வெண்சீர் நிற்ப வெண்சீர்வந்தொன்றிய வெண் 
டளை கட்டளை வெண்பாவிற்கு வேண்டா எ - று . 

எனவே வெண்சீர் நிற்ப வெண்சீர்வந்தொன்றிய வெண்டளை 
கட்டளைக்கலிக்கு ஈரடிக்கூட்டத்துத் 

ஈரடிக்கூட்டத்துத் தொடை கொள்வழி வேண்டும் 
என்று கொள்க . இது தொடைகொள்வழிக் காண்க . 

தன் சீரென்றது வெண் சிரை ; உள்வழி யென்றது அவ் வெண்சீரே 
வருஞ்சீராய்வழி யென்றவாறு 

எனவே 

வெண்சீர் நிற்ப இயற்சீர் 
வந்தொன்றிய வெண்டளை வேண்டும் என்றவாறாயிற்று ; இது * நுதலிய 
தறிதற்பாற்படும் . 

வெண்சீ ரொன்றின் வெண்டளை கொளா அல் 
வெண்சீ ரொன்றினும் வெண்டளை யாகு 

மின்சீர் விரவிய காலை யான 
என்றார் காக்கை பாடினியார் . 

தளை கொள்ளாமைக்குக் காரணம் " அளவுஞ் சிந்தும் 1 
( செய் . ருஅ ) என்னுஞ் சூத்திரத்துட் கூறுதும் . 
நகா . + சீரியை மருங்கின் ஓரசை ஒப்பின் 

ஆசிரியத் தளையென் றறியல் வேண்டும் . 
இது கட்டளையடிக்கட் பத்தியற்சீருந் தட்குமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) இயற்சீர்பத்தும் பிறசீரோ டியையுங்கால் தத்தம் 
ஈற்றசை வருஞ்சீரின் முதலசையோடொன்றின் அஃது ஆசிரிய 
வடிக்குத் தட்கு முறைமை யென்றறியல் வேண்டும் எ - று . 

உத்தி . ( மரபியல் , கக 0 ) 
+ பேராசிரியர் பாடமும் இதுவே. சீரியல் எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 


- 


* 


(ருசு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


ஒப்பினெனவே ஒவ்வாதது. இயற்சீர்வெண்டளை யென்றெதிர் 
மறுத்துக் கொள்ளப்படும் . 

எ - டு : அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகி (பெரும்பாண் . ) என்ற 
வழி நேரும் நிரையும் ஒன்றி நேரொன்றாசிரியத்தளை நிரையொன் றாசிரியத் 
தளையாயிற்று . 

கற்க கசடறக் கற்பவை கற்றபின் 
நிற்க வதற்குத் தக 

( திருக்குறள் , கூ கூக ) 
என நேரும் நிரையும் ஒன்றாது இயற்சீர் வெண்டளை யாயிற்று . 

“ நீத்து நீர்ப் பரப்பி னிவந்து சென் மான்றேர் 
என்புழி ரீத்து நீர் என்பது நேர்புநேர் பாதிரிபோல நின்று பரப்பின் 
என்பதனோடு நிரையொன் றாசிரியத்தளையாயிற்று . 

• சேற்றுக்கா னீலம் 
இது நேர்புநேர் பாதிரிபோல நின்று ஒன்றாது இயற்சீர் வெண்டளை 
யாயிற்று . 

இனிக் காரேறு பொருத கண்ணகன் செறுவின் என்புழிக் காரேறு 
என்னும் நேர்நேர்பு பாதிரிபோல நின்று பொருத என்பதனோடு நிரை 
யொன்றாசிரியத் தளையாயிற்று . 


. 


வானூடு போய 


என் நேர் நேர்பு ஒன்றாவது இயற்சீர் வெண்டளையாயிற்று . 

வானிரைத்து மணந்து 
என நேர் நிரைபு பாதிரிபோல் நின்று மணந்து என்பதனோடு நிரையொன் 
றாசிரியத் தளையாயிற்று . 

“ யானிருந்து தூங்கும் 
என நேர்நிரைபு ஒன்றாது இயற்சீர் வெண்டளையாயிற்று . 

வெயிலாடு முசுவின் 
என நிரைநேர்பு கணவிரிபோல நின்று முசு என்பதனோடு நிரையொன் 
ராசிரியத்தளை யாயிற்று . 


வரையாடு வன்பறழ் 
என நிரை நேர்பு ஒன்றாமையின் இயற்சீர் வெண்டளையாயிற்று . 

கடலுடுத்து விசும்புசூடி 
என நிரைநிரைபு ஒன்றி நிரையொன் றாசிரியத்தளையாயிற்று . 

சிலை விலங்கு நீள்புருவம் 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ருஎ 


என நிரைநிரைபு ஒன்றாமையின் இயற்சீர் வெண்டளையாயிற்று ; என 
உரியசை மயங்கிய இயற்சீராறும் ஒன்றியும் ஒன்றாதும் வந்தன . 

ஓரசைச் சீரிரண்டும் இயற்சீருமாய்த் தட்குமாறு முற்கூறினாம் . ( ருசு ) 


(நஎ . 


. 


வஞ்சியடி உறழுமாறு 
குறளடி முதலா அளவடி காறும் 
உறழ் நிலை யிலவே வஞ்சிக் கென்ப . 


இது வஞ்சியடி , யுறழுமாறும் அது பெறுநிலனு முணர்த்திற்று . 

ள் . ) நாலெழுத்து முதலாகப் பதினான்கெழுத்தளவும் 
உறழுநிலையில் , வஞ்சியடிக்கு எ - று . 

முற்கூறிய அறுபது வஞ்சியுரிச்சீருள்ளும் இருபத்து நான்கு சீர் 
ஓரொன்று இருநிலைமையவாகவும் இருபத்தெட்டுச்சீர் ஒரோவொன்று 
நான்கு நிலைமையவாகவும் எட்டுச்சீர் ஒரோவொன்று எட்டு நிலைமைய 
வாகவும் கொள்ளப்படும் . அங்ஙனம் கொள்ளவே இருநூற்றிருபத்து 
நான்காம் . 

அவற்றுள் இருநிலைமைப்படும் இருபத்து நான்கும் நேரீறெட்டும் ! 
நிரையீறெட்டும் , நேர் பீறு நான்கும் , நிரைபீறு நான்குமாம் . 

அவை மாபோகுவாய் , மாவழங்குவாய் , புலிபோகுவாய் , புலிவழங்கு 
வாய் , பாம்பு சேர்வாய் , பாம்புவருவாய் , களிறுசேர்வாய் , களிறுவருவாய் 
எனவும் ; மாசேர்சுரம் , மாவருசுரம் , மாபோகுசுரம் , மாவழங்குசுரம் , 
புலிசேர்சுரம் , புலிவருசுரம் , புலிபோகுசுரம் , புலிவழங்குசுரம் எனவும் ; 
மாசேர் காடு , மாவருகாடு , புலிசேர்காடு , புலிவருகாடு எனவும் ; மாசேர் 
கடறு , மாவருகடறு , புலிசேர்கடறு , புலிவருகடறு எனவும் வரும் . 

மாபோகுவாய் என்றதற்கு மாமேவுவாய் என முற்றுகரங்கொடுத்து 
இருநிலைமையாக்குக . ஒழிந்தனவற்றுட் குற்றுகரங்கட்கு மிவ்வாறே 
முற்றுகரம் பெய்தொட்டுக . 

இவற்றுள் மாசேர்.சுரத்திற்கு ஞாண் ஞாயிறு எனவும் மாவருசுரத் 
திற்கு மாவலியதெனவும் புலிசேர் சுரத்திற்கு வருஞாயிறு எனவும் ; புலி 
வருசுரத்திற்குத் திருவலியது எனவும் ; எழுத்துக்குறையுஞ் சொற்பெய்து 
இருநிலைமை பெய்க . இங்ஙனம் இருநிலைமையான் நாற்பத்தெட்டாயிற்று . 
இவற்றுள் ஏழெழுத்துச்சீர் இரண்டாம் . 

இனி நான்கு நிலைமைப்படும் சீரிருபத்தெட்டும் நேரீறு நான்கும் , 
நிரையீறெட்டும் , நேர்பு ஈறெட்டும் , திரைபு ஈறெட்டுமாம் . 

அவை பாம்பு போகுவாய் , பாம்பு வழங்குவாய் , களிறுபோகுவாய் , 
களிறுவழங்குவாய் எனவும் ; பாம்பு சேர்சுரம் , பாம்புவருசுரம் , பாம்பு 
போகுசரம் , பாம்புவழங்குசுரம் , களிறுசேர்சுரம் , களிறுவருசுரம் , களிறு 


புலிபோகுகாடு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்ய 
போகுசுரம் , களிறு வழங்குசுரம் எனவும் ; மாபோகுகாடு , மாவழங்குகாடு , 
சேர்காடு, களிறுவருகாடு எனவும் ; மாபோகுகடறு , மாவழங்குகடறு , 
புலிபோகுகடறு , புலிவழங்குகடறு , பாம்பு சேர்கடறு , பாம்புவருகடறு , 
களிறுசேர் கடறு , களிறுவருகடறு எனவும் இவற்றைப் பாம்புபோகு 
வாய் , மின்னுப்போகுவாய் , பாம்புமேவுவாய் , மின்னுமன்னுவாய் என 
ஒன்று நான்காக வாய்பாடுபடுத் தெல்லாவற்றோடு மொட்டுக . 

இவ்விருபத்தெட்டனுட் பாம்பு சேர்சுரத்திற்குப் பாம்பு சேர்வது 
மின்னுச்சேர்சுரத்திற்கு மின்னுச்சேர்வது எனவும் ; பாம்புவருசுரத்திற்குப் 
பாம்புவலியது , மின்னுவருசுரத்திற்கு மின்னுவலியது எனவும் ; களிறு 
சேர்சுரத்திற்கு ஒளிறு ஞாயிறு , அரவு சேர்சுரத்திற்குப் பரவுஞாயிறு 
எனவும் ; களிறுவருசுரத்திற்குக் களிறுவலியது , அரவுவருசுரத்திற்கு 
அரவு வலியது எனவுங் கொள்க . இங்ஙனம் நான்கு நிலைமை கொள்ளவே 
நூற்றொருபத்திரண்டாயிற்று . இவ்விருபத்தெட்டனுள் முற்றுகரம் 
பெய்தால் ஏழெழுத்தாகுசீர் பதினாறும் எட்டெழுத்தாகுசீர் மூன்று மாம் . 

இனி எட்டுநிலைமைப்படுஞ் சீரெட்டும் நேர்பு ஈறுநான்கும் நிரைபு 
ஈறு நான்குமாம் . 

அவை பாம்பு போகுகாடு , பாம்பு வழங்குகாடு , களிறுபோகுகாடு , 
களிறுவழங்குகாடு எனவும் ; பாம்புபோகுகடறு , பாம்புவழங்குகடறு , 
களிறுபோகுகடறு , களிறுவழங்குகடறு எனவும் வரும் . 

இவற்றுள் ஒன்றற்கு மூன்றுரியசை யுண்மையின் முதற்கணின்ற 
வற்றை யுரியசை யிரண்டற்குந் தனித்தனி முற்றுகரம்பெய்து பின்னிரண் 
டற்கும் முற்றுகரம் பெய்து நான்கு நிலைமை யெய்துவித்துப் பின்னர் 
ஈற்றினிரையுரியசை யொன் றனையும் முற்றுகரமாக்கி யதனோடு முன்னர் 
நின்றவற்றை வேறுவேறு முற்றுகரம்பெய்து நான்கு நிலைமை யெய்து விக்க 
எட்டாயிற்று . இவற்றுள் ஏழெழுத்தாஞ் சீர் பதினைந்தும் எட்டெழுத் 
தாஞ் சீர் ஆறும் ஒன்பதெழுத்தாஞ் சீர் ஒன்று மாம் ; ஆக இருநூற் 
றிருபத்து நான்காயிற்று . 

" அறுபஃ தாக வகுத்த வஞ்சியுண் 
மூவெண் சீர்களிருநிலைமை யெய்தி 
நாலேழ் சீராக நான்கு நிலை யெய்தி 
யி நான் கிருசீ ரிருநான்கு நிலையெய்தி - 
யிரு நூற் றிருபத்து நான்காய் விரியும் " 
* அவற்றுளொன் பதெழுத் தாஞ்சீ ரொன்று 
மிருநான் கெழுத்தா குஞ்சி ரொன்பது 
மேழெழுத் தெய்துவ முப்பத்து மூன்று 
மோகநாற் பத்து மூன்று மாக 
நூற்றெண் பத்தொன் றடியுற மும்மே . " 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


ருகூ , 


இனி யடியு றழாத நாற்பத்து மூன்றும் உறழுமாறு : 

எட்டுநிலைமை யெய்துவனவற்றில் அரவுவீரவுகுரவு என ஒன்ப 
தெழுத்துச் சீரொன்று -1, 

நான்குநிலை யெய்துவனவற்றில் அரவு விரவுசுரம் , புலிவிரவுகுரவு , 
அரவுவருகுரவு என எட்டெழுத்துச் சீர்மூன்று -3 . 

எட்டு நிலைமை யெய்துவனவற்றில் அரவு விரவுகுரவு , மின்னு விரவு 
குரவு , அரவு மேவுகுரவு , அரவு விரவுகடறு , அரவு வழங்குகுரவு, களிறு 
விரவுகுரவு என எட்டெழுத்துச் சீராறு -- 6 . 


ஆக எட்டெழுத்துச் சீரொன்பது . 

இரண்டு நிலைமை யெய்துவனவற்றில் புலிவிரவுசுரம் , புலிவருகுரவு 
என ஏழெழுத்துச் சீரிரண்டு -2 . 


நான்கு நிலைமை யெய்துவனவற்றில் அரவு விரவுவாய் , மின்னு விரவு 
சுரம் , அரவுவருசுரம் , அரவுமேவுசுரம் , அரவு வழங்குசுரம் , களிறு விரவு 
சுரம் , புலிவிரவுகாவு , அரவுவருகாவு , மாவிரவுகுரவு , புலிமேவுகுரவு , புலி 
விரவுகடறு , புலிவழங்குகுரவு , 

மின்னுவருகுரவு , 

அரவுமேவுகுரவு , 
அரவுவருகடறு , களிறுவருகுரவு என ஏழெழுத்துச்சீர் பதினாறு -16 . 

எட்டு நிலைமை யெய்துவனவற்றில் மின்னுவிரவுகாவு , அரவுமேவு 
காவு , அரவு விரவுகாடு , அரவுவழங்குகாவு , களிறு விரவுகாவு , மின்னு 
மேவுகாவு , மின்னுவிரவுகடறு , மின் னுவழங்குகுரவு , பாம்புவிரவுகுரவு , 
அரவுமேவுகடறு , அரவுபோகுகுரவு , களிறு மேவுகுரவு , அரவுவழங்கு: 
கடறு , களிறு விரவுகடறு , களிறுவழங்குகுரவு என ஏழெழுத்துச்சீர் 
பதினைந்து -15 , 

ஆக ஏழெழுத்துச்சீர் முப்பத்து மூன்று . 
இனி ஒழிந்த நூற்றெண்பத்தொன்றும் அடியுறழுமாறு 

" மூவெழுத் துச்சி ராறாதி யொன்பானு 
நாலெழுத் துச்சி ரேமாதி பத்து 
மையெழுத் துச்சீ ரெட்டாதி பதினொன்று 
மாறெழுத் துச்சீ ரொன்பது முதலீ 
ராறு முயருங் காலை மேல்வருஞ் 
சீர்களு மூன்று நான்கு மைந்து 
மாறு மெழுத்தா னாகுஞ் சீர்வந் 
தாங்கவ் வெண்களை யு றழ்ந்த வடித்தொகை 

யெழு நூற் றிருபத்து நான்கென மொழிப . " 
இங்ஙனங் கூறியவாற்றான் இயற்சீர் கட்டளையடிக் குறழாவென் 
றுணர்க 


( செய்யு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கான 


( எ . டு . ) கால்காய்ந்தது காம்பு நீடி 
என்பது ஆறெழுத்தடி . 

நல்கூர்ந்தது வில்லோர்சுரம் 
என்பது ஏழெழுத்தடி . 

வான் பெய்தது மண்குளிர்ப்புற 
என்பது எட்டெழுத்தடி . 

* தேன்பெய்தது செழுநகர் தொறும் 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

இவை மூவெழுத்துச்சீர் மாசேர்காடு நான்கடியும் வந்தவாறு 
ஒழிந்தனவுமன்ன . 

* மண் மாய்ந்தென வுள் வீழ்ந்தது 
என்பது ஏழெழுத்தடி . 

விண் மாய்ந்தென மேற்கொடுத்தது 
என்பது எட்டெழுத்தடி . 

காடோங்கிய கல்கெழுசுரம் 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

கோடோங்கிய குறும்பொறை மருங்கு 
என்பது பத்தெழுத்தடி . 

நாலெழுத்து மாசேர்சுரம் நின்று றழ்ந்தவடி : 
ஒழிந்தனவும் அன்ன . 

மழைபெய்தென வான்வெள்ளென்று 
என்பது எட்டெழுத்தடி . 

தழைபச்செனத் தண்ணென்காவு 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

கமழ்பூந்துணர் கள்ள விழ்தொறும் 
என்பது பத்தெழுத்தடி . 

இமிழ் தூங்கிசை யினச்சுரும்புவர 
என்பது பதினோரெழுத்தடி . 

இவை நான்கும் ஐயெழுத்துப் புலிசேர்சுரம் நின்று றழ்ந்தவடி . 
இனி ஆறெழுத்துச்சீர் வருமாறு : 

அமைவிடுநொடி , யஞ்சியோர்த்து 
என்பது ஒன்பதெழுத்தடி . 


வை 


நான்கடி 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


சாசு 


கனை குரலன கானத்தளகு 
என்பது பத்தெழுத்தடி . 

தினைப்புனத்தித ணயற்பிரியாது 
என்பது பதினோரெழுத்தடி . 

மனைக்குறமகள் கடைப்புறந்தரும் 
என்பது பன்னீரெழுத்தடி . 

இவ்வாறே யொழிந்தனவு முறழ்ந்து கொள்க . 

வஞ்சி மூன்று பாவும்போலச் சிறப்பின்மையின் ஈண்டுப் போதந்து 
கூறினார் . 

ஒழிந்த முச்சீரடி சிறுவரவிற்றாகலின் அதற்குக் கட்டளையடிக்குக் 
கூறிற்றிலர் . 

( ருஎ) 
வெண்பாவிற்குரிய நிலம் 
ரு அ . அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய 

தளைவகை யொன்றாத் தனமை யான . 
இஃது ஆசிரியவடிக்கும் அதனடைத்தாகிய வஞ்சியடிக்கும் உரிய 
நிலங்கூறி வெண்பாவிற்குரிய நிலங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) அளவடி யைந்தும் சிந்தடி மூன்றும் என்ற எட்டு 
நிலனும் வெண்பாவிற்குரிய , தளைவகை யொன்றாத தன்மையான் 

று . 

ஒன்றாத் தன்மையான் என்றதனானே ஒன்றியவாகாவாயிற்று . 
அஃது இயற்சீரொன் றிய வாசிரியத்தளை வாராமையும் , வெண்சீர்நிற்ப 
வெண்சீர் வந்தொன் றிய வெண்டளை செப்பலோசைக்குந் துள்ள 
லோசைக்கு மொப்ப வுரியவாகலின் அது வாராவென்றலும் கூறிற்றாம் . 

ஒன்றாதென்றதனானே கவித்தளை யொன்றுமென்று பொருள் 
தருமேனும் அஃதிலக்கணமன்மை யுணர்க . எனவே முற்கூறிய இயற்சீர் 

. 
வெண்டளையையும் வெண் சீரியற்சீரோடு தட்ட வெண்சீர்வெண்டளையை 
யும் விலக்காமை யுணர்க . 

( எ - டு. ) நின்று நினைந்து நெடிது பெயர்ந்து 
என்பது ஏழெழுத்தடியா யிசைநிலை நிறைய நின்ற அசைச்சீரியற் சீராய்த் 


கற்றவரைச் சேர்வர் கலைநிறையுங் காட்சியார் 

பெற்றன மென்றே பெயர்ந்து 
து பதினான் கெழுத்தடி , 


| 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்பு 


அறிவறிந்தார்த் தேற்றியக்கா லஞ்சுவ தில்லை 

பதினான் கெழுத் தென்னுஞ் சீர்வகை : யொன் றலிற் 
கட்டளையாகா . 
இதனும்பர் நெடிலடியான் வந்தன சீர்வகையடியாம் , 

* வானவரு நான்முகனும் வாசவனு மாமுனிவ 

ரான வருங் காணா வரன் " 
எனப் பதினாறெழுத்தான் வந்த வெண் சீரொன்றிய சீர்வகை யடி.. 

வானவரு நான்முகனும் வாசவனுங் காணாரே 
என்பது துள்ளலோசைக் குணர்க . 

இவ் வெண்பாவை ஏந்திசைச் செப்பலெனப் பின்னுள்ளோர் 
கூறுவர் . அவர் கூறும் ஒழுகிசையுந் தூங்கிசையும் பெரும்பான்மை 
பதினான் கெழுத்தி னிகந்து வாராவென் றுணர்க . 

முச்சீரான் வரும் ஈற்றடியு முதலிய மூன்று நிலத்தி னிகந்து வாராமை 
யுரையிற் கொள்க . 

! மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் 

மாவருவாய் தேமா வரகு ? " 
இது , மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாற்றினரே 
என இரண்டற்கும் ஒப்பறின்றவாறுங் காண்க . 

இதனானே மேலீரடிக் கூட்டத்துத் தொடை கொள்ளுங்காற் கலிக்கு 
வெண்சீரோடு தட்ட வெண்சீர்வெண்டளை கொள்ளுமாறுணர்க . ( ருஅ ) 


ருக . 


கலிப்பாவிற்குரிய நிலம் 
அளவடி மிகுதி யுளப்படத் தோன்றி 

இருநெடி லடியுங் கலியிற் குரிய . 
இது முறையானே கலிக்குரிய நிலங் கூறுகின்றது . 

( இ - ள் .) இரு நெடிலடியும் - நெடிலடியும் கழிநெடிலடியும் , 
அளவடி மிகுதி உளப்படத் தோன்றி - அளவடிக்கு உரித்தென் 
ஐவகையடியின் மிகுதியாகிய பதின்மூன்றும் பதினான்குமாகிய 
எழுத்துக்களோடு தோற்றப்பட்டு , கலியிற்கு உரிய - கலிப்பாவிற்கு 
உரியவாம் எ - று . 

அளவடி யைந்தனுள் மிகுதியெனவே பதின்மூன்றும் பதினான்கு 
மென்பது பெறுதும் . இனிச் சீர்வகையடியாய் இந் நிலங்களைத் தப்பி 
வருவனவுங் கொள்க . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


சுங் 


( எ - டு . ) " ஐயிரு தலையி ன ரக்கர் கோமான் 13 

சுற்றமை வில்லர் சரிவளர் பித்தையர் ( பாலைக்கலி- ங 


கூ ) 


எனப் பதினொன்றும் பன்னிரண்டும் எழுத்தான் வந்தன . 


( ருகூ ) 


நிரையீற்று இயற்சீர் , நிரையீற்று ஆசிரிய உரிச்சீர் ஆகியவற்றின் 

முன் , நிரை முதல் வெண்சீர் வந்து தட்கின் கலித்தளையாம் எனல் 
சா 0. நிரைமுதல் வெண்சீர் வந்து நிரை * தட்பினும் 

வரை நிலை யின்றே யவ்வடிக் கென்டா. 
இதுவும் அவ்வடிக்கெய்தியதோர் தளை விகற்பங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) நிரைமுதல் வெண்சீர் வந்து நிரை தட்பினும் - 
நிரையீற்று இயற்சீரும் நீரையீற்று ஆசிரிய உரிச்சீரும் நிற்ப 
நிரை முதல் வெண்சீர் வந்து நிரையாய் ஒன்றியக்காலும் , வரை 
நிலை இன்றே அவ் வடிக்கு என்ப - கட்டளையடிக்கு நீக்கும் நிலை 
யின்று ; எனவே கலித்தளையாம் எ - று . 

( எ - டு . ) மணிபுரை திருமார்பின் மறுத்தயங்கத் தோன்றுங்கால் 
என்புழித் திருமார்பின் என்னு நிரை முதல் வெண்சீர்வந்து மணிபுரை 
யென்னு நிரையிற்றியற்சீரோடு தட்டுக் கலித்தளையாயிற்று . 

“ ஓங்குநிலை யகன்மார்பி னொளி திகழு மாமேனி 77 
இது நிரையீற் றாசிரியவுரிச்சீரோடு அவ்வாறு தட்டது . 

எனவே நிரைமுதலியற்சீர் வந்து நிரைதட்பினும் அதனோடு நேர் 
முதல் வெண்சீர் வந்து ஒன்றாதொழியினுந் துள்ளலோசை பிறவாமையிற் 
கட்டளையடியாகா என்றவாறு . 

அவ்வடிக்கெனவே இவ்விதி கட்டளையடிக்குக் கூறியது . 
இதனானே நிரையீற்றியற்சீர்ப் பின்னர் நிரை முதல் வெண் சீரும் நேர் 
முதல் வெண் சீரு முதல்வந்து பின்னர் வெண்சீர் அடுக்கிய வெண்டளை 
வரினுஞ் சிறிது துள்ளலோசை பிறத்தலின் அதனைச் சீர்வகையடி யென் 


றுணர்க . 


( எ - டு . ) * அணிமுக மதியேய்ப்ப வம்மதியை நனியேய்க்கு 
மணி திகழ் மாமழைநின் பின்னொப்பம் பின்னின் கண் 

( குறிஞ்சிக்கலி - உ அ ) 
என வருவனவும் பிறவுமாம் . 

( • 0 ) 
* பேராசிரியர் பாடமும் இதுவே . தட்டல் எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


காக . 


சீர்வகையான் வரும் கலியடி தனைவிரவியும் வரும் எனல் 

விராஅய தளையும் ஒரூஉ நிலையின்றே . 
இதுவும் அவ்வடி சீர்வகையான் வருதற்கோர் விதி . 

( இ - ள் .) சீர்வகையான் வருங் கலியடி தளைவிரவினுங் 
கடியப்படா எ - று . 


என்றது வெண் சீரோடும் ஒழிந்த சீரோடும் விராஅய்த் தட்பினும் 


( எ - டு :) மடியிலான் செல்வம் போல் மரனந்த வச்செல்வம் 

( பாலைக்கலி - கூச ) 
எனவும் , 

வயக்குறு மண்டிலம் வடமொழிப் பெயர்பெற்ற ( ஷை உசு 
எனவும் பிறவாறும் வரும் . 

( சுக ) 


) 


சு 2 . 


இயற்சீர் வெள்ளடி ஆசிரியப்பாவினுள்ளும் வரும் எனல் 
இயற்சீர் வெள்ளடி யாசிரிய மருங்கின் 

நிலைக்குரி மரபின் நிற்கவும் பெறுமே . 
இது வெள்ளடி ஆசிரியத்துள் வருமாறு கூறுகின்றது . 

ள் ) இயற்சீர் வெள்ளடி இயற்சீர் வெண்டளை 
ஆசிரியச்சீரான் வரும் வெள்ளடி , ஆசிரிய மருங்கின் நிலைக்குரி 
மரபின் நிற்கவும் பெறுமே - ஆசிரியப்பாவின் கண் நிற்றற்குரிய 
மரபிலே நிற்கப்பெறும் எ - று . 

உம்மை எதிர்மறை . 
ஆசிரியவடியோடு மயங்கி 

அதற்குரிமைபூண்டு நிற்குமென்பார் 
நிலைக்குரி மரபினென்றார் . இதனானே மயங்காமல் இயற்சீர் வெள்ள டி , 
முழுதும் வரவும் பெறுமென்றுங் கொள்வாருமுளர் . 
( எ - டு . ) எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய 

வுலைக்கல் லன்ன பாறை யேறிக் 
கொடுவி லெயினர் பகழி மாய்க்கும் 

( குறுந்தொகை - கஉ ) 
என இயற்சீர் வெள்ளடி பின் வருகின்ற ஆசிரியவடியோடு மயங்கிவந்தது . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . இல்வே எனப் பாடம்கொள்வர் 
இளம்பூரணர் , 

+ ‘நிற்பவும் உளவே எனப் பாடங் கொள்வர் இளம்பூரணர் . 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


சுடு 


சை 


இனி, 
“ கொலை நவில் வேட்டுவன் கோள்வேட் டெழுந்த 
புகர்முக யானை நுதன்மீ தழுத்திய 
செங்கோற் கடுங்கணை போலு மெனாஅது 

நெஞ்சங் கவர்ந்தோள் நிரையிதழ்க் கண்ணே 
இது வெள்ளடி முழுதும் வந்ததென்று பேராசிரியர் காட்டினார் . 

இதனை அகவலோன் பிறக்குமென்று கொள்ளின் இயற்சீர் 
வெண்டளையான் வருமென்ற கட்டளைவெண்பா வின்றாமென மறுக்க . 

இனி ஆசிரியத்துள் இங்ஙனம் வருமெனவே வெண்பாவினுள் 
ஆசிரியவடி முழுவதூஉந் தன்றளையோடு வாரா சிறிது வருமென்று 
கொள்க . அது கலிக்கும் பரிபாடற்கும் உறுப்பாய் வரும் . வெண்பாக் 
களில் ஆசிரியத்தளை வருமேனும் அவை வெள்ளைக்கொச்சகமாமாறு 
முணர்க . 

( சு 2 ) 
ஐஞ்சீரடி மூன்று பாவிற்கும் வரும் எனல் 
காங . 

வெண்டளை விரவியும் ஆசிரியம் விரவியும் 

ஐஞ்சீ ரடியு முளவென மொழிப. 
இது மூன்று பாவிற்கும் ஐஞ்சீரடியும் வருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வெண்பாவோடுங் கலிப்பாவோடும் விரா அயும் 
ஆசிரியப்பாவோடு விராஅயும் வரும் ஐஞ்சீரடிகளும் உளவென் 
கூறுவர் புலவர் எ - று . 

ஈண்டுத் தளையென்றது அப்பாக்களை . வெண்டளையெனவே இரண்டு 
வெண்டளையும் அடங்கலின் அவற்றுள் வெண்சீர்வெண்டளையான் வருஞ் 
சீர்வகை வெண்பாவுஞ் சீர்வகைக்கலியும் அடங்கிற்று . 

இனி ‘நிரைமுதல் வெண் சீர் ( சு 0 ) என்னுஞ் சூத்திரம் இதற்கதிகார 
மாதலின் கட்டளைக்கலிக்கும் ஐஞ்சீரடி கொள்க . தளையென்றதனாற் 
கட்டளைவெண்பாவிற்குங் கொள்க . 
அடியும் என்ற உம்மையான் 

வெண்பாவினுள் மிகவுஞ் சிறு 
பான்மை வருதல் கொள்க . 

உளவென்றதனாற் கலிப்பாவினுள்ளும் அதற்குறுப்பாய் வரும் 
பாக்களுள்ளும் பெரும்பான்மை வருதலும் ஆசிரியத்துள் : - அடுக்கி 
வருதலுங் கொள்க . 
( எ - டு . ) கண்டகம் பற்றிக் கடக மணி துளங்க 

வொண் செங் குருதியு ளோஒ கிடப்பதே கெண்டிக் 
கெழுதகை யில்லேன் கிடந்தூடப் பன்னா 

ளமுதகண் ணீர்துடைத்த கை 
எனவும் , 

தொ .-- 5 


{ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
ரடியே ஆக 

( செய்யு 
* கிடங்கிற் கிடங்கிற் கிடந்த கயலைத் 
தடங்கண் தடங்கண் தளிரியல் கொள்ளாள் கிடங்கில் 
வளையாற் பொலிந்தகை வையெயிற்றுச் செவ்வா 

யிளையாடன் கண்ணொக்கு மென்று 
எனவும் இவற்றுள் இரண்டாமடி ஐஞ்சீரடி வந்தவாறு காண்க .. 

அரவணிந்த கொடிவெய்யோ ன கம்புக்கான் 

அரசவையன் றகற்றியே 
எனவும் , 

அணிகிள ரவிர் பொறித் துத்திமா நாகத் தெருத்தேறித் 

துணியிரும் பனிமுந்நீர்த் தொட்டுழந்து மலைந்தனையே 
எனவும் , இவை கலியுள் ஐஞ்சீரடி வந்தன . 
தகைமிகு தொகை வகையறியுஞ்சான்றவ ரின மாக 

( குறிஞ்சிக்கலி , ங .) 
என்று கலிக்குறுப்பாகிய ஆசிரியத்துள் ஐஞ்சீரடி வந்தது . 
பிறவுறுப்புக்களிலுங் கலித்தொகையுள் ஐஞ்சீரடி வருமாறு காண்க . 

‘ சிறுசோற்றானு நனிபல கலத்தன் மன்னே ( புறம் , உஙடு ) 
என்பது முதலாக நான்கடி ஆசிரியத்துள் ஐஞ்சீரடுக்கி வந்தன . 

தன்னின முடித்தல் என்பதனாற் கட்டளை யாசிரியத்திற்கு வருமேனு 

இன்னும் ஐஞ்சீரடியும் என்ற உம்மையாற் கொச்சகக்கலிக்கு 
ஐஞ்சீரடியும் வருமாறு கொள்க . 

• மன்றுபார்த்து நின்றுதாயைக் கன்றுபார்க்கு மின்னும் வாரார் 
எனவரும் . 
இதனை இனமென் பாருமுளர் பின்னுள் ளோர் . 

( காங ) 
கலிப்பாவினுள் அறுசீரடியும் வரும் எனல் 
நெறிபெற்று வரூஉம் நேரடி முன்னே . 
இஃது எய்தியதன் மேற் சிறப்புவிதி ; கலிக்கு ஐஞ்சீரடி யெய்தியதன் 
மேலே அறுசீரடியும் எய்துவித்தலின் . 

( இ - ள் . ) நேரடி முன்னே - நாற்சீரடிக்கு முன்னும் பின்னும் , 
அறுசீரடியே ஆசிரியத் தளையொடு நெறிபெற்று வரூஉம் - அறு 
சீரடி தனக்குரிய வெண்டளையோடன்றி ஆசிரியத் தளையோடு 
வழங்கப்பெற்று நடக்கும் கலியினுள் எ 


முணர்க . 


சச 


இடமுன்னாகவுங் காலமுன்னாகவுங் 
சுரு . எழுசீர் அடியே முடுகியல் நடக்கும் . 
வியல் ] நச்சினார்க்கினியம் 

. 
தளையொடும் என்ற உம்மையாற் றனக்குரிய வெண்சீர் வெண்டளையான் 
வருதலும் மயங்கி வருதலும் பெற்றாம் . 
( எ - டு . ) முன்னைத்தஞ் சிற்றின் முழங்கு கடலோத மூழ்கிப் பெயர 

அன்னைக் குரைப்பல் அறிவாய் கடலேயென் றலறிப் பெயருந் 
தன்மை மடவார் தணந்து குத்த வெண் முத்தம் 
புன்னை யரும் பேயென்னப் போவாரைப் பேதுறுக்கும் 

[ புகாரே யெம்மூர் . " 
கரைபொரு கான்யாற்றங் கல்ல த ரெம்முள்ளி வருதி ராயின் 
அரையிருள் யாமத் தடுபுலியோ நும்மஞ்சி யகன்று போக 
நரையுருமே றுங்கைவே லஞ்சுக நும்மை 

வரையர மங்கையர் வவ்வுதல் அஞ்சுதும் வாரலையோ . 
இவை மூன்றாமடி நேரடியாக முன்னும் பின்னும் அறுசீரடி வந்தன 
இவற்றுக்கு ஆறாஞ்சீர்க்கு ஆசிரியத்தளையான் வந்தன . 

நெறிபெற்று என்றதனாற் பாக்கட்டளை விட்டன்றி யொரு செய்யுள் 
முழுவதூஉந் தானே வருதலுங் கொள்க . 
தொக்குத் துறைப்படியுந் தொண்டையஞ்செவ் 

வாய்மகளிர் தோண்மேற் பெய் வான் 
கைக்கொண்ட நீருட் கருங்கண் 

பிறழ்வ கயலென் றெண்ணி 
மெய்க்கண்ணும் பெய்கல்லார் மீண்டுங் கரைக் 

கே சொரிந்து மிளிர்வ காணா 
ரெக்கர் மணற்கிளைக்கு மேழை 

மகளிர்க்கே யெறிநீர்க் கொற்கை " 
னவரும் . 
வை கொச்சகக்கலி . 
வரைபுரை திரைபோழ்ந்து மணநாறு 

நறு நுதல் பொருட்டு வந்தோய் 1 
என ஆசிரியத்தளையானும் அறுசீரடி வந்தது . 

கட்டளையன்றேற் றளை யென்றதனை நாற்சீரடிக்குத் தளை கோட 
லின்றென்றார் ; இவற்றிற்குத் தளை வரையறை யின்று . இவற்றைப் 
பின் னுள்ளோர் இனமென்பர் . 

( சு ) 
கலிப்பாவினுள் முடுகியல் பெற்று எழுசீரடியும் வரும் எனல் 


1 . 


இது முறையானே கலிக்கு ஏழுசீரடியாமாறு கூறுகின்றது . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( இ - ள் . ) எழுசீரான் 

எழுசீரான் வரும் அடியே முடுகியற்கண்ணே 
பயின்று நடக்கும் எ - று . 


ஏகாரம் பிரிநிலை . 


( எ - டு. ) கவிரிதழ் கதுவிய துவரிதழ் அரிவையர் 

கலிமயிற் கணத்தொடு விளையாட 
என எழுசீரடி முடுகிவந்தது . 

இவை கலிக்கும் பரிபாடற்கும் உரிய . முடுகாத எழுசீரடி வந்துழிக் 
காண்க . 

( சுரு ) 


கலிப்பாவினுள் முடுகியல்பெற்று வருவது எழுசீரடியேயன்றி , 

அறுசீரடி , ஐஞ்சீரடியும் வரும் எனல் 
காசு . முடுகியல் வரையார் * முதலீ ரடிக்கும் . 

இஃது எய்தாதது எய்துவித்தது ; எழுசீரடியே யன்றி அறுசீரடி 
யும் ஐஞ்சீரடியும் முடுகு மென்றலின் . 

ள் .) எழுசீரடிக்கும் ஐஞ்சீரடிக்கு முன்னின்ற அறுசீ 
ரடிக்கும் ஐஞ்சீரடிக்கும் இம் முடுகியல் நீக்கார் எ - று . 

முதலீரடிக்கும் என்ற வும்மை எச்சவும்மை யாதலின் நாற்சீரடியும் , 
இத்துணைப் பயிலாது முடுகுமென்க . 
உதாரணம் மேலைச்சூத்திரத்துட் காட்டுதும் . 

( சுசு ) 


. 


கஎ . 


முடுகியலடி ஆசிரியத்துள்ளும் வெண்பாவினுள்ளும் வாரா எனல் 

ஆசிரிய மருங்கினும் வெண்பா மருங்கினும் - 

மூவகை யடியும் முன்னுதல் இலவே . 
இது முடுகியல் இன்னபாவிற்கு உரித்தென்கின்றது . 

( இ - ள் . ) தனியே வரும் ஆசிரியப்பாவினும் வெண்பா 
வினும் முடுகியலடி மூன்றும் வரப்பெறா எ - 

மூன்றென்றது நாற்சீரடியும் ஐஞ்சீரடியும் அறுசீரடியுமான அடிகளை , 
எழுசீரடி முன்னுதலின்று என்றதனால் முற்கூறிய மூன் றடியானும் வரும் 
முடுகியலோடு விராஅய்த் தொடர்ந்து ஒன்றாய்க் கலிக்குறுப்பாய் வரும் 
ஆசிரியமும் வெண்பாவுமுள என்று கொள்க . 

பேராசிரியர் பாடமும் இதுவே . முதலிரண்டடிக்கும் எனப் 
பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 





F 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


( எ - டு . ) 


நெறியறி செங்குறி பு பிரிப்றியா வறியன முந்துதித் 
தகைமிகு தொகைவகை யறியுஞ் சான்றவ ரீனமாக 
வேய் புரை மென்றோட் பசலையும் அம்பலு 
மாயப் புணர்ச்சியு மெல்லா மூடனிக்கச் 
சேயுயர் வெற்பனும் வந்தனன் 
பூவெழீ லுண்கணும் பொலிகமா வீனியே " ( கலி, குறிஞ்சி , 4 ) 


இஃது அறுசீரடியும் ஐஞ்சீரடியும் முடுகி ஒரு தொடராய் வந்த 
ஆகியம் . 


தகைவகை மீசையிசைப் பாய்மா ரார்த்துட 

னெதிரெதிர் சென்றார் பலர் ( கலி . முல்லை . உ ) 
எனவும் , 

" இரிபெழு பதிர்பதிர் பிதந்துடன் பலர்ங்க 
வரியரி பிறுபிறுபு குடர் சோரக் குத்தித்தன் 
கோடழியக் கொண்டானை பாட்டித் தீப்புழக்கும் 
வாடில் வெகுளி யெழிலேறு கண்டை யீஃதொன்று 
வெருவரு தரம் மெடுப்பு வெகுண்டு 

திரிதருங் கொல்களிறும் போன்ம் ( கலி , முல்லை , க . ) 
எனவும் இவை நாற்சீரடி முடுகியலோடொன்றாய் வந்த வெண்பா . 
இதனுள் ஐஞ்சீரடியும் வந்தது . 

1. மேனிலை மிடைகழி பிழியுமேற் சென் 
வேனுதி புரை விறற் றனு தி மருப்பீன் மாறஞ்சான் 
பானிற வெள்ளை யெருத்தத்துப் பாய்ந்தானைக் 
கோணாது குத்து மிளங்காரித் தோற்றங்காண் 
பான்மதி சேர்த்த வரவினைக் கோள் விடுக்கு 

நீனிற வண்ணனும் போன்ம் " ( கலி . முல்லை . ) 
என ஐஞ்சீரடி முடுகியலோ டொன்றாய் வந்த வெண்பா , 

மலர்மலி புகலெழ வலர்மலர் மணிபுரை ஜிமிர்தோள் பிணை இ 
யெருத்தோ டிமிலிடைத் தோன் றினன் தோன்றி 
உருத்திறன் பன்ரீவில் வேறு ! " ( கலி . முல்ல . உ ) 


இஃது அறுசீரடி முடுகியலோ டொன்றாய் வந்த வெண்பா . 


இவற்றை அராக மென்னாமோ வெனின் : என்னும் ; அராகமாவது 
பிறிதொன்றனோடு கூட்டி ஆற்று வியாமல் தானே போய் அற்று பிற்ப 
தாம் . அது பரிபாடற் செய்யுளுறுப்பென்பர் ; இது பிறிதொன்றனோடு 
கட்டி ஆற்றுவித்துக் கோடற்குரித்தாம் ; இவ்வேறுபாடு அறிக . { சா ) 


எம் 


கூகூ . 


ரையுன் 
, 
* நீரின் றண்மையுந் தீயின் வெம்மையுஞ் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யு 
ஆசிரியப்பாவினுள் ஈற்றயலடியும் இடையடியும் 

முச்சீராயும் வரும் எனல் 
சுஅ . ஈற்றய லடியே ஆசிரிய மருங்கில் 

தோற்ற முச்சீர்த் தாகும் என்ப . 

இடையும் வரையார் * தொடையுணர் வோரே . 
இரண்டு சூத்திரமும் உரையியைபு நோக்கி உடன் கூறிற்று . இவை 
ஆசிரியத்துட் சிந்தடி வருமென எய்தாததெய்துவித்தது . 

( இ - ள் . ) ஆசிரிய மருங்கி னீற்றயலடியே தன் தோற்றாவு 
யிலும் வருதலும் நீக்கார் எ - று . 

ஏகாரம் பிரிநிலை . 

முச்சீர்த்து என ஒருமை கூறியவதனால் ஈற்றயலடிக்கண் ஒன்றே 
வருதல் பெரும்பான்மையென்றும் , தொடையுணர்வோர் என்றதனால் 
இடை இரண்டிணைந்து வருதலும் , தோற்றம் என்றதனால் இடையொன்று 
வருதலும் கொள்க . 
( எ - டு . ) " நிலத்தினும் பெரிதே வானினு முயர்ந்தன்று 

நீரினும் ஆரள வின்றே சாரற் 
கருங்கோற் குறிஞ்சிப் பூக்கொண்டு 

பெருந்தே னிழைக்கு நாடனொடு நட்பே ( குறுந் . கூ ) 
இஃது ஈற்றயலடி முச்சீர்த்தாயிற்று . 

< 
சாரச் சார்ந்து தீரத் தீருஞ் 
சார னாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 

தீரத் தீரத் தீர்பொல் லாவே 
இல்து இடையிரண்டிணைந்து வந்தது . 

. 
“ சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே 
யாம்பாடத் தான் மகிழ்ந் துண்ணு மன்னே 
சிறுசோற் றானு நனிபல கலத்தல் மன்னே 
பெருஞ் சோற்றானு நனிபல கலத்தல் மன்னே 
என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கீயு மன்னே 
பேராசிரியர் பாடமும் இதுவே. தொடையுணர்ந்தோரே எ 
பாடம் கொள்வர். இளம்பூரணர் . 

வியல் ) 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


அம்பொடு வேல் நுழை வழியெல்லாந் தானிற்கு மன்னே 
நரந்த நாறுந் தன்கையாற் 
புலவுநாறு மென் தலை தைவரு மன்னே 
அருந்தலை யிரும்பாணர் அகன் மண்டைத் துளையுரீஇ 
இரப்போர் கையுளும் போகிப் புரப்போர் 
புன் கண் பாவை சோர வஞ்சொல் நுண்தேர்ச்சிப் 
புலவர் நாவிற் சென்று வீழ்ந் தன்றவன் 
அருநிறத் தியங்கிய வேலே 
ஆசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ 
இனிப் , பாடுநரு மில்லைப் பாடுநர்க்கொன் றீகுநரு மில்லைப் 
பனித்துறைப் பகன்றை நறைக் கொண் மாமலர் 
சூடாது வைகியாங்குப் பிறர்க்கொன்று 
ஈயாது வீயு முயிர் தவப் பலவே " 

( புறம் - உகூடு ) 
இதனுள் நரந்த நாறுந் தன்கையால் எனவும் , அருநிறத் தியங்கிய 
வேலே எனவும் தனித்து வந்தன . பெரியகட் பெறினே என்பது 
சொற்சீரடி . இதனைக் குறளடியாக்கிக் குறளடியும் வருமென்பர் பின்பு 
நூல் செய்த வாசிரியர் . உப்பிலாஅ வவிப்புழுக்கல் ( புறம் - பசுகூ ) 
முதலிய வஞ்சியடி . 

( சுகூ ) 


எ O. 


கலிப்பாவிற்கு முச்சீரடியும் வரும் எனல் 
முச்சீர் முரற்கையுள் நிறையவு நிற்கும் . 
இது கலிக்குச் சிந்தடியும் வருமென எய்தாததெய்துவித்தது . 
( இ - ள் . ) 

ள் ) முரற்கையுள் - கலிப்பாவினுள் , முச்சீர் நிறையவும் 
நிற்கும் - முச்சீரடி ஒரு செய்யுள் முழுதும் நிறையவும் நிற்கும் எ - 

உம்மையான் முதலிடைகடை என்னும் மூன் றிடத்தும் ஒரோ 
வடியாயும் இரண்டும் பலவுமாய வடியாயும் நிற்கும் என்றவாறு . 
( எ - டு . ) < நீர்வரக் கண்கலுழ்ந் தாங்குக் 

கார்வரக் கண்டனங் காதலர் 
தேர்வரக் கண்டில் மன்னோ 

பீர்வரக் கண்டனந் தோளே 
முச்சிரடி முழுதும் வந்தது . 

* அரிபரி பறுப்பன சுற்றி 
யெரி திகழ் கணிச்சியோன் சூடிய பிறைக்க 
ணுருவ மாலை போலக் 
குருதிக் கோட்டொடு குடர்வ லந்தன 

( முல்லைக்கலி - கூ ) 
இது முடுகியலான் முதலடியும் மூன்றாமடியும் முச்சீராய் வந்தது . 


2 . 


எஉ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


நின்கண்ணாற் காண்பென்மன் யான் 

( குறிஞ்சிக்கலி - க ) 
இதுவும் இடையில் வந்தது . 
செய்தானக் கள்வன் மகன் 

( ஷை கரு ) 
இஃது ஈற்றில் வந்தது . 


பலவும் வந்தன வந்துழிக் காண்க . 


( எ O ) 


வஞ்சிப்பாவின் இறுதி ஆசிரிய அடியால் முடியும் எனல் 
எக . 

வஞ்சித் தூக்கே செந்தூக் கியற்றே . 
இது வஞ்சிக்கும் சிந்தடி வரும் என்கின்றது . 

( இ - ள் . ) வஞ்சிப்பாவி னிறுதி ஆசிரியப்பாவி னிறுதி 
போன்று இறுக எ - று . 

செந்தூக்கியற்று என்ற மாட்டேற்றானே , ஆசிரியத்திற் கோதிய 
சீரானும் தளையாலும் ஈற்றயலடி முச்சீரடியாய் வருதலும் , இடைக்கண் 
முச்சீரடி வருதலும் பெறப்பட்டது . 
( எ - டு . ) வாள் , வலந்தர மறுப்பட்டன 

செவ்வா னத்து வனப்புப் போன்றன 
தாள் , களங்கொளக் கழல் பறைந்தன 
கொல்ல் லேற்றின் மருப்புப் போன்றன 
தோல் , துவைத்தம்பிற் றுளை தோன்றுவ 
நிலைக்கொரரு விலக்கம் போன்றன 
மாவே , யெறிபதத்தா னிடங்காட்டக் 
கறுழ்பொருத செவ்வாயான் 
எருத்து வவ்விய புலிபோன்றன 
களிறே , கதவெறியாச் சிவந்துரா அய் 
நுதிமமுங்கிய வெண்கோட்டா 
னுயிருண்ணுங் கூற்றுப்போன்றன 
நீயே , யலங்குளைப் பரீஇயவுளிப் 
பொலந்தேர்மிசைப் பொலிவுதோன்றி 
மாக்கட னிவந்தெழுதருஞ் 
செஞ்ஞாயிற்றுக் கவினை மாதோ 
அனையை யாகன் மாறே 
தாயில் தூவாக் குழவி போல 

ஓவாது கூ உநின் னுடற்றியோர் நாடே " ( புறம் - கூ ) 
என முச்சீரடியிடை வந்து மண்டலவாசிரியத்தானிற்றது . 


வியல் 


நச்சினார்க்கினியம் 


எக 


< அரிமயிர்த் திரண் முன்கை 
என்னும் பாட்டினுள் , 

இழைபெற்ற பாடினிக்குக் 
குரல்புவர் சீர்க் கோனை வல்பாண் மகனுக்மே எனலாங் 
கொள்ள முற் புரந்த தாமரை 

வெள்ளி நரராற் பூப்பெற் றிசினே : ( புறம்- கக ) 
இஃது ஈற்றயலடி முச்சீர்த்தாகிச் செந்தூக்கியற்றாயிற்ற வஞ்சிப்பா . 

தனிச்சொற் பெறுமென்று பின்னுள் போசர் கூறிய நூல்கள் 
சான்றோர் செய்யுட்காகாவென்று கொள்க . 

ஈற்றடி வரைந்தோதவே , இடையினெல்லா வடியும் வரப்பெறு 
மாயித்து . 

நேரிழை மகளிர் உணங்குணாக் கவருங் 
கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை 

( பட்டினப்பாலை ) 
என ஆசிரியவடியும் வென்ளடியும் இடைவந்தன . 

( எக ) 


எஉ . 


வெண்பாமினிறுதியடி முச்சீரான் வரும் எனல் 
* வெண்பாட் ( டு ) ஈற்றடி முச்சீர்த் தாகும் . 
இது வெண்பாவிற்கு மூச்சீர் வருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வெண்பாவி னிறுதியடி முச்சீரான் வருதலை 
உடைத்தாகும் எ - று . 

உதாரணம் மேற்காட்டுதும் . 

சீர்த்தென்னாது ஆகும் என ஆக்கங் கொதித்தமையான் , அத்துணை 
மரக்கமின்றி நாற்சீரான் மண்டவித்து 

மண்டவித்து வருதலும் , இடையினும் 
முதலினுஞ் சிறுபான்மை மூச்சிரான் வருதலுங் கொள்க . 
( எ - 6 ) " அறையருவி யாடான் தினைப்புனமுங் காலாள் 

பொறையுயர் தன்சிலம்பிற் பூந்தழையுங் கொய்யாள் 
உறைகவுள் வேருமொன் நுண்டென்றா என்னை 

மறையறர் வாழிய மையிருங் குன்று 
என மண்டலித்து வந்தது . 

பேராசிரியர் பாடமும் இதுவே . வெண்பா ஈற்றடி எனப் பாடம் 
கொள்வார் இளம்பூரணர் . 

+ இதனையும் அடுத்த ஏற்பாலையும் சேர்த்து ஒரு தூத்பாவாகக் 
கொள்வர் இளம்பூரணர் . 


Bion : 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் (செய்யு 
அட்டாலும் பால் சுவையிற் குன்றா தளவளாய் 
நட்டாலு நண்பல்லார் நண்பல்லர் 
கெட்டாலு மேன் மக்கண் மேன்மக்க ளேசங்கு 
சுட்டாலும் வெண்மை தரும் 

( மூதுரை - ச ) 
இது மூதுரை. 

நாளுமொன் றீயாப் பகலும் 
பகாஅஅ நண்புடைக் கேளிர்ப் பிரிவும் 
தகாஅன் இவனென் னுஞ் சொல்லுமிந் நான்கும் 
வகாஅ தொழிக வெமக்கு 
சான்றோரெல்லாரும் பிறைதொழுததேனும் , 

பாட்டாய் 
வருதலின் மந்திரமாகாது . 
இனி , 

வஞ்சி வெளிய குருகெல்லாம் பஞ்சவன் 
நான்மாடக் கூடலிற் கல்வலிது 
சோழ னுறந்தைக் கரும்பினிது தொண்டைமான் 
கச்சியுட் காக்கை கரிது 
கறைப்பற் பெரு மோட்டுக் காடு கிழவோட்கு 
அரைத்திருந்த சாந்து தொட்டப்பே 
* மறைக்குமா மாட்டாது மற்றுந்தன் கையைக் 

குறைக்குமாங் கூர்ங்கத்தி கொண்டு ” 
இவை ஒளவையுங் காரைக்காலம்மையுங் கூறியன . 

* உலகு பசிப்பப் பசிக்கு முலகு 
துயர் தீரத் தீரு நிலவு 
நிறுத்திவாழ் வஞ்சி யுடையாழ்வி யென்னு 

மொருத்தியா லுண்டிவ் வுலகு . 
அங்ஙனம் செய்யுள் செய்த முன்னோரைக் கண்டு பின்னுள்ளோர் 
இதனைச் செய்யுளாகச் செய்தலின் இவற்றை ஆரிடமென்பார் இவ் 
விதி யறியாதார் . 

( எஉ ) 
வெண்பாவின் இறுதிச்சீர் அசைச்சீரான் வரும் எனல் 
எங . 1 அசைச்சீர்த் தாகும் 1 அவ்வயி னான .. 

. 
மறைக்க வறியாது மற்றதன் கையை " எனவும் பாடம் . 
+ அசைச்சீராகும் என்பதும் பாடம் . 

1 பேராசிரியர் பாடமும் இதுவே . . அவ்வழியான எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


31 


*** 


எச . 


இவாறு தட்கும் என்கின்றது . 
ளியல் ) 

நச்சினார்க்கினியம் 
( இ - ள் . 

ள் ) அவ் வெண்பாவின் ஈற்றில் வரும் முச்சீரடியின் 
இறுதிச்சீர் அசைச்சீராய் நிற்கும் எ 

இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொளலே ( செய் . உ அ ) என்பத 
னுள் வெண்பாவின் முதலுமிடையும் இயலசைச்சீரிரண்டும் வாரா ; 
உரியசைச்சீரிரண்டும் வரும் : என்றதனை , ஈண்டு இறுதிக்கண் இயலசைச் 
சீரும் உரியசைச்சீரும் வருமென்றவாறு . 

( எங ) 
வெண்பாவின் இறுதியடியின் இரண்டாம் சீர் நேர் ஈறாய் வரின் 
அதனோடு நிரையும் நிரைபும் வந்து இறுதிச்சீராகி 

வந்து தளை கொள்ளும் எனல் . 
நேரீற் றியற்சீர் நிரையும் நிரைபும் 

சீரேற்றிறூஉம் இயற்கைய என்ப . 
இஃது அவ்வசைச்சீர் நான்கனுள் நிரையும் நிரைபும் இன்னுழி 

ள் ) நிரையும் நிரையும் நேரீற்றியற்சீர்ப்பின்னே தளை 
கொண்டு இறும் இயல்பின எ - று 

. 
இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றுக ( செய் . 2. அ ) என் றவைதாம் 
வருஞ் சீரோடு தட்குமாறு கூறி , ஈண்டு அவை முன்னின்ற சீரோடு 
தட்குமாறு கூறுகின்றது . 
( எ - டு .) “ கெடுப்பதூஉங் கெட்டார்க்குச் சார்வாய்மற் றாங்கே 
யெடுப்பதூஉ மெல்லா மழை . 

(திருக்குறள் , கடு ) 
நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 
நெஞ்சத் தவல மிலர் . 

( திருக்குறள் , க 07 2 ) 
" தனக்குவமை யில்லா தான் தாள் சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்ற லரிது . 

( திருக்குறள் , எ ) 
அகர முதல வெழுத்தெல்லாம் ஆதி 
பகவன் முதற்றே யுலகு . 

( திருக்குறள் , க ) 
இவை தேமா புளிமா என்னும் நோற்றியற்சீர் நிரையசைச்சீரோடும் 
நிரைபசைச்சீரோடுந் தட்டன . 

( எச ) 


வெண்பாவின் இறுதியடியின் இரண்டாம் சீர் நிரையீறாய் வரின் 

அதனோடு நேரும் நேர்பும் வந்து தளைகொள்ளும் எனல் 
எரு . நிரையவண் நிற்பின் நேரு நேர்பும் 

வரைவின் றென்ப வாய்மொழிப் புலவர் . 


சுகா 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இஃது ஒழிந்த நேரு நேர்பும் இன்னுழிநின்று இன்னவாறு தட்கு 
மென்கின்றது . 

இ - ள் . ) நேரீற்றியற்சீர் நின்ற விரண்டாஞ் சீரிடத்து நிரை 
பற்றியற்சீர் நின்றபின் அதன்பின்னொரு நேர்பும் வந்து தட்டல் 
நீக்கப்படா வென்பர் மெய்ம்மொழிப் புலவர் எ - று . 
( எ - டு . ) பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 
வாலெயி றூறிய நீர் 

( திருக்குறள் , ககஉக ) 
அமிழ்தினு மாற்ற வினிதேதம் மக்கள் 
சிறுகை யளாவிய கூழ் 

( திருக்குறள் , காசு ) 
இனிய வுளவாக வின்னாத கூறல் 
கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று ( திருக்குறள் , க 00 ) 
படைகுடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் 

உடையான் அரசருள் ஏறு ( திருக்குறள் , கூ அக ) 
எனப் பாதிரி . கணவிரி நிரையீற்றிய ற்சீரோடும் நேரசைச்சீரோடும் 
நேர்பசைச்சீரோடுந் தட்டன . 

இனி , ஒன்றென முடித்தலான் வெண்பாவுரிச்சீர் நின்று நேரசைச் 
சீரோடும் நேர்பசைச்சீரோடும் தட்டலும் , ஒழிந்தன வீரண் டொடும் 
தளையாமையுங் கொள்க . 
( எ - டு . ) பிறவிப் பெருங்கட னீந்துவர் நீந்தார் 
இறைவ னடிசேரா தார் " 

( திருக்குறள் , க 0 ) 
< இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன் 

பொருள் சேர் புகழ்புரிந்தார் மாட்டு ( திருக்குறள் , ரு ) 
எனத் தட்டன . 

( எடு ) 


[ 


--கலிப்பாவின் இறுதி ஆசிரியத்தாலும் வெண்பாவாலும் முடியும் எனல் 
எசு . எழுசீர் இறுதி ஆசிரியங் கலியே . 
எஎ . 

வெண்பா வியலினும் பண்புற முடியும் . 
இரண்டும் உரையியைபு நோக்கி ஒன்றாகக் கூறிற்று . இது கலிக்குஞ் 
சிந்தடிகூறி ஈறுவருமாறு கூறுகின்றது . 

இ - ள் . ) கலிப்பா எழுசீரிறுதியாகி ஆசிரியத்தாலும் 
"வெண்பாவின் இறுதியாலும் முடியும் எ - று . 

எழுசீரிறுதி யாசிரியம் . எனவே , ஆசிரியவடி பலவும் வந்து 
எருத்தடி முச்சீராகவே வருமென்பதூஉம் , வெண்பாவியல் எனவே , 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


எள் 


கட்டளைவெண்பாவானும் சீர்வகை வெண்பாவானும் வந்து ஈற்றடி 
முச்சீரான் வருமென்பதூஉம் பெற்றாம் . 
( எ . டு . ) “ அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் " 

( பாலைக்கலி , க 0 ) 
என்னுங் கலியிறு தியின் இனை நலமுடைய என்னும் ஆசிரியம் ஈற்றடி 
நாற்சீரும் அயலடி முச்சீருமாக ஏழுசீரானிற்றது . 
" மணிநிற மலர்ப்பொய்கை 

( மருதக்கலி. கு ) 
என்னுங் கலியினிறுதி , 

‘ மெல்லியான் செவிமுதன் மேல்வந்தான் காலைபோ 
லெல்லாந் துயிலோ வெடுப்புக நின்பெண்டி 
ரில்லி னெழீ இய யாழ்தழீ இக் கல்லாவாய்ப் 

பாணன் புகுதராக் கால் 
என வெண்பாவியலானிற்றது. 

இது கலிக்கு உறுப்பாய் வருதலின் ஆசிரியத்தளையும் வந்தது .. 
இஃது ஒத்தாழிசைக்கும் பெரும்பான்மை விதி , 

பண்புற என்றது விசேடமிக முடியுமென்றவாறு ; எனவே , 
இருசீரும் நாற்சீரும் ஐஞ்சீருமாயவடிகளான் முடிவனவெல்லாங் 
கொச்சகம் : அவை இத்துணை விசேடமின்று என்றவாறு . 

இயல் என்றதனான் மூன் றடியிற் குறைந்த வெள்ளைச் சுரிதகம் 
வரிற் பண்புற முடியாவாம் . 

( எசு , எஎ ) 


யாப்பின் இலக்கணம் 
எ அ . எழுத்து முதலா ஈண்டிய அடியில் 

குறித்த பொருளை முடிய நாட்டல் 

யாப்பென மொழிப யாப்பறி புலவர் . 
இது * நிறுத்தமுறையானே யாப்புணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) எழுத்து முதலா ஈண்டிய அடியில் - எழுத்து 
முதலாக அசையும் சீரும் ஒன்றாகத் தொடர்ந்து 

ஈண்டிய 
அடியிலே , குறித்த பொருளை முடிய நாட்டல் - தான் வைப்பக் 
கருதிய பொருளைப் பிறிதோரடியுங் கொண்டுகூட்டாதமைந்து 
மாறச் செய்தல் , யாப்பென மொழிப யாப்பறி புலவர் - யாப்பென்று 
சொல்லுவர் அவ்வாறு யாத்தலை வல்ல புலவர் எ - று . 

முதற்கண் யாத்த சீரே யடியாப் பெனாஅ என நிறுத்த முறை 


எ அ . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( எ - டு .) “ நீரின் தண்மையுந் தீயின் வெம்மையும் 
எனவும் , 
துகள் தீர் பெருஞ்செல்வந் தோன்றியக் காற்றோட்டு 

( நாலடி - 2 ) 
எனவும் , 
அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் 

( பாலைக்கலி - க 0 ) 
எனவும் , 

வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் (பட்டினப்பாலை ) 
எனவும் இந் நால்வகைச் செய்யுட்கண் முடியுந் துணையும் அடிதோறுங் 
குறித்த பொருளை முடிய நாட்டியவாறு காண்க . 

யாப்பறி புலவர் என்றதனான் இருசீரானும் முச்சீரானும் குறித்த 
பொருளை முடிப்பனவும் , அங்ஙன முடித் தொழிந்து அச்சீரை மேல் 
வருகின்ற வடியோடு பொருண் முடியச் செய்வனவும் சிறுபான்மை 
யாப்பென்று கொள்க . 
( எ - டு . ) மண்டில மழுங்க மலைநிறங் கிளர 

வண்டின மலர்பாய்ந் தூத மீமிசைக் 

கண்டற் கானற் குருகின மொலிப்ப 
என முச்சீரானாட்டுவன வெண்பாவிற் பயின்று வருமாறு உரையிற் 
கொள்க . 

( எஅ ) 
அதன் பகுதி 
பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கத * முதுசொல் அவ்வேழ் நிலத்தும் 
வண்புகழ் மூவர் தண்பொழில் வரைப்பின் 
நாற்பெய ரெல்லை யகத்தவர் வழங்கும் 

யாப்பின் வழிய தென்மனார் புலவர் . 
இது முற்கூறிய யாப்பிற்கோர் வேறுபாடு கூறுகின்றது . 

( இ - ள் . ) பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் 
முதுசொல் அவ்வேழ் நிலத்தும் - பாட்டுக்களும் உரைகளும் நூல் 
களும் மந்திரங்களும் பிசிகளும் அங்கதமும் முதுசொல்லும் எனப் 

இளம்பூரணர் பாடமும் இதுவே . முதுசொ லோடவ்வேழ் எனப் 
பாடம் கொள்வர் பேராசிரியர் . 

t பேராசிரியர் பாடமும் இதுவே. நாற்பே ரெல்லை எனப் , பாடம் 
கொள்வர் இளம்பூரணர். 

. 


எக . 


எக 


இதற்கு 
வியல் 

நச்சினார்க்கினியம் 
பட்ட அவ் வேழு பொருளிடத்தும் , வண்புகழ் மூவர் -கொடையாற் 
பெற்ற புகழினையுடைய சேர சோழ பாண்டியருடைய , தண்பொழில் 
வரைப்பின் - குளிர்ச்சியை உடைய நாவலம் பொழிலுள் தமக்கு 
வரைந்து கொண்ட வட வேங்கடந் தென் குமரியிடத்து , நாற்பெயர் 
எல்லை அகத்தவர் வழங்கும் - மலைமண்டலம் சோழமண்டலம் 
பாண்டியமண்டலம் தொண்டைமண்டலம் என்னும் நான்கு 
பெயரை உடைய தமிழ்நாட்டார் நடாத்தும் , யாப்பின் வழியது 
என்மனார் புலவர் - செய்யுளின் பெயர் தனக்குப் பெயராகவும் 
உடைத்து மேற்கூறிய யாப்பு எ - று . 

என்றது , குறித்த பொருளை அடிக்கண் முடிய நாட்டு தலே யன்றி 
இப் பகுதிப்படச் செய்தலும் யாப்புறுப்பென்றதாம் . பாட்டுச் செய்யுள் 
உரைச் செய்யுள் நற்செய்யுள் எனத் தமிழ்நாட்டார் வழங்கியவாறே 
பெயர் பெறுமென் றவாறு . 

எனவே , அந்நாட்டார் வழங்கும் யாப்புப் 
பகுதி கூறினாராயிற்று . 

( எக ) 
மரபாவது இது வெனல் 
அ 0 . மரபே தானும் 

நாற்சொல் லியலான் யாப்புவழிப் பட்டன . 
இது நிறுத்தமுறையானே மரபென்னும் உறுப்பு யாப்பின்கண் 
வருமாறு கூறுகின்றது . 

இ - ள் . ) மரபேதர்னும் - மரபென்ற வுறுப்புத்தானும் ; 
நாற்சொல்லியலான் - நான்கு சொல்லையும் உலகத்தோர் எழுவகை 
வழுவும்படாமல் வழங்குகின்ற வழக்கு வழுவா தன , யாப்புவழிப் 
பட்டன - முற்கூறிய யாப்பிலக்கணத்தின் வழியிலே பொருத்த 
முடையவாய்க் கிடப்பன எ - று . 
தாகலின் , இந்நூலுட் 

இந்நூ லுட் கூறிய இலக்கணங்களினின்றும் இதனைப் 
பிரித்துப் பிரிநிலையேகாரத்தாற் கூறினார் . 

நாற்சொல்லாவன : இயற்சொல் , திரிசொல் , திசைச்சொல் ,, 
வடசொல் ,. 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . பட்டன்று எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 

முதற்கண் யாப்பெனாஅ , மரபே தூக்கே தொடை வகை யெனாஅ 
என நிறுத்தமுறை , 


• அ O 


T 


நான் 

, 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 
பெயர் வினை யிடை யுரி என்பன இயற்சொல்லின் பாகுபாடாகலின் , 
இயற்சொல் அந் நான்கு பாகுபாட்டானும் செய்யுட்குரித்தாயிற்று . இந் 
வழக்குஞ் செய்யுளு மிடைதெரியாமல் தொடர்வுபடுத்தி முறைமை 
பிறழாமற் செய்யுட் செய்க என்றவாறு . 
( ஓதியு மோதார் உணர்விலார் ஓதாது 

மோதி யனையர் உணர்வுடையார்-- தூய்தாக 
நல்கூர்ந்துஞ் செல்வ ரிரவாதார் செல்வரு 
நல்கூர்ந்தார் ஈயா ரெனின் . " 

( நாலடி - உஎ 0 ) 
இது வழக்காகவுங் கூறப்படும் . ஒருகாலத்து வழங்கிய சொற்களும் 
பொருள்களும் அணிகளும் கோலமும் முதலியன ஒருகாலத்து வழங்கா 
தனவுமுள . ஓரிடத்து நிகழும் பொருண் மற்றோரிடத்து நிகழாதனவு 
முள அக்காலமும் இடமும் பற்றி ஏற்றவாற்றாற் செய்யுள் செய்க 
என்றவாறு . 

அதோளி, இதோளி, உதோளி, குயின் என்றாற் போல்வன இடைச் 
சங்கத்திற்கு ஆகாவாயின . 

அட்டா னானே குட்டுவன் (பதிற்றுப்பத்து - ரு , சஎ ) 
உச்சிக் கூப்பிய கையினர் 

( திருமுருகாற்றுப்படை ) 
என்றாற் போல்வன கடைச்சங்கத்திற்காயின சொற்கள் , இக்காலத்திற்கு 
ஆகாவாயின . 

* வரிமணல் ஞெமலக் கற்பக நடக்கும் 
பெருமிதப் பகட்டிற்குத் துறையு முண்டோ ( புறம்- க O ) 
கீழ்மரத் தியாத்த சேமவச் சன்ன 

( புறம் - க 0 உ ) 
என்றாற்போலும் உவமப் பொருள்களும் இக்காலத்திற்கு ஆகாவாயின . 

இன்னும் அந் நான்கு நிலத்தும் ஓரிடத்துப் பொருள் ஓரிடத்து வரக் 
ளோடு மலை தலும் , பிறவும் இன்னோரன்னவை பொருண்மரபில் தப்பாம். 
இவை நாடக வழக்கிற்கு ஆமாறு அகத்திணை யியலுட் கூறிற்று . 

குண்டல மொருபுடை குலாவி வில்லிட 
விண்டலர்ந் தொருபுடை தோடு மின் செய (சிந்.குண . கரு கூ ) 
வண்காது நிறைந்த பிண்டி யொண்டளிர் 
நுண்பூ ணாகந் தினப்ப 

( திருமுருகாற்றுப்படை ) 
14 அம்மல ரடியுங் கையு மணிகிளர் பவள வாயுஞ் 

செம்மலர் நுதலு நாவுந் திருந்தொளி யுகிரோ டங்கேழ் 
* ஞெமிரப்பகல்பக என்றும் பாடம் . 


லலை ; அது 
வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
விம்மிதப் பட்டு வீழ வலத்தக மெழுதி யிட்டாள் 
அம்மலர்க் கண்ட முள்ளிட் டரிவையைத் தெரிவை தானே . " 

( சிங் . இலக் - சுசு ) 
என்றாற் போலும் அணியுங் கோலமும் இக்காலத்திற்கு ஆகாவாயின . 

புலிப்பற் கோத்த புலம்புமணித் தாலி 

யொலிக்குழைச் செயலை யுடைமா ணல்குல் ( அகம் - எ ) 
இது பருவத்துக்கேற்ற அணி . 
( கொல் வினைப் பொலிந்த 

( அகம் - க ) 
என்னும் பாட்டுக் குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் ஏற்ற பொருள் தத்தம் 
மரபிற்றாய் வந்தன . பிறவுமன்ன . 

மலையைப் பிறங்கலென்று பின்பு திரித்தாற்போல , இக்காலத்தார் 
உயர் என்று மலையைக் கூறலாகாது . 
இனிக் குடவாயிலைக் , 
கொற்றச் சோழர் குடந்தை வைத்த 

( அகம் - சு 0 ) 
எனவும் , 
‘ பிறங்குநிலை மாடத் துறந்தை 

( புறம் - சு கூ ) 
எனவும் முன்னோர் திரித்த வகையானே , இக்காலத்துக் களத்தூரைக் 
களந்தையென்றாற்போலத் திரிப்பனவும் அறிக . 

இனித் தமிழ் நூற்கண் வழுவமைத்தவா றன்றி ஆரியரும் பிற 
பாடைமாக்களும் வேண்டுமாற்றால் தமிழ்ச்செய்யுள் செய்தல் மரபன் 
றென்றுணர்க . 

( அ 0 ) 
பாக்களுக்குரிய ஓசை 
அகவல் ஓசை ஆசிரியப்பாவிற்கு உரித்தெனல் 
அக . அகவல் என்ப தாசிரி யம்மே . 

இது நிறுத்த முறையானே + தூக்குணர்த்துகின்றது ; நிறுக்கப் 
படும் பொன் வெள்ளி முதலிய பொருள்களைப் பெற்றுழியன்றிக் கழஞ்சு , 
போல அடி வரையறை யுடையவாய்ப் பரந்த பாவினை யடிகளால் 
துணித்துத் தூக்கி ஓசை வேறுபாடுணர்த்துதலில் தூக்கு எல்லாப் 
பாவிற்கும் பொதுவாயிற்று . 

‘ மரபே தூக்கே தொடைவகை யெனா அ என நிறுத்த முறை . 
* தூக்கெனினும் ஓசையெனினும் ஒக்கும் . 


தொ.- 6 


என்று 


அஉ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
( இ - ள் . ) வழக்கினுள் அகவல் 

வழங்கப்படும் 
ஓசையை ஆசிரியத்திற்குரிய என்ப எ - று . 

அகவிக் கூறலின் அகவலாயிற்று . அஃதாவது கூற்றும் மாற்றமும் 
ஆகி ஒருவன் கேட்ப அவற்கு ஒன்று செப்பிக் கூறாது தாங் கருதியவா 
றெல்லாம் வரையாது கூறுவது . அதனை வழக்கினுள் அழைத்தலென்ப . 
அங்ஙனம் கூறுமிடத்துத் தொடர்ந்து கிடந்தவோசை அகவலாம் , 

அவை களம்பாடு பொருநர் . கண்ணும் , கட்டுங் கழங்கும் இட் 
டுரைப்பார் கண்ணும் , தம்மின் உறழ்ந்துரைப்பார் கண்ணும் , பூச 
லிசைப்பார் கண்ணும் கேட்கப்படும் . 

வழக்கின் கண் 

உள்ள தாய் 
அங்ஙனம் அழைத்துக் கூறும் ஓசை ஆசிரியப்பா என்றவாறு . ( அக ) 


செப்பலோசை வெண்பாவிற்கு உரித்தெனல் 
அஉ . * அதா அன் றென்ப வெண்பா யாப்பே . 
இது வெண்பாவிற்குரிய செப்பலோசை கூறுகின்றது . 
( இ - ள் . ) 

ள் . ) மேற்கூறிய அகவிக் கூறும் ஓசையன்றிச் செப்பிக் 
கூறுமோசை யெல்லாம் வெண்பா எனப்படும் என்று சொல்லுவர் 
ஆசிரியர் எ - று . 

யாப்பு என்றதனான் அவ்வோசை செய்யுண் முழுவதூஉம் ஒருங்கு 
தழீ இக் கிடக்கும் என்றவாறு . 

அழைத்துக் கூறாது ஒருவற்கொருவன் இயல்புவகையான் - ஒரு 
பொருண்மையைக் கட்டுரைக்குங்கால் எழுந்த வோசை செப்பலோசை 
யெனப்படும் . அவ்விரண்டு மல்லது வழக்கினு ளின்மையின் அதா 
அன்றென்ப என அவைகளினிலக்கணம் பெறலாயிற்று . ( அஉ ) 


துள்ளலோசை கலிப்பாவிற்கு உரித்தெனல் 
அகூ , துள்ள லோசை கலியென மொழிப . 
இது செய்யுட்கண் நிகழுதற்குரிய துள்ளலோசை கூறுகின்றது . 

( இ - ள் . ) வழக்கியலாற் கூறாது முரற்கைப்படுமாற்றால் 
துள்ளச்சொல்லுமோசை கலிப்பா எனப்படும் எ - று . ( அங ) 


தூங்கலோசை வஞ்சிப்பாவிற்கு உரித்தெனல் 
அசு . தூங்க லோசை வஞ்சி யாகும் . 

ஃதன்று எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
அஃதான்று எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
இஃது அச்செய்யுட்கண் நிகழ்தற்குரிய தூங்கலோசை கூறுகின்றது . 

( இ - ள் . ) அடியிறுதியிற் றூங்காது சீர்தொறுந் தூங்கப் 
படும் ஓசை வஞ்சிப்பாவாகும் எ - று . 

துள்ள லுந் தூங்கலும் வழக்கின் கண் நிகழாவென் றுணர்க . ( அச ) 


ஏனை 


பிற பாக்களைப்போல மருட்பாவிற்குந் தனித்த ஓசை இன்று எனல் 
அரு . 

மருட்பா வேனை யிருசா ரல்லது 

தானிது வென்னுந் * தனி நிலை யின்றே . 
இது மருட்பாவிற்கு வேறோசையின்றென்கின்றது . 

இ ள் . ) மருட்பா - மருட்பாவிற்கு ஓசையாவது , 
ருசாரல்லது தானிது என்னுந் தனிநிலை இன்றே - ஒழிந்த இரு 
கூறுமல்லது 

வேறுபடுத்து இதுவென்று காட்டும் 
தனி நிலை இன்று எ - று . 

செப்பலும் அகவலுங் கூடியது - மருட்பாவாயிற்று 
அதிகாரப்பட்டுச் செய்யுட்குரியவாய் நின்ற துள்ளலுந் தூங்கலும் ஒழிந் 
தனவே வரும் என்றற்கு ஏனை யென்றார் . சூத்திரங்களை நிறுத்த 
முறையாற் கொள்ளாது எதிர் சென்று கோடலிற் செப்பல் முன்னும் 
அகவல் பின்னுமாம் . 

( அரு ) 


தானாக 


எனவே 


மேற்கூறிய ஓசைகளாலேயே அவ்வப்பாக்களும் வரும் எனல் 
அசு . அவ்வியல் பல்லது பாட்டாங்குக் கிளவார் . 

இது மேலனவற்றிற்கு ஓர் வரையறை கூறுகின்றது . 

( இ - ள் . ) மேற்கூறிய நான்கு ஓசையானல்ல செய்யுளை 
முதனூற்கண் ஆசிரியர் கிளவார் எ - று . 

எனவே , யானும் அதுவே கருதினேன் என்றார் . ஆங்கு என்றது 
அகத்தியத்தினை . 

இதன் பயன் முற்கூறிய பாக்களாற் பெயர் பெறாத பரிபாடல் 
முதலிய செய்யுள்கட்கும் ஓசை இவையொழிய வேறின்றென்பதூஉம் , 
மருட்பாப்போல வஞ்சியுங்கலியுந் தம்மிற்கலவா வென்பதூஉம் , பிற் 
காலத்து நூல் செய்த ஆசிரியர் பாவுறுப்பினை மயக்கம்பட வேண்டுவா 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . தன்மை எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 

+ இளம்பூரணர் பாடமும் இதுவே . அவ்வியலல்லது எனப் பாடம் 
கொள்வர் பேராசிரியர் . 


தலும் அறுத்தலும் * 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்ய 
ருள ராயின் , அவரை விலக்குவதூஉம் , முதலாசிரியர் இசைக்குப் பண்ணுந் . 
திறமும் பகுத்தாற்போல , இயற்குப் பாவும் இனமும் பகுத்தார்கொல் 
என்னும் ஐயம் நீக்குவதூஉம் ஆம் . 
இவர் கருத்தாற் சான்றோரும் இனங்கொள்ளாராயினார் . ( அசு ) 

தூக்கின் இலக்கணம் 
அஎ . தூக்கியல் வகையே யாங்கென மொழிப. 

இது தூக்கிற்கு இலக்கணங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) தூக்கென்று சொல்லப்பட்ட உறுப்பு நடக்கும் 
இடவகை சொல்லப்பட்ட நான்கிடமும் எ - று . 

தூக்கென்பது சொல்லின் முடியும் இலக்கணமாம் . அது நிறுத் 
ஈண்டும் அவ்வாறே பாவென்னும் பொருளை இத்துணையடியென நிறுத்துக் 
கூறுபாடறிதலும் அவ்வத்தூக்குள் வழிச்சொல்லுவார் . அஃது உறுப்பு 
விகாரப்பட்டு ஓடுவது போன்று அசையுமாறு காண்க . 

“ பாவென மொழியினுந் தூக்கினது பெயரே 
என்றார் பிறராதலின் தூக்கினைப் பா என்றலுமாம் . 

இருசீர் முதல் ஐஞ்சீர்காறும் பரந்து பட்ட அகவலோசையைப் 
பெரியகட் பெறினே எனச் சொற்சீரடியாகவும் யாம்பா டத்தான் 
மகிழ்ந்துண்ணு மன்னே என அளவடியாகவும் நரந்த நாறுந் தன் 
கையால் எனச் சிந்தடியாகவும் சிறுசோற் றானு நனிபல கலத்தன் 
மன்னே என நெடிலடியாகவும் தூக்குத்துணித்தவாறு காண்க . 

ங்ஙனம் தூக்கின்றென நரந்த நாறுந் தன்கையாற் புலவு , நாறு : 
மென் தலை தைவரு மன்னே என்றதனை இரண்டு நாற்சீரடியாக அலகிட . 
அகவலோசை பிறவாமை யுணர்க . 

உள்ளார் கொல்லோ தோழி * என்பதற்கு முள்ளுடை என்பது 
அடியெதுகையாய்ச் சிந்தடியும் நெடிலடியுமாகக் கொள்ளநின்ற தனையுந் 
தூக்குத்துணிந் திரண்டனையும் அளவடியாக்கியவாறுங் காண்க . 

தூக்கின்றென மயக்கடிவஞ்சி யிடைதெரியாமையு முணர்க . (அஎ) 


தொடையது பெயரும் வகையும் இவை எனல் 
அஅ . மோனை எதுகை முரணே இயைபென 

நானெறி மரபின தொடைவகை யென்ப . 
ஐங்குறு நூறு. 


வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
இது * நிறுத்தமுறையானே தொடை கூறுகின்றார் ; அவற்றது 
பெயரும் முறையும் உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் .) தொடைமோனையும் எதுகையும் முரணும் இயைபும் 
என நான்கு வழியாகிய முறைமையினையுடைய எ - று . 

நெறிமரபின எனவே அளபெடை வழுவமைத்துக்கொண்ட எழுத் 
தாகலின் அவ்வாறு சிறந்ததன் றாம் . 
தொடைவகை யென் றதனான் 

அசையந்தாதியுஞ் சீரந்தாதியுங் 
கொள்க . 

இவைதாம் அறு நூற்றிருபத்தைந்தடிக் கண்ணும் வந்தவடியே 
வரவும் பிறவடிவரவும் தொடுப்பனவும் , ஓரடிக்கண்ணே தொடுப்பனவும் , 
கட்டளை யடியொடு தொடுப்பனவும் , சீர்வகையடி தம்மொடு தாமுங் 
தம்மொடு பிறவும் வந்து தொடுப்பனவும் எனப் பலவாயிற்று . ( அஅ ) 


அளபெடை கூட்டத்தொடை ஐந்து எனல் 
அக . 

அளபெடை தலைப்பெய ஐந்து மாகும் . 
இஃது எய்தியதன்மேற் சிறப்பு விதி . 

( இ - ள் . ) அந்நான்குடனே உயிரளபெடையைக் கூட்டத் 
தொடை யைந்துமாம் எ று . 

உம்மை எச்சவும்மையாகலின் ஒற்றள பெடை கூட்ட ஆறுமாம் 
என்றவாறு . உயிரின் பின்னது ஒற்றாகலின் உயிரளபெடையை யெடுத் 
தோதி ஒற்றளபெடையை உம்மையாற் கொண்டார் . கலிக்கு ஒற்றள 
பெடை துள்ளலோசையை நிகழ்த்தாதவாறு மேற்காண்க. ( அக ) 

தொடையாதற்கு வேறு பிறவும் உளவெனல் 
கூ 0 . பொழிப்பும் ஒரூஉவுஞ் செந்தொடை மரபும் 

அமைத்தனர் தெரியின் அவையுமா ருளவே . 
இதுவுமது . 
( இ - ள் . ) பொழிப்பும் ஒரூஉவும் செந்தொடை 

செந்தொடை மரபும் 
அமைத்தனர் - பொழிப்புத் தொடையும் 

தொடையும் ஒரூஉத்தொடையும் 
செந்தொடை யிலக்கணமும் ஓரடிக்கண்ணே வருமென்று அமைத் 
தனர் ஆசிரியர் ; தெரியின் அவையுமாருளவே - ஆராயின் அவை 
யும் தொடையாதற்கு உள எ - று , 

* தூக்கே தொடைவகை யெனா அ என்புழி நிறுத்தமுறை யானே . 

+ பேராசிரியர் பாடமும் இதுவே . அமைந்தவை எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


அகா 


கூக. 


ஆடியுள் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
தெரியின் என்றதனாற் செந்தொடை ஓரடிக்கண் வரினும் ஈரடியா 
னன்றி வாரா எனக்கொள்க . இக்கருத்தான். ஈண்டும் போதந்துவைத்தார் . 

அவையும் - என்ற உம்மையை எச்சப்படுத்திப் பிறவும் ஓரடிக் 
கண்ணே வருவனவும் உளவெனக் கொள்க . அவை முற்றெதுகையும் , 
கிளைமுற்றெதுகையும் , இரண்டந்தாதியும் , இருவகை நிரனிறுத்தமைத் 
தவும் விட்டிசையுமாம் . 

( க O ) 
நிரனிறைத் தொடையும் இரட்டைத் தொடையும் உளவெனினும் 
அவையும் மேற்கூறிய தொடைகளுள் அடங்கும் எனல் 
நிரனிறுத் தமைத்தலும் இரட்டை யாப்பு 
மொழிந்தவற் றியலான் முற்று மென்ப .* 

மோனையின் இலக்கணம் 
கூஉ . அடிதொறுந் தலையெழுத் ( து ) ஒப்பது மோனை . 

இது மோனையிலக்கணங் கூறுகின்றது . 
( இ ள் . ) அடிதொறும் முதற்கண் 

ஓரெழுத்துவரத் 
தொடுப்பது மோனைத் தொடையாம் எ 
என்பதனான் ஓரடிக்கண்ணே தளையுந் தொடையும் வருமென்பது பெறுத 
லாலும் , ஈண்டு அடிதொறும் எனப் பன்மை கூறுதலானும் , ஈரடிக் 
கூட்டத்துந் தளையுந் தொடையும் வருமென்பது பெறுதலானும் ஓரடிக் 
கண்ணும் ஈரடிக்கண்ணும் தளையுந் தொடையுங் கோடல் வேண்டுமென் 
றுணர்க . 

‘ தலையெழுத்தொப்பது என்றற்கு , அடிகளின் முதலெழுத்தும் 
சீர்களின் முதலெழுத்தும் என்பது பொருளாம் . 

அடிதொறுமென்பது ஈரடியையும் ஓரடியையும் உணர்த்தலின் , அடி 
மோனையும் இணைமோனையும் பொழிப்புமோனையும் - ஒரூஉமோனையும் 
கூழை மோனையும் மேற்கதுவாய் மோனையும் கீழ்க்கதுவாய் மோனையும் 
முற்றுமோனையுமென மோனை எண்வகைப்படுமாயிற்று . 

" பொழிப்பு மொரூஉவும் ( செய் . சு 0 ) என்னுஞ் சூத்திரத்தான் , இவ் 
வாசிரியர் கொண்ட பொழிப்பும் ஒரூஉவுங் கோடற்கு அஃது இணை 
கொள்ளுமா றென்னை யெனின் : - அச் சூத்திரத்து அவையுமாருளவே "" 
எனச் சூத்திரஞ் செய்தமையான் அவையும் முன் பிறவும் ஓரடித்தொடையு 

இந்நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் உரை கிடைத்திலது . இதற் 
குரிய உரையை விளக்கவுரையிற் காண்க . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


அஎ 


முள என்று பொருள் தருதலில் தொடைக்குச் சிறந்து தோன்றும் வினை 
முதலியனவுங் கோடும் . 
( எ - டு . ) கான மஞ்ஞை யீன்ற முட்டை 

காத லின்றி வீசு மந்தி . 
இஃது ஈரடியும் எழுத்தொத்தலிற் றன்னொடுதான் வந்து தொடுத்த 
கட்டளை அடி மோனை . 

கோதை மார்பிற் கோதை யானுங் 

கோதையைப் புணர்ந்தோர் கோதை யானும் . 
இஃது - எழுத்தொவ்வாமையிற் பிறவடி தொடுத்த கட்டளையடி 
மோனை . 

யாண்டுங் காணேன் மாண்டக் கோனை 

யானுமோர் ஆடுகள மகளே . (குறுந்தொகை - ஙக ) 
ஃது இருவகையுந் தொடுத்தது . 
கண்டற் கானற் குருகின மொலிப்பக் 

கரையா டலவன் வளைவயிற் செறிய . 
இது சீர்வகையடி தொடுத்தது . 

உவவுமதி யுருவி னோங்கல் வெண்குடை ( புறம் - க ) 
ஒடுங்கா வொலிகடற் சேர்ப்ப னெடுந்தேர் 


வை கட்டளை யிணைமோனை . 


உலக முவப்ப வலனேர்பு திரிதரு ( திருமுருகாற்றுப்படை ) 
இது சீர்வகை யிணைமோனை . 

செறுநர்த் தேய்த்த செல்லுறழ் தடக்கை 
கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு 

(திருக்குறள் - கூ கூ கூ ) 
இவை கட்டளைப் பொழிப்பு மோனை . 

வெயி லுருப் புற்ற வெம்பரல் கிழிப்ப 
இது சீர்வகைப் பொழிப்பு மோனை . 

வடாஅது பனிபடு நெடுவரை வடக்கும் ( புறம் - சு ) 
வானிடு வில்லின் வரவறியா வாய்மையால் 

(நாலடி - கடவுள் வாழ்த்து ) 
இவை கட்டளையொரூஉமோனை . 

கல்லாதவரு நனிநல்லர் கற்றார்முன் ( திருக்குறள் - 50 % ) 
இது சீர்வகை யொரூஉமோனை . 


அஅ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


• வானம் வாய்த்த வாங்குகதிர் வரகின் 
அம்பு மழலு மவிர்கதிர் ஞாயிறு 

( நாலடி - பிறனில் விழையாமை ) 
இவை கட்டளைக் கூழை மோனை . 

மடக்கண் மயிலின மறலி யாங்கு 
இது சீர்வகைக் கூழைமோனை . 

கந்திற் பிணிப்பர் களிற்றைக் கதந்தவிர ( நான்மணி - கஉ ) 
பயவார்கட் செல்வம் பறப்பப் பயின் கொல் . 

( நாலடி - நன்றியில் செல்வம் , எ ) 
இவை மேற்கதுவாய்மோனை , 

எல்லை யெம்மொடு கழிப்பி யெல்லுற 
நல்லா ரிருவ ருவப்ப நயமிலார் 

( நாலடி .) 
இவை கீழ்க்கதுவாய்மோனை . 

ஒல்லா தொல்வ தென்றலு மொல்லுவது ( புறம் - ககூகஈ ) 
இது சீர்வகைக் கீழ்க்கதுவாய்மோனை . 

கற்க கசடறக் கற்பவை கற்றபின் ( திருக்குறள் - கூ.கக ) 
இது முற்றுமோனை . இது சீர்வகை முற்றுமோனை . 
இனிக் கலிக்கு : 

இணையிரண் டியைந்தொத்த முகை நாப்பட் பிறிது யாதும் ( கலி . 
மருதம் - கஉ ) 
இஃது இணைமோனை . 

அரிமதர் மழைக்கண்ணீர் அலர்முலைமேற் றெறிப்பபோல் 
இது பொழிப்பு மோனை . 
பெண்டெனப் பிறர் கூறும் பழிமாறப் பெறுகற்பின் 

( கலி . மருதம் - கஉ ) 
இஃது ஒரூஉமோனை . 

கழிபட்டார் கமழ்கோதை கயம்பட்ட வுருவின் மேல் 
இது கூழைமோனை . 
அளியென வுடையேன்யா னவலங்கொண் டழிவலோ 

( கலி . பாலை - கக ) 
இது மேற்கேதுவாய்மோனை . 

முளிகழை யுயர்மலை முற்றிய முழங்கழல் ( கலி . பாலை - உச ) 
இது சீர்வகை மேற்கேதுவாய்மோனை . 


மேற்கதுவாயெதுகை , கீழ்க்கதுவாயெது 
ளியல் ) 

நச்சினார்க்கினியம் 
‘ மணிநிற மலர்ப்பொய்கை வளர்ந்தருளு மயிலோனை 
இது கீழ்க்கதுவாய்மோனை . 
அரிதாய் வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் 

(கலி . பாலை - க O ) 
இது முற்று மோனை , 
இவற்றுக்குச் சீர்வகை பலவும் வருமாறுணர்க . 

இச் சூத்திரமுதலாகக் கூறுங் கட்டளையடிக்குத் தொடைகொள் 
ளுங்கால் தளை வழுக்கழித்துத் தொடைகொள்ளுமாறு < மெய்பெறு 
மரபின் ( செய் - காக ) என்பதனுட் காட்டுதும் . 

( க.உ ) 
எதுகையின் இலக்கணம் 
கூகூ . அஃதொழித் தொன்றின் எதுகை யாகும் . 
இஃது எதுகை கூறுகின்றது . 

( இ - ள் . ) முற்கூறிய முதலெழுத்தினை யொழித்து இரண் 
ட்டியினும் , சீர்முழுதும் ஒன்றினும் , இரண்டாமெழுத்தே ஒன்றி 
னும் , ஓரடிக்கண் முதலிருசீர்க்கண் இரண்டாமெழுத்து ஒன்றி 
னும் , முதற்சீரினும் மூன்றாஞ்சீரினும் இரண்டாமெழுத்து ஒன்றி 
னும் , முதற்சீரினும் நான்காஞ்சீரினும் இரண்டாமெழுத்து ஒன்றி 
னும் , முதற்சீரொழித்து ஏனைய ஒன்றினும் , முதலயற் சீரொழித்து 
ஏனைய ஒன்றினும் , ஈற்றயற் சீரொழித்து ஏனைய ஒன்றினும் , 
நாற்சீரும் ஒன்றினும் தலையாகெதுகை , அடியெதுகை , இணை 
யெதுகை, பொழிப்பெதுகை , ஒரூஉவெதுகை , கூழையெதுகை , 

, 
கூறப்படும் எ - று . 


அயலெழுத் தொன்றின் என்னாது முதலெழுத்தைச் சுட்டியவதனான் 
முதலெழுத்தின் மாத்திரை தம்முள் ஒத்தல் வேண்டுமென்று கொள்க . 
( எ - டு . ) மாயோன் மார்பினாரம் போலுஞ் 

சேயோன் சேர்ந்த வெற்பிற் றீநீர் 
இது தம்மொடு தாம் வந்த கட்டளைத் தலையாகெதுகை, 

வானிடு வில்லின் வரவறியா வாய்மையாற் 
கானிலந் தோயா க் கடவுளை யாநிலம் 

( நாலடி- கடவுள் வாழ்த்து ) 
து தம்மொடு தாம் வந்த கட்டளை அடியெதுகை . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


‘ சிலை விலங்கு நீள்புருவஞ் சென்றொசிய நோக்கி 

முலை விலங்கிற் றென்று முனிவாள் 
இது சீர்வகையடிக் கட்டளை யொடு தொடுத்த தலையாகெதுகை . 

அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகிப் 
பகல்கான் றெழுதரு பல்கதிர்ப் பரிதி 

( பெரும்பாணாற்றுப்படை ) 
இது கட்டளையடிச் சீர்வகையடியொடு தொடுத்த அடியெதுகை . 

‘ தலையெழுத் தொப்பது மோனை ( செய் - உ . ) என் றலின் தலையாகு 
மோனை இவ்வாசிரியர் கொள்ளார் . 
வைகலும் வைகல் 

( நாலடி - அறன் வலியுறுத்தல் ) 
என்னும் வெண்பாவிற் சீர்முழுதும் வருதலின் வழிமோனைப்பாற்படும் . 
புன்கா லுன்னத்துப் பகைவ னெங்கோ ) 

(பதிற்றுப்பத்து , எ - க ) 
மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் ( திருக்குறள் - உ 0 ச ) 
இவை இணையெதுகை. 

பொன்னேர் மேனி நன்னிறஞ் சிதைத்தோர் 

உருவக் கடுந்தேர் முருக்கிமற் றத்தேர் 
இவை பொழிப்பெதுகை. 

உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை 
பறம்பிற் கோமான் பாரியும் பிறங்குமிசை 

(சிறுபாணாற்றுப்படை ) 
வாண்மாய் குருதி களிறு ழக்கத் தாண்மாய்ந்து ( களவழி -க ) 
இவை ஒரூஉவெதுகை. 

இன்ன ரென்னா தின்பம் வெஃகி 


1 


குன்றங் கொன்ற குன்றாக் கொற்றத்து 
இவை கூழையெதுகை. 

பொன்னேர் மேனி துன்னினர் 
கொண்டுபா ராட்டுவார் கண்டிலர் கொன் மண்டி 

( நாலடி - தூஉய்தன்மை ) 
இவை மேற்கதுவாயெதுகை . 

உள்ளி னுள்ளம் வேமே யுள்ளாது ( குறுந்தொகை - க 02 ) 
படியை மடியகத் திட்டா னடியினான் 

( நான் மணி - கடவுள் வாழ்த்து ) 
இவை கீழ்க்கதுவாயெதுகை. 


, 


கூஉ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( எ - டு . ) வயங்குகதிர் காய்ந்த வாடை வைகறை 

விசும்புரி வதுபோல் வியலிடத் தொழுகி 
இது கட்டளையடிச் சீர்வகையடியொடு தொடுத்த வருக்கமோனை . 

* கல்லாதா னொட்பங் கழியநன் றாயினுங் 
கொள்ளா ரறிவுடை யார் 

( திருக்குறள் - க o ச ) 
து கட்டளைவருக்கமோனை . 
கேளிர் போலக் கேளல் வேண்டி 

வேளாண் வாயில் வேட்பக் கூறிய 
இது கட்டளைவருக்கவெதுகை. 

வாரியும் வடித்து முந்தியு முறழ்ந்துஞ் 

சீருடை நன்மொழி நீரொடு சிதறி 
இஃது இரண்டுந் தொடுத்தது . 

வானுயர் வெற்ப விரவின் வரல் வேண்டா 

யானை யுடைய சுரம் 
து கட்டளைவருக்கவெதுகை . 

தக்கார் தகவில ரென்ப தவரவ 
ரெச்சத்தாற் காணப் படும் 

( திருக்குறள் - ககசு) 
இது கட்டளைவல்லினவெதுகை . 

அத்தக் கள்வ ராதொழு வறுத்தெனப் 

பிற்படு பூசலின் வழிவழி யோடி 
இஃதிரண்டுந் தொடுத்தது . 

அந்தணர் நூற்கு ம்றத்திற்கு மாதியாய் 
நின்றது மன்னவன் கோல் 

( திருக்குறள் - ருச ) 
இது கட்டளைமெல்லினவெதுகை . 

நும்மில் புலம்பினு முள்ளுதொறு நலியுந் 

தண் வர லசைஇய பண்பில் வாடை 
து சீர்வகை மெல்லினவெதுகை. 
எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு 

( திருக்குறள் - உக்க ) 
இஃதிடையினவெதுகை. 

மன்னர் மன்ன மறவர் மறவ 
செல்வர் செல்வ செருமேம் படுந 

( பெரும்பாணாற்றுப்படை 
இது சீர்வகை இடையினவெதுகை. 

( கச ) 


2 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


கூகட் 


முரண்டொடையின் இலக்கணம் 
கூடு . மொழியினும் பொருளினு முரணுதன் முரணே . 

இது * முறையானே முரண் கூறுகின்றது . 

( இ - ள் .) சொல்லானும் பொருளானும் பகைத்தல் முரண் 
தாடை எ - று . 

அவை ஐவகைய : சொல்லும் சொல்லும் முரணுதலும் , பொருளும் 
பொருளும் முரணுதலும் , சொல்லும் பொருளும் சொல்லொடு முரணு 
தலும் , சொல்லும் பொருளும் பொருளொடு முரணுதலும் , சொல்லும் 
பொருளும் சொல்லொடும் பொருளொடும் முரணுதலும் என . 
( எ - டு ) செவ்வரை நிவந்த சேணிடை யருவி 

வெண்மறி கறித்த முல்லை 
இது கட்டளை ஈரடியும் சொல்லும் சொல்லும் முரணிற்று , 

செந்தொடைப் பகழி வாங்கிச் சினஞ்சிறந்து 

கருங்கைக் கானவன் களிற்றுநிறத் தழுத்தலின் 
இஃதிருவகை யடியும் அங்ஙனம் முரணிற்று . 

“ நெருப்பி னன்ன சூட்டுச் சேவல் 

நீர்சேர் கானத்து நெடுமணற் கிளைப்ப 
இது கட்டளையீரடியும் பொருளும் பொருளும் முரணிற்று . 

நீரோ ரன்ன சாயற் 

றீயோ ரன்னவென் னுரன வித் தன்றே 
இஃதிருவகை யடியும் அங்ஙனம் முரணிற்று . 

* தண்சே றாடிய தயங்கிணர்க் கடத்து 

வெம்பொருட் பிரிவை வேண்டிச் சென்றார் 
இது கட்டளை யீரடியுஞ் சொல்லும் பொருளுஞ் சொல்லொடு 
முரணிற்று . 

சிறுநல் கூர்ந்த செல்சுடர் மாலை 

நெடுநீர்ப் பொய்கைக் குறுநர் தந்த 
இஃதிருவகை யடியும் அங்ஙனம் முரணிற்று . சிறுநல் கூர்ந்ததுக்குச் 
சிறிய பொருளின்று . 

“ செந்தீக் கானஞ் சென்ற மாதர் 

நீரின் மையி னெஞ்சழிந்து வருந்த 
* மோனை யெதுகை முரணே யியைபென என மேல் ஓதிய 
முறையானே என்றவாறு . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இது கட்டளை யீரடியுஞ் சொல்லும் பொருளும் பொருளொடு 
முரணிற்று . 
செந்தீக்கு நிறமும் சொல்லுமுண்டு , நீர்க்குச் சொல்லின் று . 

* செந்தீ யன்ன சினத்த யானை 

நீர்நசை பெறாஅக் கற்பிற் றேர் நசைஇ . 
இஃதிருவகை யடியும் அங்ஙனம் முரணிற்று . 

செங்குரற் பைந்தினை விளைபுன மேவிப் 

பைங்கிளி கடியும் பான்மொழி மகளிர் 
து கட்டளை யீரடியும் சொல்லும் பொருளும் சொல்லொடும் 
பொருளொடும் முரணிற்று . 

செவ்வேற் சேஎய் திருமண மறுத்த 

கருவிற் கானவன் வரில் 1 
இது சீர்வகை யடி அங்ஙனம் முரணிற்று . 

* பன்மை சின்மை பற்று விடுதலென் 

றென்பன 
இது கட்டளை இணைமுரண் , 

நிலவு மிருளும் போல்வ நீர்வரை 
இது சீர்வகை . 

கார்பெயல் பெய்தபிற் செங்குளக் கோட்டுக்கீழ் 
எழு நூறு நன்றிசெய் தொன்று தீ தாயின் : 

(நாலடி - கயமை ) 
இவை கட்டளைப் பொழிப்பு முரண் . 

வருது மெனமொழிந்தார் வாரார்கொல் வானங் 

கருவிருந்தா லிக்கும் பொழுது ( கார் நாற்பது - க ) 
இது சீர்வகை : 
‘ பின்னாவ தென்று பிடித்திரா முன்னே 

( நாலடி - செல்வ நிலையாமை ) 
இன்சொற் குழியு ளினிதெழூஉம் வன்சொல் 

(( நான் மணி - கசு ) 
இவை கட்டளை ஒரூஉமுரண் . 

வரினு நோய் மருந்தல்லர் . வாராது 
இது சீர்வகை . 


. 


நிறுத்தலி னளவி னெண்ணி னென்றா ( தொல் - சொல் - எஉ 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 





தேரும் யானையுங் குதிரையும் பிறவும் 

( தொல் - பொருள் - உ 0 க ) 
இவை கட்டளைக் கூழைமுரண் , 
கண்ணுந் தோளுந் தண்ணறுங் கதுப்பும் 

( நற்றிணை - அச ) 
இது கட்டளைக் கீழ்க்கதுவாய் முரண் . 
அறுத்தலின் தொகுத்தலிற் பிரித்தலின் 

( தொல் . சொல் . வேற்றுமையியல் - கக ) 
நிற்ற லிருத்தல் கிடத்த லியங்குதல் 
இவை கட்டளை முற்றுமுரண் . 

“ நீரும் நிலனுந் தீயும் வளியு 

மாக விசும்போ டைந்து மாகும் 
என்பது சீர்வகை . 

இவற்றை ஐவகையாக முற்கூறியாங்கு விரிப்பிற் பெருகுமாகலின் 
அவற்றுள் ஏற்றன கொள்க . 

( கூடு ) 


கூசு . 


இயைபுத் தொடையின் இலக்கணம் 
இறுவாய் ஒன்றல் இயைபின் யாப்பே . 
இது முறையே இயைபு கூறுகின்றது . 

( இ - ள் .) இரண்டடியினும் பொருளியைபின்றி எழுத்தாதல் 
சொல்லாதல் ஈற்றிலே பொருந்தத் தொடுப்பது இயைபுத் 
தொடைக்கிலக்கணம் எ - று . 
( எ - டு ) “ அவரோ வாரார் கார்வந் தன்றே 

கொடிக்கு முல்லையுங் கடிக்கரும் பின்றே 
இது கட்டளை எழுத்தடி யியைபு . 

பரவை மாக்கடற் றொகுதிரை வரவும் , 

பண்டைச் செய்தி யின் றிவன் வரவும் 
இது கட்டளைச் சொல்லடி யியைபு . சீர்வகை யடிக்கு வந்துழிக் 
காண்க . 

ஓங்கிய சுரத்தை நீங்கி யேகி ) 
இஃதிணை யியைபு . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . ஒப்பினஃது இயைபென 
மொழிப் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர், 


. 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூக 


( செய்யு 


• விரிந்தானா மலராயின் விளித்தாலுங் குயிலாயின் 
இது பொழிப்பியைபு . 
கரவெழூஉங் கண்ணில் குழியுளிர வெழூஉம் 

( நான்மணி - கச ) 
இஃது ஒரூஉவியைபு . 

* பொருசமத் தெழுவனர் பொருவினர் விரைவனர் 
இது கூழையியைபு . 

• நீருந் தீயு மாகிய விறைவனும் 
இது மேற்கதுவாயியைபு . 

பொருவனர் விடுகணை தகைவன ரெதிர்வனர் 
து கீழ்க்கதுவாயியைபு . 
இயற்கையி னுடைமையின் முறைமையிற் கிழமையில் 

( தொல் . சொல். வேற்றுமையியல் - கக ) 
இது முற்றியைபு . 

* காம்பிலார் தோளுங் கருமதர் மழைக்கணும் 
இது சீர்வகைப் பொழிப்பு. 

பகலுங் கங்குலு மகலா தொழுகும் 
இது சீர்வகை மேற்கதுவாய் . 
ஏனையவற்றிற்குச் சீர்வகை வந்துழிக் காண்க . 

இவற்றிற்கு எழுத்தியைபினும் சொல்லியைபினும் ஏற்றன கொள்க . 
வெவ்வேறாகக் கோடல் அரிதென் றுணர்க . 

( கூசு ) 


அளபெடைத் . தொடையின் இலக்கணம் 
கஎ . அளபெழின் அவையே அளபெடைத் 

தொடையே . 
இது * முறையே அளபெடைத் தொடை கூறுகின்றது . 

இ - ள் .) அடி முதற்கண்ணே எழுத்துக்கள் அளபெழுந் 
தனவாயின் அவை அளபெடைத் தொடை எனப்படும் எ - று . 

அவை யென்றார் , உயிரளபெடையும் ஒற்றளபெடையுங் கோடற்கு . 
( எ - டு . ) உறாஅர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 

செறாஅ அய் வாழியென் னெஞ்சு ) ( திருக்குறள் - கஉ 00 ) 
இது கட்டளை உயிரளபெடை . 

* மோனை யெதுகை முரணே யியைபென எண்ணியதன் 
பின்னே அளபெடை தலைப்பெய வைந்து மாகும் என ஓதிய முறை 


என 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


பாஅ லஞ்செவிப் பணைத்தாள் மாநிரை 
மாஅல் யானை யொடு மறவர் மயங்க 

( கலி - ரு ) . 
இதுவும் இருவகை யடியும் வந்த உயிரளபெடை . 

எஃஃகிலங்கிய கையரா யின்னுயிர் 

வெஃஃகு வார்க்கில்லை வீடு 
இது கட்டளை யொற்றளபெடை . 

கஃஃறென்னுங் கல்ல தர்க் கானிடைச் 

சுஃஃறென்னுந் தண்டோட்டுப் பெண்ணை 
து சீர்வகை யொற்றளபெடை. 
இவ் வொற்றளபெடை கட்டளைக்குக் கொள்ளாம் ; ஒழிந்தனவற் 
றிற்கும் வந்துழிக் காண்க . இவற்றிற்கு இணை முதலியன கொள்ளாம் ,, 
சிறப்பின்மையின் . 

( கூஎ ) 


பொழிப்புத் தொடையின் இலக்கணம் 
கூஅ . ஒருசீர் இடையிட்டு எதுகை யாயிற் 

பொழிப்பென மொழிதல் புலவ ராறே . 
இது நிறுத்த முறையானே பொழிப்பிற்கெல்லாம் இலக்கணங் கூறு 


கின்றது . 


( இ - ள் . ) ஒருசீர் இடையிட்டு எதுகையாயின் பொழிப்பென 
மொழிதல் - பொழிப்பு ஒரு சீரை நடுவே யிட்டுவைத்து எதுகை 
யாயிற் , பொழிப்பெதுகையென்று பெயர் 

கூறுக ; 

அன்றிப் 
பொழிப்பு ஒருசீர் இடையிட்டு மோனை முரணியைபாய் வந்தன 
வாயிற் பொழிப்புமோனை பொழிப்புமுரண் , பொழிப்பியைபு எனப் 
பெயர் கூறுக ; புலவராறே - இங்ஙனம் பெயர் கூறுதல் ஆசிரியர் 
கொண்ட நெறி எ - று . 

இங்ஙனம் எதுகையைப் புலப்பட வைத்து ஏனைய அருத்தாபத்தி 
யாற் கூறியது , எல்லாவற்றினும் எதுகை சிறந்து தோன்றுதல் கருதி . 
இவற்றிற்கு உதாரணம் முன்னர்க் காட்டினாம் . 

( கஅ ) 


ஒருஉத் தொடையின் இலக்கணம் 
கூகூ . இருசீர் இடையிடின் ஒரூஉவென மொழிப .. 
இது நிறுத்தமுறையானே ஒரூஉவிற் கெல்லாம் இலக்கணங் கூறு 


கின்றது . 


தொ . - 7 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
( இ - ள் . ) இரண்டு சீரை நடுவே யிட்டுவைத்து முதற்சீரும் 
நாலாஞ்சீரும் ஒன்றிவரின் ஒழுஉமோனை , ஒரூஉவெதுகை , ஒரூஉ 
முரண் , ஒரூஉவியைபு எனப்படும் எ - று . 

ஒரூஉவை விதந்தோதினார் , வெண்பாவிற்குச் சிறந்து வருதலானும் , 
ஆசிரியத்திற்கு ஏனையவற்றிற் சிறந்து தோன்றுதலானும் . உதாரணம் 
மூன்னர்க் காட்டினாம் . 

( கூகூ ) 
செந்தொடையின் இலக்கணம் 
க 00 . சொல்லிய தொடையொடு வேறுபட் டியலின் 

சொல்லியற் புலவர் அது செந்தொடை யென்ப . 
இது செந்தொடை கூறுகின்றது . 

இ - ள் . ) சொல்லிய தொடையொடு வேறுபட்டு இயலின் 
முற்கூறிய தொடைகள் எல்லாவற்றோடும் ஒவ்வாது வரின் 
அதனை , சொல்லியல் புலவர் அது செந்தொடை என்ப - இயற் 
சொல்லால் செய்யுள் செய்யும் புலவர் செந்தொடை 
கூறுவராசிரியர் எ - று . 

எனவே , விகாரப்படச் செய்யுஞ் செய்யுட்குச் செந்தொடை யின்னா 
தாயிற்று . 
( எ - டு . ) " நெடுவேண் மார்பி னாரம் போலச் 

செவ்வாய் வானந் தீண்டிமீ னருந்து ( அகம் - க 20 ) 

" விருந்தினர் மூத்தார் பசுசிறை பிள்ளை 1 ) 
இவை கட்டளைச் செந்தொடை . 

பூத்த வேங்கை வியன்சினை யேறி 
மயிலினம் அகவு நாடன் 

நன்னுதற் கொடிச்சி மனத்தகத் தோனே 
இது சீர்வகைச் செந்தொடை . 

( க 00 ) 


என்று 


தொடைகளின் தொகை 
ககை . மெய்பெறு மரபின் தொடைவகை தாமே 

ஐயீ ராயிரத் தாறைஞ் ஏற்றொடு 
தொண்டு தலையிட்ட பத்துக்குறை யெழுநூற் ( று ) 
ஒன்பஃ தென்ப வுணர்ந்திசி னோரே . 
இது வரையறைப்படுங் கட்டளையடிக்குத் தொடைத்தொகை கூறு 
கின்றது ; எனவே சீர்வகைக்குத் தொடை வரையறை யின்று எ - று .. 


சி 


என் 


* 


, , , , , , 
கவியல் ) 

நச்சினார்க்கினியம் : 
( இ - ள் . ) மெய்பெறு மரபின் தொடை வகை தாமே - 
கேட்டார்க்குத் தொடைப்பாடு வெளிப்படுக்கும் இலக்கணத்த 
-வாகிய தொடைக் கூறுபாடு தாம் ; ஐயீராயிரத்து ஆறைஞ் ஏற் 
றொடு - பதின் மூவாயிரத்தோடே ; தொண்டு தலையிட்ட பத்துக் 
குறை எழுநூற்று ஒன்பஃதென்ப - ஒன்பது தலையிலே வைத்து 
பத்துக்குறைந்த எழு நூற்றொன்பது என்று கூறுவர் ; என்பது 
ஆறாயிரத்து இருநூற்றுத் தொண்ணூற்றொன்று 
கூறுவர் ; உணர்ந்திசினோரே - கட்டளையின் தொடைப் பகுதி 
அறிந்தோர் எ - று 
பதின் மூவாயிரத்தோடே ஆறாயிரத்திருநூற்றுத் 

தொண்ணூற் 
றொன்றெனவே , தொகை பத்தொன்பதினாயிரத் திருநூற்றுத் தொண் 
ணூற்றொன்றாயிற்று . ஆக , 19291 . 

பத்துக்குறை யெழு நூற்றொன்பதாவது அறு நூற்றுத் தொண்ணூற் 
றொன்பது . இதனை ஒன்பதனோடு பெருக்க ஆறாயிரத் திருநூற்றுத் 
தொண்ணூற்றொன்றாயிற்று . 

இதனை ஆறாயிரத்திருநூற்றுத் தொண்ணூற்றொன்று 
விளங்கக்கூறாது ஒருகாற்குறைத்து அதன்மே லொருகாலேற்றி ஞாபகப் 
படச் சூத்திரஞ் செய்தது ஒரு பயனோக்கி ; அது கட்டளையடி அறு நூற் 
றிருபத்தைந்துந் தொடைகொள்ளுங்கால் ஐம்பத்தொன்பது வழுவுள் 
அவை களையப்படுமென்றற்கு . அவற்றுள் அடிமோனைத்தொடை மூன்று 
பாவினும் எழுபத்தெட்டுச் சீரானும் வருங்கால் ஈரடிக் கூட்டத்துத் 
தளைவழுக் களைய வேண்டும் ; அவ்வழி அகவற்கு நாற்பத்தொன்றும் 
வெள்ளைக்குப் பதினெட்டுமாக ஐம்பத்தொன்பது களையப்படும் . 

அவை களையுமாறு : 
நுந்தை , வண்டு , தேமா, மின்னு , ஞாயிறு , போது , போரேறு . 

என இந்நேராதி பதினான்கும் அகவற்குப் பெருகிய நிலத்தில் 
விரண்டடி தளை வழுப்படும் . 

வரகு , புளிமா , அரவு , வலியது , கடியாறு , விரகுதீ , கணவிரி , உரறு 
புலி , பெருநாணு , உருமுத்தீ , மழகளிறு , விரவு கொடி , நரையுருமு 

என இந்நிரையாதி பதின்மூன்றுஞ் சுருங்கிய நிலத்து ஓரோவோரடி 
தளை வழுப்படும் . 

ஆக அகவற்கு நாற்பத்தொருதளை வழுவாயின . 

இனி வெள்ளைக்கு முற்கூறிய சீர்களுள் ஆசிரியவுரிச்சீர் நான்குநீக்கி 
வெண்சீர் நான்குங்கூட்ட இருபத்தேழாம் . இதில் நேராதி பதினான்குஞ் 


என் 


ஒழிந்தனவற்றிற்கும் இவ்வாறே வேறுபடுமா 
கிசு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
சுருங்கிய நிலத்து ஒரோவொன்று தளைவழுப்படும் . நிரையாதியில் வரகு , 
கடியாறு , விறகு தீ , வலியது என்னுநான்கும் பெருகிய நிலத்து ஒரோ 
வொன்று தளை வழுப்படும் . 

ஆக வெள்ளைக்குப் பதினெட்டு வழுவாயிற்று . ஆகத் தளைவழு 
ஐம்பத்தொன்பதாயிற்று . 

அவை வருமாறு : வண்டு காருருமு நளிமுழவு நளிமுழவு என 
நிற்பக் கண்டு எனத் தொடைவருங்கால் வெண்டளையாய் வழுவாம் .. 
பதினான்கெழுத்திற்கும் இவ்வாறே கூறிக்கொள்க. 

வரகு நாகு காம்பு வண்டு என நிற்பக் குரவு எனத் தொடை . 
வருங்கால் வெண்டளையாய் வழுவாம் . 

இனி வண்டு வரகு வரகு வரகு என நிற்பக் கண்டு எனத் தொடை . 
வருங்கால் ஆசிரியத்தளையாய் வழுவாம் . வரகு நளிமுழவு காருருமுப் 
பாதிரி என நிற்பக் குரவு எனத் தொடைவருங்கால் ஆசிரியத் தளையாய் 
வழுவாம் . இவ்வாறே எல்லாவற்றோடும் ஒட்டி வழுக்காண்க . 

கலிக்குத் தளைவழுவின்று . 

நுந்தை மொழிமுதற் குற்றுகரமாதலின் இதற்கொத்த மொழிமுதற் 
குற்றுகரமின்மையிற் கட்டளைக்குத் தொடை கோடல் சிறப்பின்று 
இச்சிறப்பின்மை கருதாது தொடைகோடலும் ஒன்று . 

நுந்தைக்கு இருபதடிக் கழித்து அறுநூற்றைந்தடியுள் ஐம்பத்தாறு 
தளை வழுக்களைந்து ஒழிந்தவடி ஐந்நூற்று நாற்பத்தொன்பதனாற் பெற்ற 
அடிமோனைத்தொடை ஐந்நூற்து நாற்பத்தொன்பறு - நிசசு . நுந்தை 
பொழிந்த நேர்பதின்மூன்றுங் குற்றெழுத்து ஒற்றெடுத்த நேரசையும் 
நெட்டெழுத்துத் தனியேவந்த நேரசையுமாக உதாரணங்காட்டிற்றே 
னும் அவற்றிற்குரிய மூவகை யசையானும் வரும் உதாரணங்களையும் 
கூறிக்கொண்டு தொடை கொள்க . 
வருவித்துத் தொடை கொள்க . 

ஒன்று தலையிட்ட வையைந்து சீரும் 
வழுவா யகவல் தொடை கொளல் கூறி 
னேரா திச்சீர் பதின்மூன் றற்குத் 
தத்தமக் குரிய பன்னீ ரடிக்குண் 
முடிவில் வருமீ ரடிக ளெல்லாம் 
பின்வரு மடியின் முதற்சீ ரோடு 
வெண்டளை யாகித் தளை வழூஉப் படுதலு 
நிரையா திச்சீர் பதின்மூன் றற்குந் 
தத்தமக் குரிய பன்னீ ரடிகளுண் 
- முதல்வரு மொரோவோ ரடிக ளெல்லாம் 


- 


த் 


அளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


பின்வரு மடியின் முதற்சீ ரோடு 
வெண்டளை யாகி முற்கூறி யாங்குத் 
தளை வழூஉப் படுதலு 
முடையவிவ் வடித்தொகை முப்பத் தொன்பதுந் 
தொடைகோளின்றெனத் துணிந்தனர் புலவர் " 
ஒன்று தலையிட்ட வையைந்து சீரும் 
வழுவா வெள்ளைத் தொடைகொளல் கூறி 
னேரா திச்சீர் பதின்மூன் றானு 
முறழு நிலங்களுட் பெற்ற வடிகளுண் - 
முதல்வரு மொரோவோ ரடிக ளெல்லாம் 
பின் வரு மடியின் முதற்சீர் தம்மோ 
டாசிரியத்தளை தட்டுவழுப் படுதலும் 
வரகு கடியாறு விறகு தீ வலியதெனு 
நிரையாதி யாகிய சீர்கள் நான்கா 
னுறழு மடிகளு ளிறு தி யடிகளு 
மங்ஙனந் தளை வழுப் படுதலு முடைமையி - 
னிவற்றான் வந்த வடிபதி னேழுந் 
தொடைக்கியை பின்றெனத் துணிந்தனர் புலவர் " 
" வழூஉக் களைந்த முதற்பா விரண்டிற்குங் 
கலிக்கும் வரூஉ மடிமோ னைத்தொடை 
யைஞ்வற்று நாற்பத் தொன்ப தாகும் " 
( அவை பகுக்குங்கால் 
அகவற் கிரு நூற் றெழுபத்து மூன்றும் 
வெள்ளைக் கொருநூற்றைம்பத் தாறுங் 
கலிக்கு நூற்றிரு பஃது மாகும் " 
" வண்டு தேமா மின்னு ஞாயிறு 
போது பூ போரேறு பாதிரி மேவுசீர் 
நன்னாணு பூமருது நீடுகொடி காருருமு 
நாணுத் தளையிவை யொரோவொன்று பத்தாக 
வகவல் பெற்ற விணைமோனைத்தொடை 

யீரைம் பஃதொடு முப்ப தாகும் !” 
நேராதி பதின்மூன்றுக்குத் தொடை கூ 0 . 

வரகு புளிமா வரவு வலியது 
கடியாறு விறகு தீக் கணவிரி யுரறுபுலி 
பெருவேணு உருமுத்தீ மழகளிறு விரவுகொடி 
நரையுருமு ஒரோவொன்று பதினொன்றாக 
வகவல் பெற்ற விணைமோ னைத்தொடை 
" நூற்று நாற்பத்து மூன்றென நுவல்வர் 11 


1 


உ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு ) 


நிரையாதி பதின்மூன்றற்குத் தொடை கசங . 
ஆக அகவற்கு இணைமோனை நீதொடை உ எங . 

" வண்டு ஞாயிறு போது பூப் போரே 
றென் றிவை யொரோவொன் றெவ்வே ழாகத் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொரோவொன் றாகக் காருருமு மாவருவா 
யொரோ வொன் றைந்தாக வெள்ளைக் கிணைமோனை 

யெண்ப தாக வியலு மென்ப 
நேராதி பதின்மூன்றுக்குத் தொடை அ 0 . 

வரகு வலியது கடியாறு விறகு தீக் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளிறு 
உருமுத்தீப் புளிமா விவையவ் வாறு 
நரையுருமுப் புலிவருவா 
யொரோவொன் றைந்தாக வெள்ளை பெற்ற 

விணைமோ னைத்தொடை யெழுபத் தாறாம் " 
நிரை யாதிச்சீர் பதின் மூன்றற்குத்தொடை எசு . 
ஆகவெள்ளைக்கு இணைமோனைத் தொடை கருசு . 

நேராதிச் சீரானு நிரையாதிச் சீரானு 
மொரோவொன் றைந்தாகக் கலிக்குவரு மிணைமோனை 

நூற்றிரு பஃதா நுவன் றனர் புலவர் ” 
ஆகக் கலிக்கு இணைமோனைத் தொடை க 20 . 

மூவகைப் பாவிற்கு மொழிந்த விணை மோனை 

ஐஞ்னூற்று நாற்பத் தொன்ப தாகும் " 
ஆகத்தொடை ருச க . 

நேராதி யாகிய சீர்பதின் மூன்றா 
னொரோவொன்று பத்தாக வகவல் பெற்ற 

பொழிப்புமோனைத்தொடை நூற்று முப் பஃதே 
நேராதி பதின்மூன்றுக்குத் தொடை கங O. 

“ நிரையாதி யாகிய சீர்பதின் மூன்றா 
னொரோவொன்று பத்து மொன்று மாக 
வகவல் பெற்ற பொழிப்புமோ னைத்தொடை 

நூற்று நாற்பத்து மூன்றென நுவல்ப 
கிரையாதி பதின்மூன்றுக்குத் தொடை சசங . 
ஆக அகவற்குப் பொழிப்பூ மோனைத் தொடை உஎ.கூ ... 


ஆக அகவற்கு ஒரூஉமோனைத்தொடை உ எங . 
ளியல் ] நச்சினார்க்கினியம் 

சக 
வண்டு ஞாயிறு போதுபூப் போரே 
றென்றிவை யொரோவொன் றெவ்வே மாகத் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொரோவொன் றிருமூன் றாகக் காருருமு 
மாவரு வாயிவை யொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற பொழிப்புமோனைத்தொடை 

யெண்ப தாக வியம்பினர் புலவர் " 
நேராதி பதின்மூன்றற்குத் தொடை அ 0 . 

வரகு வலியது கடியாறு விறகு தீக் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளிறு 
உருமுத் தீப்புளி மாவிவை யொரோவொன் 
றிருமூன் றாக வியைந்த பின்னர் 
நரையுருமுப் புலிவருவா யொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற பொழிப்புமோ னைத்தொடை 

யெழுபத்தா றென வியம்பினர் புலவர் 
நிரையாதி பதின்மூன்றற்குத் தொடை எசு . 
ஆக வெள்ளைக்குப் பொழிப்புமோனை கருசு . 

" நேரு நிரையு மாகிய சீர்க 
ளிருபத்து நான்கா னொரோவொன் றைந்தாகத் 
துள்ளல் பெற்ற பொழிப்புமோ னைத்தொடை 

யீரைம் பஃது . மிருபது மாகும் 
ஆகக் கலிக்குப் பொழிப்பு மோனை க 2.0 . 

மூவகைப் பாவின் பொழிப்பு மோ னைத்தொடை 

ஐந்நூற்று நாற்பத்தொன்ப தாகும் " 
ஆகத் தொடை ருசக . 

( நேராதி யாகிய சீர்பதின் மூன்றா 
னொரோஒ வொன்று பத் தாக வகவல் 

பெற்றவொரூஉ மோனைத்தொடை நூற்று முப் பஃதே ” 
நேராதி பதின் மூன்றுக்குத் தொடை கங O. 
" நிரையாதி யாகிய சீர்பதின் மூன்றா 

னாரோவொன் றுபத்து மொன்று மாக 
வகவல் பெற்ற வொரூஉமோ னைத்தொடை 

நூற்று நாற்பத்து மூன்றென நுவல்வர் ) 
நிரையாதி பதின் மூன்றுக்குத் தொடை கசங . 


தி 





தச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


" வண்டு ஞாயிறு போதுபூப் போரே 
றென்றிவை யொவ்வொன் றெவ்வே ழாகத் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொரோவொன் றிருமூன் றாகக் காருருமு 
மாவரு வாயிவை யொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற வொரூஉமோ னைத்தொடை 

யெண்ணொரு பஃது மெய்து மென்ப 
நேராதி பதின்மூன்றுக்குத் தொடை அ 0 . 

வரகு வலியது கடியாறு விறகு தீக் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளிறு 
உருமுத் தீப்புளி மாயிவை யொரோவொன் 
றிருமூன் றாக வியன்ற பின்னர் 
நரையுருமுப் புலிவருவா யிவையொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற வொரூஉமோ னைத்தொடை 

யேழொரு பஃது மாறு மாகும் 33 
நிரையாதி பதின் மூன்றுக்குத் தொடை எசு . 
ஆக வெள்ளை ஒரூஉமோனைத் தொடை கருசு 

" கலிக்கு வருஞ்சீர் பத்து நான்கு 
மொரோவொன் றைந்தாகப் பெற்ற வொரூஉமோனை 

யீரைம் பஃது மிருபது மாகும் " 
ஆகக் கலிக்கு கஉ 0 . 

" மூவகைப் பாவிற்கு மொழிந்த வொரூஉமோனை 

ஐந்நூற்று நாற்பத் தொன்ப தாகும் " 
ஆகத் தொடை செக . 

" நேர்பதி மூன்றான் ஒரோவொன்று பத்தாக 
வகவல் பெற்ற கூழைமோ னைத்தொடை 
நூற்று முப் பஃதென நுவன் றனர் புலவர் ( கங O ) 
" நிரையாதி யாகிய சீர்பதின் மூன்றா 
னொரோவொன்று பத்து மொன்று மாக 
வகவல் பெற்ற கூழைமோ னைத்தொடை 

நூற்று நாற்பத்து மூன்றென நுவல்வா ( கச ) 
ஆக அகவற்குக் கூழைமோனை த்தொடை உ எட . 

" வண்டு ஞாயிறு போதுபூப் போரேறு 
என விவை ஒரோவொன் றெவ்வே ழாகத் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 


பல் ) 


நச்சினார்க்கினியம் 


காரு 


யொரோவொன் றாகக் காருருமு மா வருவா 
யொரோவொன் றைந்தாக வெள்ளை பெற்ற 
கூழைமோ னைத்தொடை யெண்பஃ தாகும் ( 40 ) 
" வரகு வலியது கடியாறு விறகுதீக் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளிறு 
உருமுத்தீப் புளிமா விவையொ ரோவொன் 
றீரா றாக வியன்ற பின்னர் 
நரையுருமுப் புலிவருவா யொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற கூழைமோ னைத்தொடை 

யெழுபத் தாறா வியலு மென்ப ” ( எசு ) 
ஆக வெள்ளைக்குக் கூழைமோனை கருசு . 

நேரு நிரையு மாகிய சீர்க 
ளிருபத்து நான்கா னொரோவொன் றைந்தாகத் 
துள்ளல் பெற்ற கூழைமோ னைத்தொடை 
யீரைம் பஃது மிருபது மாகும் " ( 520) 
மூவகைப் பாவிற்குங் கூழைமோ னைத்தொடை 
ஐஞ்ஞூற்று நாற்பத் தொன்ப தாகும் " ( நிசக ) 
“ நேர்பதின் மூன்றா னொரோவொன்று பத்தாக 
வகவற் குவரு மேற்கதுவாய் மோனை 
நூற்று முப்பஃ தென நுவன் றனரே " ( கங O ) 
" நிரை யாகியசீர் பதின் மூன் றான் ஒரோ 
வொன்று பத்து மொன்று மாக 
வகவல் பெற்ற மேற்கதுவாய் மோனை 

நூற்று நாற்பத்து மூன்றென நுவல்வர் " ( கச ) 
ஆக அகவற்கு மேற்கதுவாய்மோனை உஎ .. 

வண்டு ஞாயிறு போது பூப் போரேறு 
என்றிவை யொரோவொன் றெவ்வே மாகத் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசேர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொரோவொன் றாறாகக் காருருமு மாவருவா 
யொரோவொன் றைந்தாக வெள்ளைக்கு மேற்கதுவாய் 
மோனை யெண்பஃ தாகு மென்ப " ( அ 0 ) 
* வரகு வலியது கடியாறு விறகு தீக் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளிறு 
உருமுத் தீப் புளிமா விவையொ ரோவொன் 
றீரா றாக வியன்ற பின்னர் 
நரையுருமுப் புலிவருவா யொரோவொன் றைந்தாக 


t 


கோ 


வெள்ளைக் கொண்ட 
கொன்று 
" ஞாயிறு போது பூ வெட்டுமுத லேழும் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
வெள்ளை பெற்ற மேற்கதுவாய் மோனை 

யே ழொரு பஃதும் ஆறு மாகும் ( எசு ) 
ஆக வெள்ளைக்கு மேற்கதுவாய்மோனை கருசு . 

" நேரு நிரையு மாகிய சீர்க 
ளிருபத்து நான்கா னொரோவொன் றைந்தாகத் 
துள்ளல் பெற்ற மேற்கதுவாய் மோனை 

யீரைம் பஃதும் இருபது மாகும் ( க 10 ) 
மூவகைப் பாவிற்கு முற்றுமோ னைத்தொடை , 
ஐஞ்ஞற்று நாற்பத் தொன்ப தாகும் " ( ருசா கூ .) 
எண்வகை மோனைக்கு மியன்ற பெருந்தொகை 
முந்நூற்றுத் தொண்ணூற் றிரண்டு தலையிட்ட , 

நாலா யிரமா நவின்றனர் புலவர் . 
ஆக மோனைத்தொடை சங கூஉ . 

இனி எதுகை வருமாறு 
அகவற் கிருநூற் றெழுபத்து மூன்றும் 
கலிக்கு நூற்றிரு பஃது மாக 
மூவகைப் பாவிற்குந் தலையா கெதுகை 
ஐஞ்ஏ ற்று நாற்பத் தொன்ப தாகும் ( ருசக ) 
அடியெது கைத்தொடை கொள்ளுங் காலு 
மிம்மூ வகையா னதுபெருந்தொகை 
யைஞ்ஞற்று நாற்பத் தொன்ப தாகும் ” ( நிசசு ) 
" வண்டு தேமா மின்னிவை யொரோவொன் 
றீரைந் தெய்திய விணையெது கைதா 
முப்ப தாக மொழிந்தன ரகவற்கு ” ( கூ 0 ) 
" வலியது கடியாறு விறகு தீக் கண விரி 
யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ மழகளிறு 
விரவு கொடி நரையுருமு விவையொரோ வொன்றற் 

நூற்றொரு பஃதாக நுவன்றன ரகவற்கு " ( கக 0 ) 
ஆக அகவற்கு இணையெதுகை, கச O. 


போரேறு நன்னாணுப் பாதிரி பூமருது 
மாசெல்வா யொன்பான் முதலா மாறு 
மேவுசீர் காருருமு மாவரு வாயிவை ; 
உயிரைந்து தொட்டே யீரே ழெய்த - 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


காஈ 


வெள்ளை பெற்ற இணையெது கைத்தொகை 
யைம்பத் தொன்ப தாகு மென்ப " ( நிக ) 
“ வரகிரு நான்கு புளிமா வொன் பான் 
முதலா வொரோவொன் றிருமூன் றாக 

வெள்ளைக் கிணையெதுகை மூவர் றாகும் " ( க அ ) 
ஆக வெள்ளைக்கு இணையெதுகை எ எ . 
( நேர் நிரை யீ ற்றாற் கலிக்கிணை யெதுகை 
யிருமுப் பஃதாக வியலு மென்ப ” ( சு 0 ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்த இணையெதுகை 
யிருநூற் றெழுபத் தேழா கும்மே " ( ஆக உ எ எ ) 
வண்டு நான்கு மின்னுத் தேமா 
வைந்து ஞாயிறு போது பூப் போரே 
றாறு பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது நீடு கொடி யேழு காருருமு 
நாணுத்தளை யெட்டு முதலா வந்தவவை 
யொரோவொன் றெவ்வேழ் நிலம்பெற வகவற்குத் 
தொக்க பொழிப்பொதுகை தொண்ணூற் றொன்றே " ( க்க ) 
வரகிரு நான்கு புளிமா வரவொன்பான் 
வலியது விறகுதீக் கடியாறு பத்துக் 
கணவிரி யுருமுத்தீப் பெருநாணு வுரறுபுலி 
மழகளிறு பதினொன்று நரையுருமு விரவுகொடி 
யீராறு முதலா வந்தவை யொரோவொன் 
றொன்பது நிலம்பெற வகவற்குப் பொழிப்பெதுகை 

நூற்றோ டொரூபத் தேழென நுவல்ப ” ( ககஎ ) 
ஆக அகவற்குப் பொழிப்பெதுகை உ O அ . 
" வண்டு ஞாயிறு போது பூப் போரே 
றெட்டு முதலா வேழுந் தேமா 
மின்னுப் பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது மாசெல்வா யொன்பான் முதலாறுங் 
காருருமு மாவருவாய் பத்து முதலைந்து 
மாக வெள்ளைக்கு வந்த பொழிப்பெதுகை 
யெண்ணொரு பஃதே யெய்து மென்ப " ( அ 0 ) 
வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டுக் கணவிரி பெருநாணுப் புலிசெல்வாய் ", 
மழகளி றுருமுத்தீப் புளிமா விவையொன்பது. 
நரையுருமுப் புலிவருவாய் பத்து முதலா 
வந்த வவையொரோ வொன்றைந் தாக 


காஅ 


(செய்யு 


தொல்காப்பியம் பொருள் திகாரம் 


வெள்ளை பெற்ற பொழிப்பெது கைத்தொடை 

யாறொரு பஃது மைந்து மாகும் " ( சுரு ) 
வெள்ளைப் பொழிப்பெதுகை சுரு . 
"" வலியது விறகு தீக் கடியா றெனுமிவை 
யீரேழ் தொட்டுப் பதினெட் டளவுங் 
கணவிரி பெருநாணு வுருமுத்தீ மழகளிறு 
புலிசெல்வா யுரறுபுலிப் பதினைந்து முதலாப் 
பத்தொன் பானள வுயரவு நரையுருமு 
விரவுகொடிப் புலிவருவாய் பதினாறு முதலா 
விருபதின் காறு முயரவும் வருதலில் 
துள்ளல் பெற்ற பொழிப்பெ துகைதாம் 
அறுபஃதாக வரைந்தனர் புலவர் ( சு 0 ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்த பொழிப்பெதுகை 
நானூற் றொருபத்து மூன்றென நவில்ப " ( சகங ) 
" நேர்பதின் மூன்றா னகவற் கொரூஉவெதுகை 
வண்டு நான்கு மின்னுத் தேமா 
வைந்து ஞாயிறு போது பூப் போரே 
றாறு பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது நீடுகொடி யேழு காருருமு 
நாணுத் தளையெட்டு முதலா வொரோவொன் 
றெவ்வே மாக வியன்ற தொகைதா 
மேழொரு பஃதோ டிருபத் தொன்றே ( கக ) 
நிரைபதின் மூன்றா ன கவற் கொரூஉவெதுகை 
வரகிரு நான்கு புளிமா வரவொன்பான் 
வலியது கடியாறு விறகு தீப் பத்துக் 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ 
மழகளிறு பதினொன்று விரவு கொடி நரையுருமு 
வீராறு முதலா வொரோவொன் றொன்.பா 

னாகத் தொகை நூற் றொருபத் தேழே ( ககஎ ) 
ஆக அகவற்கொரூஉவெதுகை 20 அ . 
“ நேர்பதின் மூன்றான் வெள்ளைக் கொரூஉவெதுகை 
விண்டு ஞாயிறு போதுபூப் போரே 
றெட்டு முதலா வேழுந்தேமா 
மின்னுப் பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது மாசெல் வாயிவை யொன்பான் 
முதலா வொரோவொன் றாறுங் காருருமு 
மாவரு வாய்பத்து முதலாக வொரோவொன் 


வியல் 


நச்சினார்க்கினியம் 


காக 


றைந்து மாக வறைந்த தொகைதா 
மெண்ணொரு பஃதே யெய்து மென்ப ( 40 ) 
" நிரைபதின் மூன்றான் வெள்ளைக் கொரூஉவெதுகை 
வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டுக் கணவிரி பெருநாணு வுருமுத்தீப் 
புலி செல்வாய் மழகளிறு புளிமாயிவை யொன்பது 
நரையுருமுப் புலி வருவாய் பத்து முத லாக 
வொரோவொன்றைந்து நிலம்பெற் 

றாறொரு பஃது மைந்து மாகும் ( சுரு ) 
ஆக வெள்ளைக்கு ஒரூஉவெதுகை கசடு . 
" நேரீராறாற் கலிக்கொரூஉ வெதுகை 
பெருகிய நிலத்தி லொரோவொன்று களையப் 
பெறுந்தொகை நாற்பத் தெட்டுப் பின்னர் 
நிரையீ ராறாற் சுருங்கிய நிலத்திற் 
கொரோவொன் றுகளையப் பெறுந்தொகை யஃதா 
மிருவகைத் தொகையுந் தொண்ணூற் றாறே " 
“ மூவகைப் பாவிற்கு மொழிந்த வொரூஉவெதுகை 

நானூற்று நாற்பத் தொன்ப தாகும் ( சசசு ) 
" வண்டு தேமா மின்னிவை மூன்று 
மொரோவொன்று சுருங்கிய நிலத்த தந்நான் 
ககவல் பெற்ற கூழை யெதுகை 
யீரா றாக வியலு மென்ப ( கஉ ) 
வலியது கடியாறு விறகு தீப் பத்துக் 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ 
மழகளிறு பதினொன்று விரவு கொடி நரையுருமு 
வீராறு முதலாக வொரோவொன் றொன்பா 
னாக வகவற்குக் கூழை யெதுகை 

தொண்ணூ றாகத் தொகுத்தனர் புலவர் ( க 0 ) 
ஆக அகவற்குக் கூழை யெதுகை க 02 . 
“ ஞாயிறு போது பூப் போரே றேழாப் 
பாதிரி மேவுசீர் நன்னாணுப் பூமருது 
மாசெல் வாயிவை யொரோவொன் றாகக் 
காருருமு மாவருவா யொரோவொன் றைந்தாக 
வெள்ளை பெற்ற கூழை யெதுகை 
யாறொரு பஃது மொன்று மாகும் " ( சுக ) 
வரகிரு நான்கு புளிமா வரவொன்பான் 
முதலா வொரோவொன்று நந்நான் காக 


ககள் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


i 


வெள்ளை பெற்ற கூழை யெதுகை 

யீரா றாக வியலு மென்ம ( கஉ )) 
ஆக வெள்ளைக்கு கூழை யெதுகை எங . 
" நிரை யீராறாற் கூழை யெதுகை 
யிருமுப் பஃதா வியலுங் கலிக்கே ( 40 ) 
மூவகைப் பாவிற்குக் கூழை யெதுகை 
யிருநூற்று முப்பத்தைந்தா கும்மே ( உ ஙரு ) 
4 நேராதி யாகிய சீர்பதின் மூன்றாற் 
சுருங்கிய நிலத்தில் ஒரோவொன்று நான்காக 
வகவல் பெற்ற மேற்கதுவா யெதுகை 
யையொரு பஃது மிரண்டு மாகும் ( 52 ) 
4 வரகீ ரைந்து புளிமா வரவு 
பதினொன்று வலியது கடியாறு விறகு தீ 
யீராறு கணவிரி யுரறுபுலி பெருநாணு 
வுருமுத் தீ மழகளி றிவைப்பதின் மூன்று 
விரவுகொடி நரையுருமு வீரேழ் முதலா 
வொரோவொன் றேழாக வகவல் பெற்ற 

மேற்கதுவா யெதுகை தொண்ணூற் றொன்றே ” ( கக ) 
ஆக அகவற்கு மேற்கதுவா யெதுகை கசங . 
( வண்டு ஞாயிறு போதுபூப் போரே 
றெட்டு முதலா வொரோவொன் றேழுந் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொன்பான் முதலா வொரோவொன் றாறுங் 
காருருமு மாவருவா யீரைந்து முதலா 
வொரோவொன் றைந்து மாக வெள்ளைக்கு 
மேற்கதுவா யெதுகை யெண்பஃதாகும் ( அ 0 
" வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டு முதலா வொரோவொன்று நான்குங் 
கணவிரி பெருவேணுப் புலி செல்வாய் மழகளி 
றுருமுத் தீப்புளி மாவிவை யொன்பா 
னரையுருமுப் புலிவருவா யீரைந்து முதலா 
வொரோவொன் றொருநான் காக வெள்ளைக்கு 

மேற்கதுவா யெதுகை யைம்பத் திரண்டே ( ருஉ ) 
ஆக வெள்ளைக்கு மேற்கதுவா யெதுகை கஙஉ . 
நிரையீ ராறாற் கலிக்கு மேற்கதுவா 
யெதுகை நாற்பத் தெட்டா வெய்தும் " ( சஅ ) 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ககக 


" மூவகைப் பாவிற்கு மொழிந்த மேற்கதுவா 
யெதுகை முந்நூற் றிருபத்து மூன்றே ( ங.உ . ) 
" வண்டு நான்கு தேமா மின்னிவை 
யைந்து முதலா வொரோவொன் றேழாக 
வகவல் பெற்ற கீழ்க்கதுவா யெதுகை 
யொன்று தலையிட்ட நாலைந் தாகும் ( உக ) 
வலியது கடியாறு விறகுதீப் பத்துக் 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ 
மழகளிறு பதினொன்று விரவு கொடி நரையுருமு 
வீராறு முதலா வொரோவொன் றொன்பா 
னாக வகவற்குக் கீழ்க்கது வாயெதுகை 

தொண்ணூ றாகத் தொகுத்தனர் புலவர் ( கூ 0 ) 
ஆக அகவற்குக் கீழ்க்கதுவா யெதுகை ககக . 
ஞாயிறு போது பூப் போரே றென் றிவை 
யெட்டு முதலா வொரோவொன் றேழும் 
பாதிரி மேவுசீர் நன்னாணுப் பூமருது 
மாசெல்வா யொன்பான் முதலா வாறுங் 
காருருமு மாவருவா யீரைந்து முதலா 
வொரோவொன்றைந்து மாகக் கீழ்க்கதுவா 

துகை வெள்ளைக் கறுபத் தொன்றே " ( சுக ) 
" வரகிரு நான்கு புளிமா வொன்பான் 
முதலா வொரோவொன் றொருநான் காக 
வெள்ளை பெற்ற கீழ்க்கதுவா யெதுகை 

யீரா றாக வியலு மென்ப ( க . ) 
ஆக வெள்ளைக்குக் கீழ்கதுவா யெதுகை எங . 

நிரையீ ராறாற் கலிக்குக் கீழ்க்கதுவா 
யெதுகை நாற்பத் தெட்டே யாகும் ” ( அ ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்த கீழ்க்கது வா 

யெதுகை யிருநூற்று முப்பத் திரண்டே ” ( உங . ) 
வண்டு தேமா மின்னிவை மூன்றுஞ் 
சுருங்கிய நிலத்தி லொரோவொன்று நந்தான் 
காக வகவல் பெற்றமுற் றெது கை 
யீரா றாக வியலு மென்ப ( கட் ) 
வலியது கடியாறு விறகு தீ யீராறு 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ 
மழகளிறு பதின்மூன்று விரவு கொடி நரையுருமு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


[ செய்யு 


வீரேழ் முதலா வொரோவொன் றேழாக 
வகவல் பெற்ற முதுகைதா 

மேழொரு பஃதா வியலு மென்ப ( எ 0 ) 
ஆக அகவற்கு முற்றெதுகை அஉ . 

ஞாயிறு போது பூப் போரே றென்றிவை 
யெட்டு முதலா வொரோவொன் றேழும் 
பாதிரி மேவுசீர் நன்னாணுப் பூமருது 
மாசெல்வா யொன்பான் முதலாக வாறு 
காருருமு மாவருவா யீரைந்து முதலா 
வொரோவொன் றைந்தா முற்றெதுகை வெள்ளைக் 
காறொரு பஃது மொன்று மாகும் ” ( சுக ) 
" வரகிரு நான்கும் புளிமா வொன்பான் 
முதலா வொரோவொன் றொரு நான் காக 
வெள்ளை பெற்ற முற்றெது கைதா 

மீரா ரக வியலு மென்ப ( 52 ) 
ஆக வெள்ளைக்கு முற்றெதுகை எ .. 

" நிரையீ ராறாற் கலிக்குமுற் றெதுகை 
நாலொரு பஃது மெட்டு மாகும் " ( சஅ ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்தமுற் றெதுகை 
மூன்று தலை யிட்ட விரு நூ முகும் . ( 20 ) 
எதுகையென் பதனா னியன்ற பெருந்தொகை 

மூவா யிரத்தோ டிருநூற்று முப்பது 
ஆகவே , யெதுகைத் தொடை . உ.உ 0 . 

மோனைக்கு மெதுகைக்கு மொழிந்த தொடைத்தொகை 
யிருபத் திரண்டு முடியி னிட்ட 

வறு நூற் றுடனே மாயிர மாகும் " 
ஆக மோனைக்கு மெதுகைக்கும் எசுஉ உ . 


இனி முரண் வருமாறு 
( அகவற் கிரு நூற் றெழுபத்து மூன்றும் 
வெள்ளைக் கொருநூற்றைம்பத் தாறுங் 
கலிக்கு நூற்றிரு பஃது மாகும் . " 
1 மூவனைப் பாவிற்கு மொழிந்த வடிமுரண் 

ஐஞ்நூற்று நாற்பத்தொன்ப தாகும் ( ருச கூ ) 
" நேரா திச்சீர் பதின் மூன் றானும் 
ஒரோவொன்று பத்தாக வகவற் கிணைமுர 
ணீரைம் பஃது முப்பது மாகும் ” ( க x0 ) 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


‘ நிரையா திச்சீர் பதின் மூன் றானு 
மொரோவொன்று பத்து மொன்று மாக 
வகவல் பெற்ற விணை முரண் டொடைதா 

மீரைம் பஃதொடு நாற்பத்து மூன்றே ( கச K ) 
ஆக வகவற்கு உ எங . 

வண்டு ஞாயிறு போதுபப் போரே 
றெட்டு முதலா வொரோவொன் றேமுந் 
தேமா மின்னுப் பாதிரி மேவுசீர் 
நன்னாணுப் பூமருது மாசெல் வாயிவை 
யொன்பான் முதலா வொரோவொன் முனுங் 
காருருமு மா வருவா யீரைந்து முதலா 
வொரோவொன் றைந்து மாக வெள்ளைக் 
கிணை முர ணெண்பஃ தாகு மென்ப . " ( 40 ) 
" வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டுக் கணவிரி பெருநாணுப் புலி செல்வாய் 
மகழகளி றுருமுத்தீப் புளிமா வரவொன்பான் 
முதலா வொரோவொன் றிருமூன் றாக 
நரையுருமுப் புலிவருவா யீரைந்து முதலா 
வொரோவொன்றைந்தாக வெள்ளைக் கிணைமுர 

ணேழொரு பஃது மாறு மாகும் " ( எசு ) 
ஆக வெள்ளைக்கு கருசு . 

நேரு நீரையு மாகிய சீர்க 
ளிருபத்து நான்கால் கலிக்கிணை முரண்டொடை 
யீரைம் பஃது மிருபது மாகும் . ( கஉ ) ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்த இணைமுரண் 

ஐஞ்நூற்று நாற்பத் தொன்பது மாகும் " ( சக ) 
ஈண்டிணை முரணிற்குக் கூறிய சூத்திரங்களைப் 

பொழிப்பு 
முரணுக்கும் ஒரூஉமுரணுக்குங் கூழைமுரணுக்கும் மேற்கதுவாய் 
முரணுக்குங் கீழ்க்கதுவாய் முரணுக்கும் முற்று முரணுக்குங் கூறி இணை 
முரணுக்குத் தொடை கொண்டிவ்வாறே கொள்ள ஒரோவொன்று 
ஐஞ்நூற்று நாற்பத்தொன்பதாம் . ( நிசக ) 

" இணை முரண் டொடையோ டேனைய கொள்ள 

வொரோவொன்றைஞ்நூற்று நாற்பத் தொன்பதே 
" எண்வகை முரணா னியன்ற தொடைத்தொகை 
முந்நூற்றுத் தொண்ணூற் றிரண்டு ஓடிவிட்ட 
நாலா யிரமா நவின்றனர் புலவர் 


ஆக சஙகஉ . 
தொ .-- 8 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( கெய்யு 


ஐஞ்ஞற்றும் 


இனியியைபு வருமாறு 
அகவற் கிருநூற் றெழுபத்து மூன்றும் 
வெள்ளைக் கிருநூற்றைம்பத் தாறுங் 

- 
கலிக்கு நூற்றிரு பஃது மாக 
மூவகைப் பாவிற்கு மெழுத்தடி யியையே . 
ஐஞ்ஏற்று நாற்பத் தொன்ப தாகும் ” ( ருசக ) 
“ சொல்லடி யியைபு கொள்ளுங் காலு 
மூவகை யானும் வந்த பெருந்தொகை 

நாற்பத் தொன்ப தாகும் ( ருசா கூ ) 
நேரா திச்சீர் பதின்மூன் றானு 
மொரோவொன்று பத்தாக வகவற் கிணையியை 

பீரைம் பஃது முப்பஃது மாகும் ( கங O ) 
இவ் வைந்தினையு மூன்று பாவிற்கும் பகுக்குமாறு ---- 

ஐந்து தொடையா- னகவற்கு வருந்தொகை 
யொரோவொன் றிரு.நூற் றெண்பத்து மூன்றா 
வாயிரத்து நானூற் றொருபத் தைந்தே " ( கசகடூ ) 
ஐந்து தொடையான் வெள்ளைக்கு வந்த தொகை 
* யொரோவொன் றொரு நூற்றுப் பத்து மூன்றா 

வெண்ணூற்றொருபத் தைந்தென் மொழிப ” ( அகரு ) 
ஐந்து தொடையாற் கலிக்கு வருந்தொகை 
யொரோவொன் றொரு நூற் றிருபஃ தாக 
நூறு தலையிட்ட ஐஞ்ஏ றாகும் ( சு 00 ) 
கூறிய மூன்றின் றொடைத்தொகை கூறினா 

லைஞ்ஞற்றுடனெண் ணூற்று முப்பது . 
ஆக வைந்து தொடையானும் பெற்ற தொகை உ அங O. 


- 


இனி, 


ஐவகை முரணும் வருக்க ! மோனையும் 
வருக்க வெதுகையும் வழி மோனையும் 
உயிரெது கையு முரைத்தசெந் தொடையு 
மறு நூற் றிருபத் தைந்தடி யோடுந் 
தெர்டை கொளும் வகையைத் தோன்றக் கூறி 
னு நிதை யெனுஞ்சீர் முதற்பா விரண்டிற்கு 
முறழ்ந்த வடிக ளிருபது நீக்கி 
யேனைச் சீரா லுறழ்ந்த வடித்தொகை 
யறு நூற்றைந்தே யாகு மவற்றுள் 
வழுநில மைம்பத் தாறுங் களைய 


. 


வியல் ) 


நச்சினார்க்கினியும் 


. 


14 


வொரோவொன் றெய்திய தொடைத்தொகைக் கூறின் 
ஐஞ்ஞற்று நாற்பத் தொன்ப தாகப் 
பத்துத் தொடையும் பெற்ற தொகை தா 

மையா யிரத்தொடு நானூற்றுத் தொண்ணூறு " 
ஆகப் பத்துத் தொடைக்கும் ஒரோவொன் றைஞ்ஏற்று நாற்பத் 
தொன்பஃதாகப் பெற்ற தொகை இசக 0 . நுந்தைக்கிரண்டு மரபிற்கு 
மூன்றும் வழுப்போய் ஐம்பத்தாறு வழுவாயிற்று . 
இனி இத்தொகையை மூன்று பாவிற்கும் பகுக்குமாறு : 

ஒரோவொன் றிருநூற் றெழுபத்து மூன்றாப் 
பத்தினானு மகவல் பெறும் தொகை 
யீரா யிரத்தோ டெழுநூற்று முப்பது " ( உஎ..0 ) 
ஒரோவொன் றொரு நூற்றைம்பத் தாறாப் 
பத்தினானும் வெள்ளை பெறுந்தொகை 
யாயிரத் தைஞ்ஏற் றறுபஃ தாகும் ( கருசா 0 ) 
“ ஒரோவொன் றொரு நூற் றிருபஃ தாகப் 
பத்தினானுந் துள்ளல் பெறும் தொகை 
--யாயிரத் திருநூ றாகு மென்ப " ( க 200 ) 
“ தொடைமூ வைந்தா னியன்ற தொகைதா 
மெண்ணா யிரத்தொடு முந்நூற் றிருபது ” 


முற்கூறிய வைந்தும் இதனாற் கூறிய பத்துமாகப் பதினைந்தானும் 
பெற்ற தொகை அங 20 , 


இனி மூன்றாமெழுத்தொன் றெதுகை 
எழுத்தெண்ணப்படு மெழுத்துக்களிலும் - எழுத்தாக வெண்ணாத 
வொற்றுக் குற்றுகரங்களிலுந் தொடை கொள்ளுமாறு : 

" வண்டு மின்னு நுந்தை சேற்றுக்கா 
னீடுகொடி யிவ்வாற்றா னறுபது நீக்கி 
யேனைச் சீரா னுறழ்ந்த வடிக 
ளிரு நூற் றறுபத்து நான்கா மவற்றுள் 
முப்பத் தொருவழுக் களைந்து கொள்ளப் 
பெற்ற வகவற் றொடைத்தொகை கூறின் 
இரு நூற்று முப்பத்து மூன்றா கும்மே சி 

( உ ங ங ) 
இதனுட் களைந்த சீரைந்து நீக்கி யெனை நேராதி யொன்பதிற்குப் 
பதினெட்டும் - நிரையாதி பதின்மூன்றற்குப் பதின்மூன்றுமாக வழு 
முப்பத்தொன்றாயிற்று . 


4 


: 


நிரை முதற் சீரு நுந்தையு நீக்கி 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
வண்டு மின்னு நுந்தைசேற் றுக்கா 
லிவற்றான் முப்பத் தொன்று நீக்கி 
யேனைச் சீரா னுறழ்ந்த வடிக 
ணூற்றோ டைம்ப தாகு மவற்றுள் 
வழுப்பதி னான்குங் களைய வெள்ளை 

பெறுந்தொடை நூற்று முப்பத் தாறே " ( கஙசு ) 
இதனுட் களைந்தசீர் நான்கு நீக்கி யேனை நேராதி பத்திற்குப் பத்தும் 
நீரையாதியுள் வரகு வலியது கடியாறு விறகு தீ யென்னும் நான் கற்கு . 
கான்குமாக வழுப்பதினான்காயிற்று . ஆக இரண்டற்கும் வழு நாற்பத் 
தைந்து . 

" சேற்றுக்கா னீடுகொடிச் சீரைந்து நீக்கி 
யேனைச் சீராற் றுள்ளல் பெறுந்தொடை 
யொரு நூற் றொருபஃ தாகு மென்ப ” ( கக 0 ) 
" மூவகைப் பாவின் மூன்றா மெழுத்தொன் 

றெதுகை நானூற்றெழுபத் தொன்பது ” ( சஎக ) 
அகவற் கைந்தும் வெள்ளைக்கு நான்குங் கலிக் கிரண்டுமாக இவ் 
வகையாற் களைந்தசீர் களைந்து மிரண்டா மெழுத்தும் மூன்றா மெழுத்துஞ் 
சேரவொன்றிற் றலையாகெதுகைப்பாற் படுதலானும் பிறசீர் குறைந்து 
வேறுபடுத்திற் பிறதொடை சிறந்து இத்தொடை சிறந்து காட்டாமை : 
யானும் அங்ஙனங் களையவேண்டிற்றென வுணர்க . 

மெல்லின எதுகை முதலியன 
இனி , 

மெல்லின வெதுகையு மிடையின் வெதுகையு 
மாசிடை யெதுகையு நெடின்மோ னையு 


நேர்முதற் சீர்கள் பதின்மூன் றானும் 
ஒரோவொன் றுறழு மடித்தொகை கூறி 
னூற்றோ டைம்பத் தாறா மவற்றுள் 
வழுநில மிருபத் தாறுங் களைய 
வொரோவொன் றெய்துந் தொடை நூற்று முப்பஃது 
அந்நாற் றொடையா னகவல் பெறுந்தொகை 
யைஞ்னூற் றிருபஃதாகு மென்ப " 
" நேர்பதின் மூன்றான் முன்னர்த் கூறிய 
நால்வகைத் தொடைக்கு மொரோவொன் றுறழ்ந்த 
வடித்தொகை தொண்ணூற்று மூன்ற னுள்ளும் 
வழுப்பதின் மூன்று களைய வொரோவொன் 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


றெய்திய தொடைதா மெண்ப தென்ப 
தாகநாற் றொடை பெற்றவெண் டொடைதான் 

எழுநூற் றிருபஃ தென மொழிந் தனரே . " 
அவற்றுள் , 

நுந்தை வந்த மெல்லின வெதுகை 
முதற்பா விரண்டற்குந் தளைவழுக் களைந்து 
கொள்ளப் பெறுந்தொடை பதினே மாகும் 
நுந்தை தேமாக் களைந்துநேர் முதற்சீர் 
பன்னிரண் டானு முன்னர்க் கூறிய 
நாற்றொடை யொரோவொன் றெய்துந் தொடைதா 
மறுபஃதாகக் கலிக்கு வருந்தொடை 
யிருநூற்று நாற்பஃ தென்றனர் புலவர் 
" நாற்றொடை யானும் பெற்ற தொடைதா 

மாயிரத் தோடு தொண்ணூற் றேழே " 
ஆக வீந்நான்கு தொடைக்கும் பெற்ற தொகை ( காகஎ ) 


இனி வல்லின வெதுகை வருமாறு 
" வல்லின வெதுகை வகுக்குங் காலை 
நிரையதின் மூன்று மின்னு நுந்தையு 
மேவு சீரு நாணுத் தளையுங் 
களைய நேராதி பத்தா மவற்றிற் 
கிருபது வழுவுங் களைந்த பின்னர் 
அகவல் பெற்ற தொடை நூ றாகும் . " 
“ நிரைபதின் மூன்று மேவு சீரு 
மின்னு துந்தையுங் களைந்து நேராதி 
பதினொன் றற்கும் பதினொரு வழுவுங் 
களைந்த பின் வெள்ளைக் கறுபத் தெட்டே 
நிரையீ ராறு நாணுத் தளையு 
மேவு சீருங் களையநே ராதி 
பத்தாற் கலித்தொடை யைம் பஃ தாகும் . 
மூவகைப் பாவிற்கும் வல்லின வெதுகை 
யிருநூற் றொருபத் தெட்டென மொழிங். " (உக அ ) 


இனி உயிரளபெடை வருமாறு 
1. அசைச்சீர் நான்கு முதற்சீ ரெட்டு 
நுந்தை யெனப்பதின் மூன்று மொழிந்தது 
நேரேழ் நிரையே ழாகிய சீராற் 


தேமா முதனின்று றழ்ந்த இடி 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்ய 
பெற்ற வடி நூற் முறுபத் தெட்டனுள் 
மூவேழ் வழுவு நீக்கிய பின்ன 
ரகவல் பெற்ற வளபெடைத் தொடைதா 
நூற்றொடு நாற்பத் தேழென நுவல் " ( கசஎ ) 
கூறிய பதின்மூன் றொழித்த பின்னர் 
நேரொன் பானு நிரையொன் பானு 
மாகிய சீராற் பெற்ற வடிதா. 
நூற்றோ டொருபத் தேழா மவற்றுள் 
வழுப்பதி னொன்று நீக்கி வெள்ளைக் 
களபெடை நூற்று முகு மென்ப. ( க o சு ) 
உரிமுதற் சீரெட் டொழிந்த பின்னர் 
நேர்நிரை யீ ரெண் சீரால் துள்ளற் 
களபெடை யெண்பஃ தாகு மென்ப ( 40 ) 
" மூவகை யாற்பெறு முயிரள பெடைதா -- 
முந்நூற்று முப்பத்து மூன்றென மொழிப . (ஙஙங ) 

னி யொற்றளபெடை வருமாறு . 
" தேமாப் புளிமா வெனுமிரண் டற்கும் 
வழுநில மூன்று களைய வகவற் 
கொற்றள பெடைதா மிருபத் தொன்றே ( உக ) 
" மாசெல்வாய் தேமா வழுவிரண்டு களைந்து 
புளிமாப் புலிசெல்வாய் கூட்ட நான் கானும் 
வெள்ளைக் கொற்றள பிருபத்து நான்கே ( உச ) 
" முதற்பா விரண்டிற் கொற்றள பெடைதான் 

மைந்து தலை யிட்டநா லொருபஃதாம் !" 
ஆக விரண்டு அள் பெடையுங் கூட்ட உஎஅ . 

இனி , ஒற்றளபெடை துள்ளலோசையைத் தள்ளி நிற்றலாம் 
கவிக்கு வாராதென் றுணர்க . 

" எட்டுத் தொடையா னியன்ற தொகைதா 
மொரு நூற்றெழுபத் திரண்டுதலை யிட்ட 
வீரா பரமே யாகு மென்ப் ", (உக எடி ) 

இனி யசையந்தாதி வருமாறு 
அன்று மெல்வரு மடியோ டந்தாதிக்க வேண்டுமென் றுணர்க . 

தேமா வண் டிவண்டு காழர் " 


நச்சினார்க்கிளியம் 


:: 


என நின்று மாவென மதித்தென வருமென்று கொள்க . 

இஃது ஒழிந்தவடிகட்கும் மேல்வருஞ் சீரந்தாதிக்குமென்று கொள்க . 

இது , முதற்பா, விரண்டற்குமே கொள்க . அங்ஙனம் கொள்ளுங் 
காற் போது பூவுக்குப் போதுகளெனவும் விறகு தீக்கு விரிகாரெனவுங் 
கொள்க . ஒழிந்தனவற்றிற்கு மிவ்வாறே கூறவேண்டுவன கூறிக்கொள்க . 

" தேமா வாறு ஞாயிறு புளிமாப் 
போது பூ வேழு பாதிரி பூமருது 
நீடு கொடியெட்டுக்கா ருருமு --- 
நாணுத்தளை யொன்பது முதலா வந்த 
வசையந் தாதி யொரோவொன் றொன்ப 
தொன்ப தாக வகவல் பெறுந்தொகை 

நாலொரு பஃது மெட்டு மாகும் ( சஅ ) 
இதற்குமேல் வருவனவற்றிற்கு , முதலா வென்பதனை எண்க 
ளோடு கூட்டிப் பொருளுரைக்க . 

" புளிமா வொன் பான் வலியது விறகு தீப் 
பத்துக் கண விரியுரறுபுலி மழகளி 
நீரா றுநரை யுருமு விரவு கொடி 
யீரேழ் முதலா வந்தா தியொரோ 
வொன்றே ழாக வகவல் பெறுந்தொகை 
யையொரு பஃது மாறு மாகும் " ( குசு ) 


ஆக , கசே . 


" போது பூப் போரே றிருநான்கு மேவுசீர் 
நன்னாணு மாசெல்வா யீரைந்து முதலா 
வொரோவொன் றைந்து மாவரு வாய்பன் 
னிரண்டு முதலாக மூன்று நிலமாக 
வெள்ளை பெற்ற வசையந் தாதி 
நாலைந் ததனோ டெட்டு மாகும் ( அ ) 
* விறகுதீக் கடியா றொன்பான் பெருநா 
னுருமுத்தீப் புலிசெல்வாய் பதினொன்று முதலா 
வொரோவொன்று நான்காக வெள்ளை பெற்ற 

வசையந் தாதி நாலைந் தாகும் ( 20 ) 
ஆக , சஅ . 

இனிக் , கலிக்கசை யந்தாதி வருங்கால் தனக்குரிய இருபத்து நான்கு 
சீரு முறழ்ந்த வடிகளுக்கு வெண்கீர் நான்கு மீற்றின்கண் வருவதல்லது 
ஒழிந்த வியற்சீர் பதினாறு முரிச்சீர் 

நான்கு மீற்றின்கண் 

வந்த 
அந்தாதித் தொடை கொள்ளாவென் ராணர்க .. 


4 


| 


வலியது விறகுதிக் கடியா றீரைந்த 

மோப் பத்து 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்ய 
" நோ ராறு நிரையீ ராறு 
மாகிய சீர்கட் கொரோவொன் றைந்தாத் 
துள்ளல் பெற்ற வசையந் தாதி 
நூற்றோ டிருபஃதாகு மென்ப . " ( கஉ 0 ) 
மூவகைப் பாவிற்கு மசையந் தாதி 
யிருநூற் றெழுபத் திரண்டா கும்மே ( உ எஉ ) 

இனிச் சீரந்தாதி வருமாறு 
" வண்டு நுந்தை நான்கு தேமா 
மின்னிரு மூன்றாறு முதலா வொரோவொன் 
றவ்வா றாக வகவல் பெற்ற 
சீரந் தாதி யிருபத்து நான்கே ( உச ) 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத்தீ 
மழகளி றீராறும் விரவுகொடி நரையுருமு 
வீரேழ் முதலா வொரோவொன் றேழாக 
வகவல் பெற்ற சீரந் தாதி 

யேழொரு பஃதே யாகு மென்ப ( எ 0 ) 
ஆக கச . 

" ஞாயிறு போது பூப் போரே றெட்டுப் 
பாதிரி மேவுசீர் நன்னாணுப் பூமருது 
பத்து முதலாக வொரோவொன் றையைந் 
தாகியுங் காருருமு வீராறு முதலா 
முதனான்கும் வரக்கெட்டு முதலா நான்கு 
மாகியும் வெள்ளை பெற்றசீ ரந்தாதி 
யையொரு பஃது மெட்டு மாகும் ( ருஅ ) 
மாசெல் வாயீ ரேழ்புலி செல்வாய் 
மாவரு வாயீ ரெட்டுப் புலிவரு 
வாயீ ரொன்பது முதல வந்து 
மும்மூன் றாகுஞ் சீரந் தாதி 

துள்ளற் சீரா ராகு மென்ப 
இதற்கு வந்தாசீர் வருதல் கொள்க . ( 2 ) 

மூவகைப் பாவிற்குஞ் சீரந் தாதி 
நாற்றோ டறுபத்து நான்கென நுவல்ப 

நானூற்று முப்பத் தாறீ ரந்தாதி 
ஆக விரண்டந்தாதியும் கூசு . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


னி யெழுத்துவிட்டிசையும் குறிப்புவிட்டிசையும் வருமாறு : 
" தேமா வைந்து ஞாயிறு போரேறு 
நன்னாணுப் பாதிரி பூமரு தேமுகா 
ருருமெட்டு முதலா வந்தவை யொரோவொன் 
றைந்தா வகவல் பெற்ற விட்டிசைதா 
மேழொரு பஃதே யாகு மென்ப " ( எ .. ) 
ஞாயிறு போரே றிருநான்கு முதலேழ் 
பாதிரி, தேமா நன்னாணுப் பூமருது 
மாசெல்வா யொன்பான் முதலா வாறு 
காருருமு மா வருவாய் பத்துமுத லைந்தா 
வெள்ளைக்கு வந்த விட்டிசை தாமே 
யையொரு பஃது நான்கு மாகும் ( ருச . ) 
" ஞாயிறு போரேறு பதின் மூன்று நன்னாணுப் 
பாதிரி பூமருது மாசெல்வா யீரேழ் 
காருருமு மாவருவாய் மூவைந்து முதலா 
வந்தவை யொரோவொன் றையைந் தாகத் 
துள்ளல் பெற்ற விட்டிசை தாமே 
நாலொரு பஃதே யாகு மென்ப " ( -0 . ) 
மூவகைப் பாவிற்கு மெழுத்து விட்டிசை 
நூற்றோ டறுபத்து நான்கே பின்னர்க் 
குறிப்பு விட்டிசையு மவ்வா றாகு 

ஒருதொகை முந்நூற் றிருபத் தெட்டே " ( கசு ச ) 
ஆக விருவகை விட்டிசையும் ( கூஉ அ . ) 

( மோனை முதலா விட்டிசை யீறா 
வீரடித் தொடைகொளு மிருபத் தைந்தின் 
தொகைநிலை பதினோ ராயிரத் திருநூற் 

றைம்பத் தாறென வறைந்தனர் . புலவர் . " 
ஆகவீரடித்தொகை யிருபத்தைந்தனாலும் பெற்றதொகை ( ககஉருசு . ) 

இனி , யோரடித்தொடை கொள்ளுங்கால் அவையும் பின்வருமடி 
யொடு தளைவழுப்படாமற் கோடும் . 


16 


அவற்றுட் பொழிப்பெதுகை வருமாறு : 
" வண்டு நான்கு மின்னுத் தேமா 
வைந்து ஞாயிறு போதுபூப் போரே , 
ராறு பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது நீடுகொடி யேமுகா ருருமு 
நாணுத்தளை யெட்டு முதலா வந்தவை 


சமன்ப . " 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்ய 
யொரோவொன் றெவ்வேழ் நிலம்பெற வக்கவற்குத் , 
தொக்க பொழிப்பெதுகை தொண்ணூற் றொன்றே 
வரகிரு நான்கரவு புளிமா வொன்பான் 
வலியது விறகு தீக் கடியாறு பத்துக் 
கணவிரி யுருமுத்தீப் பெருநாணு வுரறுபுலி 
மழகளிறு பதினொன்று நரையுருமு விரவு கொடி 
யீராறு முதலா வந்தவை யொரோவொன் 
றொன்பது நிலம்பெற வகவற் பொழிப்பெது கை 

நூற்றோ டொருபத் தேழென நுவல்ப . 
இனி , வருக்கப் பொழிப்பெதுகை வருமாறு : 

வண்டைந்து மின்னுத் தேமா வாறு 
ஞாயிறு போதுபூப் போரே றேழு 
பாதிரி நன்னாணுப் பூமருது நீடுகொடி 
மேவுசீ ரெட்டுக் காருருமு நாணுத் 
தளையொன் பான் முதலா வொரோவொன் றாறா 

வதவல் பெற்ற பொழிப்பெது கைத்தொடை 
இனி, நிரையாதி வருக்கப் பொழிப்பெதுகைக்கு முன்னர் நிரையாதிப் 
பொழிப்பெதுகைக்குக் கூறின வுரைச்சூத்திரத்தைக் கூறிக்கொண்டு 
அதன்றொகையே இதற்குங் கொள்க . 
நேராதி வல்லினப்பொழிப்பெதுகை வருமாறு : 

( வண்டு நான்கு தேமா வைந்து 
ஞாயிறு போதுபூப் போரே சாறு 
நன்னாணுப் பாதிரி பூமருது நீடுகொடி 
யேழு காருருமு வெட்டு முதலா 
வந்தவை யொரோவொன் றெவ்வேழ் நிலம்பெற 
வகவல் பெறும்வல் லினப்பொழிப் பொதுகை 

யேழொரு பஃதே யெய்து மென்ப . " 
இனி , நேராதி மெல்லினப் பொழிப்பெதுகைக்கு முன்னர் நேராதிப் 
பொழிப்பெதுகைக்குக் கூறிய உரைச்சூத்திரத்தைக் , கூறிக்கொண்டு 
அதன்றொகையே யிதற்குங் கொள்க . 

நால்வகை யகவற் பொழிப்புத் தொகை தாம் 

ஐஞ்ளற் றெழுபத் தெட்டா கும்மே . " 
ஆக குள அ . 
இனி , வெள்ளைக்குப் பொழிப்யெதுகை வருமாறு 

“ வண்டு ஞாயிறு போதுழிப் போரே 
றெட்டு முதல் வேழுந்தேமா 


நச்சினார்க்கினியம் 


மின்னுப் பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது மாசெல்வா யொன்பான் முதலாறுங் 
காருருமு மாவருவாய் பத்து முத லைந்து 
மாக வெள்ளைக்கு வந்தபொழிப் பெதுகை 
இயண்ணொரு பஃதே யெய்து மென்ப . 


வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டுக் கணவிரி பெருநாணுப் புலி செல்வாய் 
மழகளி றுருமுத்தீ புளிமா விவையொன்பது 
நரையுரு முப்புலி வருவாய் பத்து 
முதலா வந்தவை யொரோவொன் றைந்தா 
வெள்ளை பெற்ற பொழிப்பெது கைத்தொடை 
யாறொரு பஃது மைந்து மாகும் . ” 


இனி , வருக்கப்பொழிப்பு வருமாறு : 

வண்டு ஞாயிறு போது பூப் போரேறு 
பாதிரி மாசெல்வா யொன்பான் முதலாறு 
மின்னு நன்னாணுத் தேமா மேவுசீர் 
பூமருது பத்து முதலா வைந்து 
மாவருவாய் காருருமுப் பதினொன்று முதலா 
நான்கு மாக வந்த வாற்றான் 
வெள்ளை பெற்ற வருக்கப் பொழிப்பெதுகை 

யாறொரு பஃது மொன்பது மாகும் .” 
இனி நிரையாதி வருக்கப் பொழிப்பிற்கு - முன்னர் நிரையாதிப் 
பொழிப்பெதுகைக்குக் கூறிய வுரைச்சூத்திரத்தைக் கூறியதன் 
தொகையே இதற்குங் கொள்க . 


இனி , வல்லினப் பொழிப்பெதுகை வருமாறு : 

“ வண்டு ஞாயிறு போது பூப் போரே : 
- றெட்டு முதலா வொரோவொன் றேழு 
மாசெல் வாய்பூ மருது தேமாப் 
பாதிரி நன்னாணு வொன்பான் முதலாறுங் 
காருருமு மாவருவாய் பத்துமுத கலந்து 
மாக வந்த வாற்றான் வெள்ளை 
பெற்ற வல்லினப் பொழிப்பெது கைதா 

மாறொரு பஃதோ டெட்டு மாகும் . ” 
இனி , மெல்லினப் பொழிப்பெதுகைக்கு முன்னர் நேராதிப்பொழிப் 
பெதுகைக்குக் கூறிய வுரைச்சூத்திரத்தையே கூறி அதன் தொகையே 
இதற்குக் கொள்க . 


மாக வகவல் பெற்ற முற்றெதுகை 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 
( நால்வகை வெள்ளைப் பொழிப்பெது கைதா 

நானூற்று நாற்பத் தொன்றென மொழிய " 
ஆக சசாக . 
இனிக் கலிக்குப் பொழிப்பெதுகையும் வருக்கப் 

பொழிப்பெதுகையும் வருமாறு 
" வலியது விறகுதீ கடியா றெனுமிவை 
யீரேழ் தொட்டுப் பதினெட்டளவுங் 
கணவிரி பெருநாணு வுருமுத்தீ மழகளிறு 
புலிசெல்வா யுரறுபுலி பதினைந்து முதலாப் 
பத்தொன் பானள வுயரவு நரையுருமு 
விரவுகொடி புலிவருவாய் பதினாறு முதலா 
விருபதின் காறு முயரவும் வருதலிற் 
றுள்ள லோசை பெற்றபொழிப் பெதுகை 
யறுபஃதாக வறைந்தனர் புலவர் . ( 10 ) 
மூவகைப் பாவிற்கு மொழிந்த பொழிப்பெதுகை 

நானூற்றொருபத்து மூன்றென நவில்ப ( சகங ) 
முற்றெதுகையும் வருக்கமுற்றெதுகையும் வருமாறு 

நுந்தை வண்டு நான்கு தேமா - 
வைந்து முதலா வொரோவொன்று நான்கு 
மின்னிரு நான்கா வொருநிலத்து வருதலு 


யீராறு மொன்று மாகு மென்ப " ( ககூ ) 
இவற்றை ஒரோவொன்றாகக் கொள்ளின் மற்றை யடியொடு தளை 
வழுப்படும் . 


மந்தி தந்த பைந்தாட் செந்தினை " 
என நிற்ப மெல்லடி வந்தெனத் தொடை வந்தால் தலை வழுவாமாறு 
காண்க . 

வலியது விறகு தீக் கடியாறீ ராறுங் 
கணவிரி பெருநாணு மழகளி றுருமுத்தீ 
யுரறு புலிபதின் மூன்று நரையுருமு 
விரவு கொடிபதி னான்கு முதலா 
வொரோவொன் றேழாய் முற்றெது கைபெறும் " 
வருக்கமுற் றெதுகையு மவ்வா றேபெற் 

றொருநாற் பஃது மகவற் கெய்தும் ” ( க 10 ) 
ஆக இருவகை முற்று கரு கூ . 


யெட்டு முதலா வொரோவொன் றேமும் 
வியல்] 

நச்சினார்க்கினியம் 
" ஞாயிறு போது பூப் போரே றென் றிவை 


க உரு 


பா திரி நன்னாணுப் பூமருது மாசெல்வாய் 
மேவுசீரொன்பது முதலா வாறுங் , 
காருருமு மாவருவாய் பத்து முதலைந் 
துயரவும் புளிமா வொன்பது முதனான்கும் 
வரகெட்டு முதலா நான்கு மாகி 
வந்த விவற்றான் வெள்ளை பெறுமுற் 
றெழுபத்து மூன்றே யாகு மிங்ஙனம் 
வருக்க முற்றும் வந்தவெண் ணாக 
விரண்டன் றொகை நூற்று நாற்பத் தாறே 
நிரையீ ராறு றழ்ந்த வடியறு பஃதிற் 
சுருங்கிய நிலத்தி லொரோவொன்று களையத் 
துள்ள லோசை பெற்றமுற்றுத் தொடைதா 
நாற்பத் தெட்டே யாகும் வருக்க 
முற்றுத் தொடையு மவ்வா றாக 
விரண்டன் றொகையுந் தெண்ணூற் றாறே ( கசு ) 
மூவகைப் பாவிற்கு மிருவகை முற்று 
முந் நூற்றுத் தொண்ணூற்றைந்தென மொழிப் " ( கூககு . ) 


ஆக கருக ச . 


இனி ஒருஉவெதுகை வருமாறு 
4 நேர்பதின் மூன்றா னகவற் கொரூஉவெதுகை 
வண்டு நான்கு மின்னுத் தேமா 
வைந்து ஞாயிறு போது பூப் போரே 
ராறு பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது நீடுகொடி யேமு காருருமு 
நாணுத்தளை யெட்டு முதலா வொரோவொன் 
றெவ்வே மாக வியன்ற தொகைதா 
மேழொரு பஃதோ டிருபத் தொன்றே " ( சுக ) 
" நிரைபதின் மூன்றா னகவற் கொரூஉவெதுகை 
வரகிரு நான்கு புளிமா வொன்பான் 
வலியது கடியாறு விறகு தீப் பத்துக் 
கணவிரி யுரறுபுலி பெருநாணு வுருமுத் தீ 
மழகளிறு பதினொன்று விரவு கொடி நரையுருமு 
வீராறு முதலா வொரோவொன் றொன்பா 
னாகத் தொகை நூற் றொருபத் தேழே " ( ககஎ ) 


ஆக உ 0.அ. 


முதலா வொரோவொன் றைந்து நிலம்பெற் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
“ நேர்பதின் மூன்றான் வெள்ளைக் கொரூஉவெதுகை 
வண்டு ஞாயிறு போது பூப் போரே 
றெட்டு முதலா வேழுந் தேமா 
மின்னுப் பாதிரி மேவுசீர் நன்னாணுப் 
பூமருது மாசெல் வாயிவை யொன்பான் 
முதலா வொரோவொன் றானுங் காருருமு 
மாவருவாய் பத்து முதலா வொரோவொன் 
றைந்து மாக வறைந்த தொகைதா 
மெண்ணொரு பஃதே யெய்து மென்ப ( அ 0 ) 
" நிரைபதின் மூன்றான் வெள்ளைக் கொரூஉவெதுகை 
வரகு வலியது கடியாறு விறகு தீ 
யெட்டுக் கணவிரி பெருநாணு வுருமுத்தீப் 
புலி செல்வாய் மழகளிறு புளிமா வரவிவை 
யொன்பது நரையுருமுப் புலிவருவாய் பத்து 


ராறொரு பஃது மைந்து மாகும் ” ( சுரு ) 
<< நேரீ றானாற் கலிக்கொரூஉ வெதுகை 
பெருகிய நிலத்தி லொரோவொன்று களையப் 
பெறுந்தொடை நாற்பத் தெட்டுப் பின்னர் 
நிரையீ ராறிற் சுருங்கிய நிலத்தி 
லொரோவொன்று களையப் பெருந்தொடை யஃதா 
மிருவகைத் தொடையுந் தொண்ணூற் றாறே . ( கசு ) 
4 மூவகைப் பாவிற்கு மொழிந்த வொரூஉ வெதுகை 
நானூற்று நாற்பத் தொன்ப தாகும் ( ச சா கூ ) 


இனி வருக்கவோருஉ வருமாறு 
வண்டைந்து மின்னுத் தேமா வாறு 
ஞாயிறு போது பூப் போரே றேழு 
மேவுசீர் பூமருது நன்னாணு நீடுகொடி 
யெட்டுக் காருருமு நாணுத்தளை யொன்பான் 
முதலா வந்தவை யொரோ வொன் றானும் 
பாதிரி யேழு முதலா வேழு 
மாக வகவற்கு வருக்க வொரூஉத்தொகை 

யேமொரு பஃது மொன்பது மாகும் . ” 
இனி நிரையாதி வருக்கவொரூஉவிற்கு முன்னர் நிரையாதி யொரூஉ 
விற்குக் கூறிய உரைக் சூத்திரத்தையே யிதற்குங் கொள்க . 


ஆக கககா . 


பவியல் 


எநச்சினார்க்கினியம் 


இனி , வெள்ளைக்கு நேராதில் வருக்கவொஞ்உ. - நுந்தை யொழிய 
முன்னர் நேராதி யொருவிற்குக் கூறிய உரைச் சூத்திரத்தைக் கூறியதன் 
றொகையி லிதற்கேழு குறைத்துக் கொள்க . ( அ 0 ) 

இனி , வெள்ளைக்கு நிரையாதி வருக்க வொரூஉவிற்கு முன்னர் 
நிரையாதி யொரூஉவிற்குக் கூறிய வுரைச் சூத்திரத்தைக் கூறியதன் 
றொகையே யிதற்குங் கொள்க . ( சுடு ) 


இனி , கலிக்கு வருக்கவொரூஉவிற்கு முன்ன ரொரூஉவிற்குக் கூறிய 
வுரைச் சூத்திரத்தையே கூறி யதன்றொகையே யிதற்குங் கொள்க . ( கூசு ) 


ஆக சங எ 


" மூவகைப் பாவிற்கு மிருவகை யொரூஉத் தொகை 

தொள்ளா யிரமே யாகு மென்ப " 
ஆக கூ 00 : 


இ மென்ப 


44 


அளவடிக் களவரும் விகற்பத் தொடைதா 
நானூற்று முப்பத்து நான்குதலை யிட்ட 

வீரா யிரமே யாகு மென்பு 
ஆக ஓரடித்தொடை . உசங ச . 

இருவகைத் தொடையா னியன்ற தொகைதாம் 
பதின் மூவாயிரத் தறு நூற்றுத் தொண்ணூ 

றீரடித் தொடையு மோரடித் தொடையும். ( கஙசு கூ 0 ) 
இனி ; இச் சூத்திரத்திற்குத் தொண்டுதலையிட்ட பத்துகி குறை 
யெழுநூற் றொன்றுமென்ப வென்று பாடமோதிப் பதின்மூவாயிரத் 
தறு நூற்றுத் தொண்ணூறென் பாரும் , இனிப் பத்துக்குறை யெழுநூற் 
றொன்றுமென்ப வென்று பாட்மோதித் தொண்டுதலையிட்ட பத்துப் 
பத்தொன்பதென்பாரும் , இனித் , தொண்டுதலையிட்ட பத்துக்குறை 
யெழுநூற்றொன்று மென்ப என்று பாடமோதிப் பதின்மூவாயிரத்தறு 
நூ ற்றுத் தொண்ணூற்றொன்ப தென்பாரும் , இனிப் பத்துக்குறைய 
யெழுநூற் றொன்பஃதென்ப என்று பாடமோதி யிதனை மிகவு நலிந்து 
பொருள் கொண்டு பதின் மூவாயிரத் தெழுநூற்றெட் டென்பாரும் எனப் 
பல பகு தியாசிரியர் , இவற்றுள் நல்லது உய்த்துணர்ந்து கொள்க . 

இனி மெய்பெறு மரபிற்றொடை என வே விளங்கத் தோன்றா 
தனவுஞ் சிலதொடை யுளவாயிற்று . அவை ஆசிடை யெதுகை வேறு 
பாடும் இரண்டடி யெதுகையும் , செந்தொடை வேறுபாடும் , இ ரட்டை 
யும் , அந்தாதி வேறுபாடும் இணை கூழை மேற்கதுவாய் கீழ்க்கதுவாய் 
முற்றுக் கடையிணை கடைக் கூழை யிடைப்புணர்பின் என்பனவும் , 

கஙசுகக என்பர் உரையாசிரியர் . 


* 


கஉ அ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
பிறவும் வேறுபாடாகக் கூறுவார் கூறுந் தொடைகளுமெல்லா மிதனானே 
தழீஇக் கொள்க . 

அவை மேற்கூறு தும் . 
இனி , 

" அடிதொடை மிசைபல விரவின வரினு 

முதல்வரு மதனது பெயர்கொளன் முறையே ” 
எனச் சூத்திரஞ்செய்து பலரும் முதல் வந்த தொடையே தளையே 
முதலியனவே கொள்வர் பின்னுள்ளோர் , அவரறியார் . என்னை ? 

" செங்காற் பைந்தினை யிதண மேறிப் 

பைங்காற் சிறுகிளி கடிவோள் தந்தை " 
என்புழி எதுகையு முரணும் வந்துழி முதற்கண்ணது இன்னது இறுதிக் 
கண்ணது இன்னதென்று துணியலாகாமை கொள்க . இன்னுஞ் செய்யுட் 
செய்த சான்றோர் பல தொடையும் பலவித கணமும் படவேண்டுமெனக் 
கருதிச் செய்தவற்றுட் சில களைந்து ஒன்றுகோடற்குக் காரணமின்மையு 
முணர்க. 

( காக ) 


தொடைப் பகுதிகளை விரிப்பின் வரம்பில எனல் 
க 02 . தெரிந்தனர் விரிப்பின் வரம்பில் * பல்கும் . 


து கட்டளையடிக்கோர் புறனடை 
இ - ள் . ) அறுநூற் றிருபத்தைந்துள் ஒன்றை நிறுத்தி 
யதனோடு அறு நூற்று நான்கனையுங் கூட்டியும் அதனோடு சீர்வகை 
யடிகளையும் விகற்பத்தொடைகளையுங் 

விகற்பத்தொடைகளையுங் கூட்டியுந் தொடுக்குந் 
தொடைப் பகுதிகளை விரிப்பின் எண்ணிறந்து பலவாம் எ - று . 

எனவே , இங்ஙனம் கூறாமல் வரையறைப்படுத்தி யிலக்கணங் 
கூறினார் என்றார் . 

( க 02 ) 


ஐயமறுத்தல் 
கங . + தொடைவகை நிலையே யாங்கென மொழிப. 

இது ஐயமறுக்கின்றது . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . ஆகும் எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 

+ பேராசிரியர் பாடமும் இதுவே . தொடைநிலை வகையே எனப் 
பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


( இ - ள் . ) சீர்வகையடியின் தொடைப்பகுதி வரையறைப் 
படாவேனும் அவை செய்யுட்க ணிற்கும் நிலைமை முற்கூறிய 
கட்டளை போனின்று தொடைகொள்ளப் பெறுமென்று கூறுவர் 
புலவர் எ - று . 
என்றது வரையறையின்றேனுந் தொடைச்சுவடு படுமென்றவாறு . 

( காங ) 
நோக்கின் இலக்கணம் 
கசே . மாத்திரை முதலா அடி நிறை காறும் 

நோக்குதற் காரண நோக்கெனப் படுமே . 
இது நிறுத்தமுறையானே நோக்குணர்த்துகின்றது . இது மேல்நாற் 
சொல்லாற் செய்யுஞ் செய்யுள் வழக்கியல் பினவாய் வெள்ளை மைகலந்து 
நிற்றலாகா தென் பதோ ரிலக்கணம் . 

( இ - ள் . ) மாத்திரை முதலா அடிநிறை காறும் - மாத்திரை 
முதலிய உறுப்புக்கொண்ட அடி நிரம்புந் துணையும் , நோக்குதற் 
காரணம் - கேட்டோர் மீண்டு நோக்கிப் பயன் கோடலையுடைய 
வாகச் செய்யும் கருவியை, நோக்கு எனப்படுமே - நோக்கு என்று 
பெயர் கூறப்படும் எ - று . 

அடி நிறைகாறுமென்றது ஓரடிக்கணன்றிச் செய்யுள் வந்தவடி 
எத்துணையானும் நின்று முடிகாறும் எ - று . 
( எ : டு . ) " முல்லை வைந்நுனை தோன்ற வில்லமொடு 

பைங்காற் கொன்றை மென் பிணி யவிழ 
இரும்பு திரித் தன்ன மாயிரு மருப்பிற் 
பரலவ லடைய இரலை தெறிப்ப 
மலர்ந்த ஞாலம் புலம்புபுறக் கொடுப்பக் 
கருவி வானங் கதழுறை சிதறிக் 
கார்செய் தன்றே கவின் பெறு கானங் 
குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி 
நரம்பார்த் தன்ன வாங்குவள் பரியப் 
பூத்த பொங்கர்த் துணையொடு வதிந்த 
தாதுண் பறவை பேதுற லஞ்சி 
மணிநா வார்த்த மாண் வினைத் தேரன் 
உவக்காண் டோன் றுங் குறும்பொறை நாடன் 
கறங்கிசை விழவி னுறந்தைக் குணாது 
நெடும்பெருங் குன்றத் தமன்ற காந்தங் 
போதவி ழலரி னாறும் 

ஆய்தொடி யரிவைநின் மாணலம் படர்ந்தே . ( அகம் - ச ) 
தொ .-- 9 


வகு மோடி யிடறுஞ் சுரும்புகாள் 
காட்டு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
வைந்நுனை - யென்றதனால் 

யென்றதனால் அலருந்துணையும் மெல்லென்னாது 
வன்மையவாய்க் கூரிதாய் நிற்றலி னரும்பியணித்தென்பது கூறிற்று , 
இல்லமுங் கொன்றையும் பிணி யவீழ்ந்தனவென்றது , அவையு மரமாதலிற் 
கடிதிற் கரியாவாகலிற் கடிதிற் கரிந்த முல்லைக்கு முன்னே மெல்லிய பிணி 
யவிழ்ந்தமை கூறிற்று . காய்ந்த இரும்பு முறுக்கிவிட்ட வழியும் வெப்ப 
மாறாதவாறு போல நீர் தோய்ந்தும் வெயிலுழந்த வெப்பம் இன்னுந் 
தணிந்தில் வென்பது தோன்ற இரும்புதிரித் தன்னமருப் பென்றார் . 

இரலை குழிதோறுந் தெளிந்து நின்ற நீர்க்கு விருந்தினவாதலிற் 
பலகால் நீர்பருகுதற்குப் பரலையுடைய பள்ளத்தைச் சேர நின்றது 
என்றதாம் . இத்துணையும் பருவந் தொடங்கிய துணையே வற்புறுத்திக் 
கூறிற்று . புலம்பு முழுவதும் நீங்கிற்றென்னாது ஒருபுடை தோன்றப் 
புறக்கொடுத்ததென் றமையின் அதுவும் பருவந்தொடங்கிய துணையே 
கூறிற்று . தொகுதியையுடைய மேகங் காற்றின் விசையான் விரைந்த 
கொடுந்துளியைச் சிதறிற்றெனவே புதுமை கூறிற்று . இத்துணையும் 
பருவந் தொடங்கி யணித்தென்றலின் வற்புறுத்தற் 

கிலேசான மை 
நோக்கிற்று . கொய்யாத வுளை பெருகுதலும் கொய்த வுளை பல்காற் 
கொய்யப் பெருக வேண்டுதலுங் கூறவே குதிரை மனச் செருக்குக் 
கூறிற்றாம் . அதன் கழுத்து வளையும்படி விசித்த வாரொலி நரம்பிற்கு 
ஓதிய நால்வகைக் குற்றத்தினு மார்பென்னுங் குற்றமெய்திய நரம்போசை 
போல விசைப்பவென்க , 

பூத்த பொங்கர் என்பதனாற் பசிப்பிணி தீர நுகரும் பொருளையது 
குறைவறக் கொடுப்ப வுண்டு மகிழ்ந்து பின்பு தாம் நுகராநின்று வதியு 
மெனவே , யாமும் இல்லற நிகழ்த்துதற்கு நுகர்தற்குமேற்ற பொருள் 
களைக் குறைவறப் பெற்றுப் பின் இன்ப நுகர்தல் வேண்டுமென்பது 
கூறினாளாம் . பொங்கரிற் பசி தீர்ந்து துணையொடு வதியும் பறவையுந் 
தாதையுண் கிற பறவையுங் கலக்கமுறுதற்கஞ்சி மணியொலியை வீக்கிய 
தேரனென் றதனாற் காதலும் அருளுமுடைமையின் அவற்றின் பிரிவிற்கும் 
பசிக்கும் இரங்கினானெனக் கூறவே அவையவற்கும் நின்கண்ணும் 
பெருகுமென்றாளாம் . 

வதியும் பறவை வண்டுந் தேனுமென்பதுந் தாதுண் பறவை சுரும் 
பென்பதும் , 

வண்டு காள் மகிழ் தேனினங்காள் . ( சிங் . குண . 2. ) 
எனப் பின்னுள்ளோர் கூறியவாற்றானு முணர்க . 

இதனாற் சேணிடை வரவையுணர்த்தும் மணியொலியை வாரொலி 
கேட்கும் அணிமைக்கிண்ணுங் கேளாயாயினை யெனவும் அவ்வாரொலி 
தாதுண் பறவை யொலிக்கணடங்குதலின் கேட்கின் றிலை யெனவுங் 
கூறினாளாயிற்று , வாரொலி நரம்போசை போறலின் பெருவரவாயிற்று. 


எ 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


மாண்வினைத் தேரனென்றால் , அவன்றன் கருத்திற்கேற்ப வினை 
முடித்தமை தோன்ற ; எனவே வன்புறைக்கேதுவாயின தெய்வந்தங்கு 
மலையாதலின் தெய்வமணநாறுங் காந்தீளினுடைய போதவிழா நின்ற 
மலர்போல அவர் புணர்ந்தகாலத்துப் புதுமண நாறும் மரீவை யெனவே 
அவர் பிரிந்து சேய்த்தன்றென வன்புறைக்கேதுவாயிற்று . 

ஆய்தொடி யென்றது , தோண்மெலிந்துழி அயலார்க்குப் புறமறைத் 
தல் வேண்டிச் செருகுந்தன்மையின்றி யணிந்த நிலையே கிடக்குந் தொடி 
யென்றவாறாம் . இதுவும் பிரிந்து சேய்த்தன்று என்றவாறதாம் .. 

ஈண்டு மாணலமென்றது அவன் பிரிவுணர்த்திய காலத்துப் பிரிவிற் 
குடம்பட்டாள்போன் றுடம்படாது நின்ற நலத்தை : 

அது மெய்ப் 
பாடாம் . 


இங்ஙனம் கோடல் நோக்கென்று உணர்க . 


( கச ) 


பா வகை நான்கு 
கரு . ஆசிரியம் வஞ்சி வெண்பாக் கலியென 

நாலியற் றென்ப பாவகை விரியே . 
இது நிறுத்த முறையானே பாவென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) ஆசிரியப்பாவும் , வஞ்சிப்பாவும் , வெண்பாவும் 
கலிப்பாவுமென நான்கு கூற்றது . பாக்கூற்று விரி எ - று . 

வகை யென்றதனால் தூக்கின் தொடர்ச்சியாகிய இப் பாவென்னும் 
உறுப்பு நிகழுமோசையையும் அது நிகழுஞ் செய்யுளின் வேறுபட 
நோக்கிச் செய்யுட்கோ ருறுப்பென்றுணர்க. வென்பதூஉம் " வழக்கிற் 
குரியன செய்யுட்கும் உரியவாமென்பதூ உம் ஓரோர் செய்யுட்கண் ஒரோ 
வுறுப்பு வருமாறும் ஒன்றொன்றனோடு விராஅய்ப் பிறக்கும் பகுதியும் 
பொருள் வரையறையும் அடிவரையறையும் எல்லாங் கொள்க . 

பாநான்கெனவே , பாவினை யுறுப்பாகவுடைய செய்யுளும் நான் கென் 
னும் வரையறையும் அவற்றாற் பெயர் கோடலும் அச் சூத்திரங்களாற் 
பெறுதும் . 

" தூக்கே பாவே ” யென்பதற்குப் " பாவென மொழியினுந் தூக்கி 
னது பெயரே " யென்றாரிதன் வழி நூலோரும் . 
( எ - டு . ) “ உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை 

யலங்குகுலை யீந்தின் சிலம்பிபொதி செங்காய் 
துகில் பொதி பவள மேய்க்கு 

மகில் படு கள்ளியங் காடிறந் தோரே 
இஃதாசிரியப்பா வுறுப்பாகிய செய்யுள் . 


கங் உ 


. 


இ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்ய 

1 வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் . ( பட்டினப்பாலை ) 
இது வஞ்சியுறுப்பாகிய செய்யுள் . 

வாரிய பெண்ணை வளர் குரும்பை வாய்த்தனபோ 
லேரிய வாயினு மென்செய்வ - கூரிய 
கோட்டியானைத் தென்னன் குளிர்சாந் தணியகலங் 

கோட்டுமண் கொள்ளா முலை . ” 
இது வெண்பா வுறுப்பாக வந்த செய்யுள். 
அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . 

( கலித்தொகை ) 
து கலியுறுப்பாக வந்த செய்யுள் . 
இவற்றின் பாவைத் தூக்கி யடிவரையறுத்தவாறு காண்க . 

ஆசிரியப்பா வெண்பாவென முன் தூக்கிற் கூறியவாறன்றி ஆசிரியம் 
வஞ்சியென்று கூறினார் , வழக்கிற்குஞ் செய்யுட்குமுரிய வாசிரியமும் 
வெண்பாவும் போலச் செய்யுட்குரிய கலியும் வஞ்சியுஞ் சிறப்பிலவோ 
வென் றையுறாமைக்கும் அவற்றிற்கு அவ் வையுறவுடைய வென்றற்கு . 
மென்க . 

(கரு) 
பாவிற்குரிய பொருண்மை 
கசு . அந்நிலை மருங்கின் அறமுத லாகிய 

மும்முதற் பொருட்கும் உரிய வென்ப . 
இது பாப்பொருட்குரிமை கூறுகின்றது . 

ள் .) மேலைச் சூத்திரத்தில் தோற்றுவாய் செய்யப்பட்ட 
செய்யுளிடத்து வரும் அறம் பொருளின்பமென்னும் மூன்று முதற் 
பொருட்கும் அந்நான்கு பாவும் உரியன எ - று . 

மும்முதற் பொருளெனவே , அவற்றது துணைப்பொருளாகிய அற 
நிலையின்மையும் பொருணிலையின்மையும் இன்பநிலை யின்மையும் அடங்கு 
மென்ப . உலகியற் பொருண் மூன் றனையும் இவையெனக் கூறி அவற்றை , 
விடுமாறுங் கூறவே வீடுங் கூறிற்றாம் . அது கூறுதற்குரிய செய்யுளும் 
மேற்கொச்சகமென்று கூறுமாறுணர்க . 

( க 0 சு ) 


பாவகை நான்கனுள் பின்னைய இரண்டும் , முன்னைய 

இரண்டனுள் அடங்கும் எனல் 
கஎ . பாவிரி மருங்கினைப் பண்புறத் தொகுப்பின் 

ஆசிரியப்பா வெண்பா என்றாங் ( கு ) 
ஆயிரு பாவினுள் அடங்கும் என்ப . 


வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
க 0 அ . ஆசிரிய நடைத்தே வஞ்சி யேனை 
வெண்பா நடைத்தே கலியென மொழிப . 

. 
இவை யிரண்டும் உரையியைபு நோக்கி உடன் கூறினார் . இவை 
விரிந்தது தொகுத்தல் . 

( இ - ள் . ) பாவிரி மருங்கினைப் பண்புறத் தொகுப்பின் - 
பாக்கள் விரிந்த பகுதியை உண்மைத் தன்மை நோக்கித் தொகுப் 
பின் ; ஆசிரியப்பா வெண்பா என்றாங்கு ஆயிரு பாவினுள் 
அடங்கும் என்ப - ஆசிரியப்பாவும் வெண்பாவும் என்று அவ்விரண்டு 
பாவினுள் அடங்குமென்று கூறுவர் . அதற்குக் காரணம் என்னை 
எனின் , 

ஆசிரிய நடைத்தே வஞ்சி - ஆசிரிய விகற்பமாகித் 
தூங்கலோசை விரிந்தடங்கும் , ஏனை வெண்பா நடைத்தே கலியென 
மொழிப - ஒழிந்த வெண்பாவின் விகற்பமாகித் துள்ளலோசை 
விரிந்தடங்கும் என்று முதனூலாசிரியர் கூறுதலின் எ று . 

( எ - டு . ) " வீடுபேறு மிகவிழைந்து நீடுநினைந்து நெடி திருந்து 
என அகவற்சீரான் வஞ்சித்தூக்குப் பிறந்தது . மாசேர்வாய் மாசேர்வாய் 
மாசேர்வாய் மாசேர்வாய் என வெண்பாவினுட் கலிப்பாப் பிறந்தது . 

பண்புறவென்றதனான் ஆகீரியமும் வெண்பாவு மியல்பெனவும் 
ஒழிந்தன விகாரமெனவுங் கொள்க . ஏனையென்றதனான் மூன்று 
பாவினுந் துள்ளிய கலியோசையு மொருவகையான் வெண்பா நடைத்தே 
யாம் , இலக்கணக் கலியோசையன்றாயினு மென்பது . ( க o எ , க 04 ) 


m 


வாழ்த்தியலின் கூறுபாடு நான்கு பாவிற்கும் உரித்து எனல் 
ககே . வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கும் உரித்தே . 

இது முற்கூறிய மும்முதற் பொருட்கண் அறமானது வாழ்த்துதற் 
பொருட்டுமாய் நாற்பாவிற்கும் உரித்தாமென்கின்றது . 

( இ - ள் . ) வாழ்த்தியலின் கூறுபாடு நான்கு பாவிற்கும் 
உரித்து எ - று . 

வகையென்றதனாற் கடவுளரும் , முனிவரும் , பசவும் , பார்ப்பாரும் , 
அரசரும் , மழையும் , நாடுமென்னும் அறு முறை வாழ்த்து வருதலே 
பெரும்பான்மைய என்பதூஉம் , அங்ஙனம் வாழ்த்துங்கால் தனக்குப் 
பயன்படுத்தலும் படர்க்கைப் பொருட்குப் பயன் படுதலுமென இருவகை 
யான் வரும் வாழ்த்தும் என்பதூஉம் , முன்னிலையாகவும் படர்க்கையாக 
வும் வரும் வாழ்த்தும் என்பதூஉங் கொள்க . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


எ - டு : " மாநிலஞ் சேவடி யாகத் தூ நீர் 

வளை நரல் பௌவி முடுக்கை யாக 
விசும்புமெய் யாகத் திசைகை யாகப் 
பசுங்கதிர் மதியமொடு சுடர்கண் ணாக 
இயன்ற வெல்லாம் பயின் றகத் தடக்கிய 
வேத முதல்வ னென்ப 

தீதற விளங்கிய திகிரி யோனே . ” ( நற் . வாழ்த்து ) 
இது தனக்குப் பயன்பட வாழ்த்தியது . 

" நீல மேனி வாலிழை பாகத் 
தொருவ னிருதா ணிழற்கீழ் 

மூவகை யுலகு முகிழ்த்தன முறையே . " ( ஐங் . வாழ்த்து ) 
இஃது உலகிற்குப் பயன்பட வாழ்த்தியது . 

முக்கட் பகவ னடிதொழா தார்க்கின்னா 
பொற்பனை வெள்ளையை யுள்ளா ரெழிலின்னா 
சக்கரத் தானை மறப்பின்னா வாங்கின்னா 
சத்தியான் தாள் தொழா தார்க்கு . " ( இன்னா . வாழ்த்து ) 
1 வானிடு வில்லின் ...... முடிகவென்று. " ( நாலடி . வாழ்த்து ) 
ஆற்றியந் தணர்க்கு . 

( கலித் . வாழ்த்து ) 

. ) 
இவற்றின் வேறுபாடுமுணர்க . இவற்றைக் கடவுள் வாழ்த்தென்று 
பெயர் கூறப்படும் . 

உரனென்னுந் தோட்டியா னோரைந்துங் காப்பான் 

வரனென்னும் வைப்புக்கோர் வித்து . ” ( குறள் . உச ) 
இது முனிவரை வாழ்த்தியது . 

ஆயிர வெள்ள ஆழி 
வாழி யாத வாழிய பலவே . 

( பதிற்றுப்பத்து ) 
இஃது அரசரை வாழ்த்தியது . 

" விசும்பிற்றுளிவீழி னல்லான் மற் றாங்கே 
பசும்புற் றலைகாண் பரிது . 

( திருக்குறள் , கசு ) 
இது மழையை வாழ்த்தியது . ஒழிந்தன வந்துழிக் காண்க .. 
இவை அறுமுறை வாழ்த்தெனப் பெயர் கூறப்படும் . 

இயலென்றதனான் இயற்கையாய வாழ்த்திவை யெனவும் , மேல் 
வரும் புறநிலை வாழ்த்து முதலியன இயற்கையன்றி வாழ்த்தின்பாற் 
சார்த்தப்படுவன எனவுங் கொள்க . 

வஞ்சிக்குதாரணம் வந்துழிக் காண்க . அங்கண் வானத்து அமர 
அரசர் என்பது பின்னுள் ளோர் கூறிய வாழ்த்தியல் . 

( காக 
* யாப்பருங்கல விருத்திகாரர் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கஙரு 


: 


புறநிலை வாழ்த்து கலியிலும் வஞ்சியிலும் வாராது எனல் 
கக . வழிபடு தெய்வ நிற்புறங் காப்பப் 

பழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து 
பொலிமின் என்னும் புற நிலை வாழ்த்தே 

கலி நிலை வகையும் வஞ்சியும் பெறா அ . 
இது , நான்கு பாவிற்கும் உரித்தேயன்றி வரையறைப்படும் வாழ்த்து 
வேறுபாடு கூறுகின்றது . 

இ - ள் . ) வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப - நீ வழிபடும் 
நின் குலதெய்வம் நின்னைப் புறத்தே நின்று காப்ப , பழி தீர் செல்வ 
மொடு வழிவழி சிறந்து - இல்லத்தாற் பொலிந்த செல்வத்தோடே 
நீ பெறும் புதல்வரும் அவர் பெறும் புதல்வரும் சிறப்பெய்தி , 
பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே - எல்லீரும் நீடுவாழ்வீ 
ராமின் என்று தெய்வத்தைப் புறத்தே நிறுத்தி வாழ்த்தும் 
வாழ்த்து , கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறாஅ - கலிப்பா உறுப் 
பாகவும் வஞ்சிப்பா உறுப்பாகவும் பாடப்பெறா எ - று . 

எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு ஏதுவாகிய தெய்வத்தினைப் 
படர்க்கையாக்கி அத் தெய்வத்தாற் பயன்பெறாநின்றானொருவனை முன் 
னிலையாக்கிக் கூறலிற் புறநிலையாயிற்று . 

வகையென்றதனாற் கலியின் கூறாகிய பரிபாடற்கு மொக்கும் . 
( எ - டு . ) அறிதுயி லரவணை யமர்ந்தோன் காப்ப 

அருட்கடம் பூண்ட வகலாச் செல்வமொடு 
நீயுநின் புதல்வருஞ் சிறந்து 
வாழிய பெரும் பூழியர் கோவே 
" திங்கள் இளங்கதிர்போற் றேந்திங்க ளூர்த்தேவன் 
மைந்தர் சிறப்ப மகிழ்சிறந்து- திங்கட் 
கலைபெற்ற கற்றைச் சடைக்கடவுள் காப்ப 

நிலைபெற்று வாழியரோ நீ " 
என வரும் . இது பாவென் னுமுறுப்பிற்குப் பொருள் வரையறுத்தது .. 
நின்னென ஒருமை கூறிப் பொலிமினெனப் 

பன்மை கூறியது , 
புதல்வரோடுகூடப் பாடுதற்கமையு மென்றற்கு. 

( க்க ) 


ககக . 


வாயுறை வாழ்த்து முதலியனவும் கலியிலும் வஞ்சியிலும் வாராவெனல் 

வாயுறை வாழ்த்தே அவையடக் கியலே 

செவியறிவுறூஉ * என் றவையும் அன்ன . 
* என எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 


கங்கா 


செவியறிவு றூஉவாவது ஒருவர்க்குக் கேள்வியறிவு படுத்து அவரை 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
இதுவும் பாக்களைப் பொருண்மேல் வரையறுக்கின்றது . 

( இ - ள் . ) வாயுறை வாழ்த்தும் அவையடக்கியலுஞ் செவி 
யறிவுறூஉவும் என்ற அம்மூன்றும் மேலைப் புறநிலை வாழ்த்துப் 
போல வாழ்த்துப் பகுதியவாகலுங் கலிநிலை வகையும் வஞ்சியும் 
பெறாமையுமுடைய எ - று . 

அவையாமாறு மேற்கூறுதும். வாயுறையென்றது வாய்மைமொழி 
யாகிய மருந்தெனப் பண்புத்தொகை . மருந்துபோறலின் மருந்தென்றார் . 
ஒருவன் சிறப்புக்கூறி வழுத்தி அவற்குப் பயன்படக் கூறலின் வாயுறை 
வாழ்த்தென் றார் . மாட்டேற்றானே நிற்புறங்காப்ப என இடம் நியமித் 
தாற்போல இடநியமமுங் கொள்க . 

அவையடக்கியலென்பது அவையடக்கிய இயலென விரியும் ; அஃது 
அவர் அடங்குமாற்றால் தன்னை யிழித்துக்கூறி அவரைப் 

அவரைப் புகழ்தல் . 
அவைக்கண் தானடங்குதலாயின் , அவையடங்கியலென்பது பாடமாதல் 
வேண்டும் . 


வாழ்த்துதல் ; என்று கூறப்பட்டவவையும் ஆசிரியத்தானும் வெண்பா 
வானுங் கூறப்பெறும் , எ - று . 

எனவே , இந்நான்கு பொருண்மேலும் ஆசிரியமும் வெண்பாவும் 
வருமென்பதூஉம் ஒழிந்தன வாராவென்பதூஉம் , மருட்பா அவ்விரண்டி 
னாலும் வருதலின் இப் பொருண்மேல் வருமென் பதூஉம் பெற்றாம் . 

தெய்வத்தோடு பட்டமையிற் புறநிலை முற்கூறி , முன்னிலைக்குரிமை 
யின் வாயுறை யதன்பின் கூறி , வரையறை யின்மையின் அதன்பின் 
அவையடக்கியல் கூறி , முன்னிலைக்கண் வருமேனும் இன்ன குணத்தை 
யாவாயெனப் புகழ்பட வாழ்த்திப் பிற்கூறுதல் வேறுபாடுடைமையின் 
அதன் பின் செவியறிவுறூஉக் கூறி இம்முறையே வைத்தார் . 

இங்ஙனங்கூறிய பாவுறுப்பினையுடைய நால்வகைச் செய்யுட்கும் 
இவ்வுறுப்பின திலக்கணம் எய்துவிக்க . 

( ககக ) 


ககஉ . 


வாயுறை வாழ்த்தின் இலக்கணம் 
வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின் 
வேம்புங் கடுவும் போல வெஞ்சொல் 
தாங்குத லின்றி வழிநனி பயக்குமென் ( று ) 

ஓம்படைக் கிளவியின் வாயுறுத் தற்றே . 
இது முறையானே வாயுறை கூறுகின்றது . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


- 


( இ - ள் . ) வேம்பும் 
வேம்பும் கடுவும் போல 

கடுவும் போல வெஞ்சொல் - முற் 
பருவத்துக் கைத்தும் கடுத்தும் பிற்பருவத்து உறுதி பயக்கும் 
வேம்பும் கடுவும்போல வெய்ய சொல்லினை , தாங்குல் இன்றி 
வழிநனி பயக்கும் என்று - ஒரு தடையின்றிப் பிற்பயக்கும் எனக் 
கருதி , ஓம்படைக் கிளவியின் வாயுறுத்தற்றே - பாதுகாத்த சொல்லி 
னானே மெய்யாக உறுத்துவது , வாயுறை வாழ்த்தே - வாயுறை 
வாழ்த்தாம் எ - று . 
( எ - டு . ) இருங்கட லுடுத்தவிப் பெருங்கண் மாநில 

முடையிலை நடுவண திடைபிறர்க் கின்றித் 
தாமே யாண்ட வேமங் காவல 
ரிடுதிரை மணலினும் பலரே சுடுபிணக் 
காடுபதி யாகப் போகித் தத்தம் 
நாடுபிறர் கொள்ளச் சென்றுமாய்ந் தனரே 
யதனால் , நீயுங் கேண்மதி யத்தை வீயாது 
உடம்பொடு நின்ற வுயிரு மில்லை 
மடங்க லுண்மை மாயமோ வன்றே 
முளி கள்ளி நளி சுடலை 
வெள்ளில் போகிய வியலு லாங்கண் 
உப்பிலா அவிப்புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்கு நோக்கா 
திழிபிறப்பினோன் ஈயப்பெற்று 
நிலங்கல னாக விலங்குபலி மிசையும் 
இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 

முந்நீர் வரைப்பக முழுதுடன் துறந்தே " ( புறம் . நசுகூ ) 
என வரும் . 

( ககஉ ) 
அவையடக்கியலின் இலக்கணம் 
ககங . 

அவையடக் கியலே யரில் தபத் தெரியின் 
வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்மி 

( னென் ( று 
எல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந் தன்றே . 
இது முறையே அவையடக்கியல் கூறுகின்றது . 

( இ - ள் . ) அவையடக்கியலே அரில்தபத் தெரியின் - அவை 
அடக்கிய இயலைக் குற்றமற ஆராயின் , வல்லா கூறினும் வகுத்த 

* " கள்ளி வேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு ” என்பதும் பாடம் . 


கங அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ப்பு 


னர் கொண்மின் என்று - வல்லா தவற்றைக் கூறினும் அவற்றை 
ஆராய்ந்து கொள்க என்று எல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந் 
தன்று - எல்லார்க்கும் வழிபடு கிளவி கூறிய தாம் எ - று . 

வல்லுதல் என்பது ஒன்றுவல்லனாதல் ; அஃது ஒருவன் வல்லன 
வற்றை வல்ல என்பவாகலின் அதனெ திர்மறை வல்லா என்றாயிற்று . 
( எ - டு . ) திரைத்த விரிக்கிற் றிரைப்பினா வாய்போ 

லுரைத்த வுரைபோகக் கேட்டு - முரைத்த 
பயின்றவா செய்வார் சிலரேதந் நெஞ்சத் 

தியன்றவா செய்வார் பலர் .. ” 
இது பூதத்தாரவையடக்கு . 

அரில்தப என்றதனாற் சிறுபான்மை யாப்பினும் பொருளினும் 
வேறுபட்ட கொச்சகத்தாற் கூறும் தொடர்நிலைச் செய்யுட்கும் அவை 
யடக்கியல் கொள்க . 

அது , 
" கற்பா லுமிழ்ந்த மணியுங்கழு வாது விட்டா 
னற்பா லழியு நகைவெண்மதி போனி றைந்த 
சொற்பா லுமிழ்ந்த மறுவு மதியாற் கழூஉவிப் 
பொற்பா விழைத்துக் கொளற்பாலர் புலமை மிக்கார் 

(சிந்தாமணி , பாயிரம் ) 
என வரும் . 

( கககூ ) 


செவியறிவுறூஉவின் இலக்கணம் 
ககச . செவியுறை தானே , 

பொங்குத லின்றிப் புரையோர் நாப்பண் 

அவிதல் கடனெனச் செவியுறுத் தற்றே . 
இது முறையே செவியுறை கூறுகின்றது . 

( இ - ள் .) செவி மருந்து போறலிற் செவியுறை யென்றார் . 
பெருக்கமின்றிப் பெரியோர் நடுவண் அடங்கி வாழ்தல் கடப்பாடு 
எனக் கூறிச் செவிக்கு அறிவுறுத்துவது செவியறிவுறூஉ எ - 

தானே என்னும் ஏகாரம் பிரிநிலை ; அஃது அடங்கி வாழ்வார்க்குப் 
புகழாதலின் வாழ்த்தின்பாற் பட்டது . அது , 

வடாஅது பனிபடு நெடுவரை வடக்கு , தெனாஅ துருகெழு ...... 
மன்னுக பெருமநீ நிலமிசை யானே ” ( புறம் - சு ) 

* செவியுறுத் தன்றே எனப்பாடம் கொள்வர் - இளம்பூரணரும் 
பேராசிரியரும் . 


கங 


ஒத்து மூன்றாய் வருமென்று " ஒத்து மூன் றாகு 
னியல் ) 

நச்சினார்க்கினியம் 
" என்று - மின்சொ லெண்பதத்தை யாகுமதி பெரும் " (புறம்- ச O ) 
எனவரும் . 

தானே என்றதனான் இன்னகுணத்தை யாவாயென்று வாழ்த்திப் 
பின் செவியறிவுறுத்தல் கொள்க . 

இத்துணையும் பாவின் பெயரும் , எண்ணுமுறையும் , வரையறையும் , 
அவை பொருட்குரிமையுங் கூறிற்று . 

( கச ) 
ஒத்தாழிசை முதலிய மூன்றும் நாற்சீரடிக்கண் வரும் எனல் 
ககரு . ஒத்தாழிசையும் மண்டில யாப்பும் 

குட்டமும் நேரடிக்கு ஒட்டின என்ப . 
இதுவும் பாவிலக்கணங் கூறுகின்றது . 

( இ - ள் .) ஒத்தாழிசையும் - ஒத்தாழ்ந்த வோசையும் , மண்டில 
யாப்பும் - மண்டலித்துவரும் யாப்பும் , குட்டமும் - இருசீரும் 
முச்சீருமாகிக் குறைந்து வருவனவும் , நேரடிக்கு ஒட்டின என்ப 
நாற்சீரடிக்குப் பொருந்தின என்று கூறுவராசிரியர் எ று . 

என்றதனால் , நாற்சீரடி முரற்கைப்படத் துள்ளிவருதலேயன்றித் 
தாழம்பட வோசைபெற்றும் வருமென்றார் . அதுவே ஒத்தாழிசையை 
( கசாக ) என்புழிக் கூறுமாற்றா னுணர்க. 

இனி நாற்சீரடியாய் வருமாசிரியமும் வெண்பாவும் ஈற்றயலடியும் 
ஈற்றடியும் முச்சீராய் வருமென முன் விதித்தவை ஒருகால் நாற்சீராயும் 
வருமென்றற்கு மண்டிலயாப்பென்றார் ; அது மண்டிலவாசிரியப்பாவும் 
மண்டில் வெண்பாவுமாம் . 
( எ - டு .) " வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் 

சார னாட செவ்வியை யாகுமதி 
யாரஃதறிந்திசி னோரே சாரற் 
சிறுகோட்டுப் பெரும்பழந் தூங்கி யாங்கிவள் 

உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே " ( குறுந்தொகை - க அ ) 
எனவும் , 

அறையருவி யாடாள் தினைப்புனமுங் காவாள் ... குன்று " 
எனவும் மண்டலித்து வந்தன . 

இனி நாற்சீரடியாய் வரும் ஆசிரியப்பாவும் குட்டம்பட்டு வரு 
மென்றார் . ஆசிரியப்பாவிற்குக் குட்டமாவது, குறளடி வஞ்சியும் சிந்தடி 

எஉ ஆம் சூத்திர வுரையிற் காண்க . 


* 


கசா 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


வஞ்சியும் பொருந்தி வருதல் . வெண்பாவிற்குக் குட்டமாவது ஈற்றய 
லடியேயன்றி ஏனையடியுங் குறைதல் . 
எ - டு ; வளித்தலை இய தீயும் , 
தீமுரணிய நீருமென் றாஅங்கு 

( புறம் - உ ) 
என நாற்சீரடிக்கு இருசீரும் முச்சீரும் பொருந்தி ஆசிரியம் வந்தது .. 

* " அட்டாலும்பால் + " வஞ்சிவெளிய " 1 " நகாஅ “ நாளும் ” 
$ கறைப்பற்பெரு இவையே எழுதுக .. இவை 

இவை வெண்பாக் குட்டம் 
பட்டு வந்தன . 

( ககடு ) 


குட்டம் தரவிலும் வரும் எனல் 
கககா . குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 

இது முற்கூறிய குட்டம் தரவுக்கும் உரித்தென்கின்றது . 
( இ - ள் . ) தரவினது ஈற்றடி குறைந்துவருதலை யுடைத்தாம் 


எருத்து என்றது தரவை ; அஃது " எருத்தே கொச்சகம் " ( கருங ) 
என்பதனானுணர்க . 


, 


எ - டு : " மெல்லிணர்க் கொன்றையும் " ( முல்லைக்கலி- கூ ) “ மலி 
திரையூர்ந்து தன் " ( முல்லைக்கலி - ச ) எனவும் வரும் . 

( கககூ ) 


மண்டிலமும் குட்டமும் ஆசிரியத்துள் வரும் எனல் 
ககஎ . மண்டிலங் குட்டம் என்றிவை இரண்டும் 

செந்தூக் கியல என்மனார் புலவர் . 
இது முற்கூறிய மண்டிலமும் குட்டமும் ஆசிரியத்துக்குப் பெரும் 
பான்மை வருமென்கின் றது . 

( இ - ள் . ) மண்டிலம் குட்டம் என்றிவை இரண்டும் - மண்டி 
லம் குட்டம் என்று முற்கூறியவை 

று முற்கூறியவை இரண்டும் , செந்தூக்கு இயல 
என்மனார் புலவர் - ஆசிரியப்பாவின் கண்ணே பயில நடக்கும் 
தன்மையை உடைய என்று கூறுவர் புலவர் எ - று . 

எனவே , வெண்பாவின்கண் சிறுபான்மை வருமென்றவாறாயிற்று . 
இரண்டும் அங்ஙனம் வருதல் சான்றோர் செய்யுளுட் காண்க . ( ககஎ ) 

$ 1 $ இவ்வடையாளமிட்ட செய்யுட்களை எஉ ஆம் நூற்பா உரை 
விற் காண்க . 


வியல்] 


நச்சினார்க்கினியம் 


கெடுவெண் பாட்டு முதலிய ஐந்தும் வெண்பா 

யாப்பினுள் வரும் எனல் 
ககஅ . நெடுவெண் பாட்டே குறுவெண் பாட்டே 

கைக்கிளை பரிபாட் டங்கதச் செய்யுளோ ( டு ) 

ஒத்தவை யெல்லாம் வெண்பா யாப்பின . 
து வெண்பாவென்னும் உறுப்பினை இன்னுழியாமெனப் பொரு 
ளுஞ் செய்யுளும்பற்றி வரையறுக்கின்றது . 
இ - ள் . ) முற்கூறிய நெடுவெண்பாட்டுங் 

குறுவெண் 
பாட்டுங் கைக்கிளைப் பொருண்மேல் வருஞ் செய்யுளும் பரிபாடற் 
செய்யுளும் வசையாகிய பொருண் மேல்வருஞ் செய்யுளுமென்ற 
ஐந்துந் தம்மினொத்த செய்யுளெல்லாம் 

வெண்பாவென்னு 
முறுப்பினான் யாக்கப்படுந் தன்மையையுடைய எ 

எனவே , பெரும்பான்மை குறித்த பொருளை மறையாமற் செப்பிக் 
கூறலே அதற்கிலக்கணமாயிற்று . “ முன்னைய நான்கும் ” ( தொல் . பொ . 
அகத் . ருஉ ) என்ற அகத்திணையியற் கைக்கிளையும் , " கடவுளும் வரையார் 
( தொல் . பொ . புறத் , உ அ ) என்ற உம்மையாற்கொண்ட புறத்திணையியற் 
கைக்கிளையும் ; அன்றிக் காமஞ் சாலா விளமையோள் ( தொல் . பொ .. 
அகத் . 60 ) என்ற கைக்கிளையும் , " கைக்கிளை வகையொடு ( தொல் . 
பொ . புறத் . கூரு ) என்ற கைக்கிளையுட் கடவுட்கைக்கிளை யல்லாக் 
கைக்கிளையும் ஆகாவென்று கொள்க . 


( எ - டு . ) அணங்குகொ லாய்மயில் கொல்லோ கனங்குழை 

மாதர்கொன் மாலுமென் னெஞ்சு. ( திருக் , கஅக ) 
இஃது அகப்புறக்கைக்கிளை . 

“ களியானைத் தென்னன் கனவின்வந் தென்னை 
யளியான் அளிப்பானே போன்றான் --தெளியாது 
செங்காந்தள் மெல்விரலாற் சேக்கை தடவந்தேன் 
என் காண்பேன் என்னலால் யான் . " ( முத்தொள்ளாயிரம் ) 
* மங்குன் மனங்கடை இ மான்மாலை நீன்றேற்குப் 
பொங்கு மருவிப் புனனாடன் - கங்குல் 
வருவான் கொல் வந்தென் வனமுலைமேல் வைகித் 

தருவான் கொல் மார்பணிந்த தார். ( முத்தொள்ளாயிரம் ) 
இவை சுட்டி ஒருவர்ப் பெயர்கோடலிற் புறப்புறக் கைக்கிளை , 

குடுமிப் பருவத்தே கோதை புனைந்த 
நெடுமுத்தம் பூத னிருப்பப் - படுமுத்தம் 


றிரிபின்றி முதலிய வெள்ளடி யியலாற் 
கசட் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 
புன்னை யரும்பும் புகாஅர்ப் புறம்பணையாய்க் 

கென்னை முறைய ஜிவள் . 
இது கடவுட்கைக்கிளை . 

இனி , ( முன்னைய மூன்றும் ” ( தொல் . பொ . கள . கச ) எனக் 
களவியலுள் கூறிய கைக்கிளையிலும் வருமேனும் உணர்க . 

இனி * ஒருபொருணுதலாது திரிந்துவருங் கலிவெண்பாட்டும் ஈண்டுக் 
கூறிய நெடுவெண் பாட்டோடு ஒருபுடை யொப்புமையுடைமையின் அக் 
கலிவெண்பாட்டாக இக்காலத்தோர் கூறுகின்ற உலாச் செய்யுளும் புறப் 
புறக் கைக்கிளைப் பொருட்டாதல் ஒன்றென முடித்தல் என்னும் 
உத்தியாற் கொள்க . அவ்வுலாச் செய்யுள் இரண்டுறுப்பாயும் வெண் 
பாவிற் கெட்டும் வருதலிற் கலிவெண்பாவின் கூறாமாறு ஆண்டுக் 
கூறுதும் . இக்காலத்து அதனை ஒருறுப்பாகச் செய்து செப்பலோசை 
யாகவுங் கூறுவர் ; அது துள்ளலோசைக்கே ஏற்குமாறுணர்க. 

பரிபாடலென்பது பரிந்து வருவது ; அது கலியுறுப்புப் போலாது 
நான்கு பாவானும் வந்து பலவடியும் வருமாறு நிற்குமென் றுணர்க . அது 
மேற்காண்க. 

அங்கதச் செய்யுள் பண்புத்தொகை ; அஃது இருவகையாதல் மேற் 
கூறுதும் . 

( கக அ ) 
கைக்கிளை வெண்பாவானன்றி மருட்பாவானும் வரும் எனல் 
ககக . கைக்கிளை தானே வெண்பா வாகி 

ஆசிரிய இயலான் முடியவும் பெறுமே . 
ஃது எய்தியதன்மேற் சிறப்பு விதி . 

( இ - ள் . ) கைக்கிளை 
தான் முன்பு வெண்பாவுறுப்பாகிப் 
பின்பு ஆசிரியப்பா உறுப்பாக வரவும்பெறும் எ - று . 

இங்ஙனம் வருவது மருட்பா ஆவதூ உம் , அதுதான் அகப்புறக் 
கைக்கிளை யென்பதூஉம் உணர்க . 
றிரிபின்றி வருவது கலிவெண் பாட்டே . ) 

( தொல் . பொ . செய் . கருச ) 
ன்பது கொண்டு இவ்வாறு கூறுகின்றார் . 

ஒன்றின் முடித்தலென்பதும் பாடம் . 
1 இவ்வியல் ஒருபொரு ணுதலிய ” " கலிவெண் பாட்டே " என்னுஞ் 
சூத்திரங்களின் உரையிற் காண்க . 


* 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


க 20 . 


( எ - டு . ) “ திருநுதல் வேரரும்புர் .......தணங்கே " 

( புறப் . வெ . கைக்கிளை ) 
என வரும் . 

( ககசு ) 
பரிபாடல் முற்கூறிய வெண்பா யாப்பில் அன்றி இது பா என்னும் 

இயல் நெறியில்லாப் பொதுப்பாவினும் வரும் எனல் 
. பரிபா டல்லே தொகை நிலை * விரியின் 
இதுபா வென்னும் இயனெறி யின்றிப் 

பொதுவாய் நிற்றற்கும் உரித்தென மொழிப. 
இது பரிபாடற்காவதோர் புறநடை கூறுகின்றது . 

( இ - ள் . ) பரிபாடல்லே பரிபாடல் முற்கூறியவாறே 
வெண்பா உறுப்பான் வருதலே யன்றி , தொகைநிலை விரியின் - 
தொகைநிலையும் விரியுமாகக் கூறிய பா நான்கனுள் , இது பா 
என்னும் இயல்நெறி இன்றி - இது பாவென்றறியப்படும் இயல் 
வழியின்றி , பொதுவாய் நிற்றற்கும் உரித்தென மொழிப - பொதுப் 
பட யாக்கப்பட்டு நிற்றற்கும் உரித்தென்று கூறுப எ - று . 

உம்மை இறந்தது தழீஇயிற்று . 
( எ - டு . ) மண்ணார்ந் திசைக்கு முழவொடு கொண்டதோள் 

கண்ணா துடன் வீழுங் காரிகை கண்டோர்க்குத் 

தம்மோடு கற்குமோ நெஞ்சு 
எனப் பரிபாடல் வெண் பாவுறுப்பான் வந்தது . 

ஆயிரம் விரித்த வணங்குடை யருந்தலை 

தீயுமிழ் திறலொடு முடிமிசை யணவா . ” 
என்றது , வெண்டளையும் ஆசிரியத்தளையும் விராஅய்த் துள்ளலோசை 
படவுங் கூறப்படுதலின் இது பாவென்னு மியனெறியின்றிப் பொதுவாய் 


* 


நின்றது . 


கலிக்கும் இதற்கும் வேறுபாடுள் என்பது கலிக்கோதிய இலக் 
கணங்கள் இதற்கின்மையானும் ஆசிரியர் இவ்வாறு வேறு கூறலானும் 
பெறுதும் . 

( கஉ ) ) 
* ( பரிபாட் டங்கதச் செய்யுளோ 

டொத்தவை யெல்லாம் வெண்பா யாப்பின ( தொல் . செ . கக அ ) 
என்று முற்கூறியது . 
+ பேராசிரியர் - பாடமும் இதுவே . 

எனப் 
கொள்வர் இளம்பூரணர் . 


வகையின் 


فاميا 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


[ செய்யு 


கசச 


பரிபாடற்குரிய உள்ளுறுப்புக்கள் 
கஉக , கொச்சகம் அரரிகஞ் சுரிதகம் எருத்தொடு 

செப்பிய நான்கும் தனக்குறுப் பாகக் 

காமங் கண்ணிய நிலைமைத் தாகும் . 
இது பரிபாடற்கேற்ற உள்ளுறுப்புக் கூறுகின்றது . இவை சிறப் 
புறுப்பாகிய முப்பத்து நான்குமன்றி இதற்கும் கலிக்கும் உறுப்பாய் 
வருமென்று கொள்க . 

( இ - ள் . ) கொச்சகம் என்றது எருத்தே கொச்சகம் 13 
( தொல் . செய் , கருங ) என்புழிக் கூறுகின்றாம் . சிறப்பில்ல தனைக் 
கொச்சையென்று கூறும் வழக்கு நோக்கி இதனையுஞ் சிறப்பின்மை 
யாற் கொச்சகம் என்றார் என்பாருமுளர் , குறிலிணை பயின்ற அடி 
அராகம் , சுரிதகம் , அடக்கியல் , எருத்து , தரவு ; என்ற இவற் 
றோடே முற்கூறிய நான்கு பாவையுந் தனக்கு உறுப்பாகக் கொண்டு 
காமப்பொருளைக் கருதிய நிலைமைத் தாய் வரும் எ - று . 

தனக்கென்றதனான் அவையல்லன பிறவுறுப்புங்கொள்வது மேற் 
கூறுதும் . கண்ணிய என்றதனாற் கடவுள் வாழ்த்தும் , மலை விளையாட்டும் , 
புனல் விளையாட்டும் , பிறவு மெல்லாம் காமங்கண்ணியே வருமென்று 
கொள்க . 

கொச்சகவுறுப்புப் பயிலவருதலின் முன் வைத்தார் . அராகம் 
இடையினல்லது வாரா . எருத்தினை ஈற்றில் வைத்தது தானன்றியும் 
து ( பரிபாடல் ) வருதலின் . 
( எ - டு . ) வானா ரெழிலி மழைவள நந்தத் 

தேனார் சிமைய மலையி னிழிதந்து 
நான் மாடக் கூட லெதிர்கொள்ள வானா 
மருந்தாகு தீநீர் மலிதுறை மேய 
விருந்தையூ ரமர்ந்த செல்வநின் றிருந்தடி 

தலையுறப் பரவுதுந் தொழுதே " 
இது தரவு . 

" ஒருசார் 
அணிமலர் வேங்கை மராஅ மகிழப் 
பிணிநெகிழ் பிண்டி சிவந்து சேர் போங்கி 
மணிநிறங் கொண்ட மலை ; ஒருசார் 
தண்ணறுந் தாமரைப் பூவினிடையிடை 
வண்ண வரியிதழ்ப் போதின் வாய் வண்டார்ப்ப 
விண் வீற்றிருக்குங் கயமீன் விரிதகையிற் 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


கண் வீற்றிருக்குங் கயம் ; ஒருசார் 
காறு களோதத் திரையொடு மாறுற்று 
உழவி னோதை பயின்றறி விழந்து 
திரிநரு மார்த்து நடுநரு மீண்டித் 
திருநயத் தக்க வயல் ; ஒருசார் 
அறத்தொடு வேதம் புரைதவ முற்றி 
விறற்புகழ் நிற்ப விளங்கிய கேள்வித் 
திறத்திற் றிரிவில்லா அந்தணர் ஈண்டி 
யறத்திற் றிரியாபதி ; ஆங்கொருசார் 
உண்ணுவ பூசுவ பூண்ப வுடுப்பவை 
மண்ணுவ மணிபொன் மலைய கடல 
பண்ணிய மாசறு பயந் தரு காருகப் 
புண்ணிய வணிகர் புனைமறு கொருசார் 
விழைவதை வினை யெவன் மென்புல வன்புலக் 
களம ருழவர் கடிமறுகு பிறசார் ; ஆங்கு 
அனையவை நல்ல நனி கூடு மின்ப 
மியல் கொள நண்ணியவை 


இது கொண்டுநிலை . 

" வண்டுபொரேரெனவெழ வண்டுபொரேரெனவெழுங் 
கடிப்பிகு வேரிக் கதவமிற் றோட்டிக் 
கடிப்பிகு காதிற் கனங்குழை தொடர 
மின்மினி வாய்ந்த விளங்கொளி நுதலார் 
ஊர்களிற் றன்ன செம்ம லோருமவ் 
வாயிருள் பனிச்சை வரிசிலைப் புருவத் 
தொளியிழை யோங்கிய வொண் ணுத லோரும் 
புலத்தோ டளை இப் புகழணிந் தோரு 
நலத்தோ டளவு நாணணிந் தோரும் 
விடையோ டிகலிய விறனடை யோரு 
நடைமட மேவு நாணிழந் தோருங் 
கடனுரை திரையிற் கருநரை யோருஞ் 
சுடர்மதிக் கதிரெனத் தூநரை யோரு 
மடையர் குடையர் புகையர் பூவேந்தி 
யிடையொழி வின்றி யடியுறையா ரீண்டி 
விளைந்தார் விளைவின் விழுப்பயன் றுய்க்குந் 
துளங்கா விழுச்சீர்த் துறக்கம் புரையு 
மிருகே ழுத்தி யணிந்த வெருத்தின் 
வரைகெழு செல்வ நகர் ; 
வண்டொடு தும்பியும் வண்டொடை யாழார்ப்ப 

விண்ட கடதட மேகமோ டதிரத் 
தொ .-- 10 


துகா 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


1 


தண்டா வருவியோ டிருமுழா வார்ப்ப 
வரியுண்ட கண்ணாரோடு ஆடவர் கூடிப் 
புரிவுண்ட பாடலோ டாறுந் தோன்றக் 
கூடு நறவொடு காமமுகிழ் விரியக் 
கூடா நறவொடு காமம் விரும்ப 
வினைய பிறவு மிவைபோல் வனவு 
மனையவை யெல்லா மியையும் புனை யிழைப் 

பூமுடி நாகர் நகர் 11 
இவை கொச்சகம் . 
மணிமரு டகைவகை நெறிசெறி யொலி பொலி 

. 
யவிர்நிமிர் புகழ் கூந்தற் 
பிணி நெகிழ் துளையிணை தெளியொளி திகழ்பு 
ஞெகிழ்தெரி யரியது மகிழ்பரிமலர் மகிழுண்கண் வாணுத 
மணிமயிற் றொழி லெழி லிகலிமலி திகழ்விழி ( லோர் 
திகழ்கடுங் கடாக்களிற் றண்ண லவரோ 
டணிமிக வந்திறைஞ்ச வல்ல லிகப்பப் 
பிணி நீங்க நல்லவையெல்லா மெய் தருந் தொல்சீர் 
வரைவாய் தழுவிய கல்சேர் கிடக்கைக் 

குளவா யமர்ந்தானகர் 
இது முடுகியல் . 

திகழொளி முந்நீர் கடைந்தக்கால் வெற்புத் 
திகழ்வெழ வாங்கித்தஞ் சீர்ச்சிரத் தொற்றி 
மகர மறிகடல் வைத்து நிறுத்துப் 
புகழ்சால் சிறப்பி னிருதிறத் தோர்க்கு 
மழுது கடைய வருவயின் னாணாகி 
மிகா அ விருபட மாழியான் வாங்க 
வுகா அ வலியி னொருதோ ளங்கால் 
மறாஅ தணிந்தோருந் தாம் ; 
மிகா அ மறலிய மேவலி யெல்லாம் 
புகாவெதிர் பூண்டாருந் தாம் ; 
மணிபுரை மாமலை ஞா றிய ஞால 
மணிபோற் பொறுத்தாருந் தாம் ; பணிவில்சீர்ச் 
செல் விடைப் பாகன் றிரிபுரஞ் செற்றுழிக் 
கல்லுயர் சென்னி யிமைய வின் னாணாகித் 

தொல்புகழ் தந்தாருந் தாம் 
இவையுங் கெரிக்சகம் . 


1 


அன்ன அணங்குடை யருந்தலை யாயிரம் விரித்தமை காரணமாகக் 
கூறலிற் காமங் கூறிற்று . 


வியல் ) 


நச்சினார்க்கினியும் 


அராகம் வந்தன வந்துழிக் காண்க . 

கொச்சகங்களும் வெள்ளையாதல் பெரும்பான்மை மேலிதற்குக் கூறு 
கின்ற வுறுப்புக்கள் வந்துழியுமொக்கும் . 
முடுகிய லுஞ் சொற்சீரடியும் வெள்ளடியோடு தொடர்ந்து வருதலின் , 

“ காமரு சுற்றமொ டொருங்குநின் னடியுறை 
யாமியைந் தொன்றுபு வைகலும் பொலிகென 
வேமுறு நெஞ்சத்தேம் பரவுதும் 

வாய்மொழிப் புலவநின் மணிழ றொழுதே 
இதுவுஞ் சுற்றத்தொடு பிரியாமை கூறலிற் காமங் கண்ணிற்று 

ரிமலர் சினை இய கண்ணை பூவை 
விரிமலர் புரையு மேனியை மேனித் 
திருஞெமாந் தமர்ந்த மார்பினை மார்பிற் 
றிருமணி பிறங்கும் பூணை மால்வரை 
யெரிதிரிந் தன்ன பொன்புனை படுக்கையை 
சேவலங் கொடியோய் நின் வலவ்யி னிறுத்து 
மேவலுட் பணிந்தமை கூறு 

நாவலந்தண ரருமறைப் பொருளே ( பரிபாடல் ) 
என ஆசிரியம் வந்தது . 
“ நீன்னொக்கும் புகழ் நிழல்வை 1 ) 

( பரிபாடல் ) 
இது வஞ்சித்தூக்கு . பிறவு.மன்ன... 

செப்பிய என் றதனான் அராகமின்றி வருதலுங் , கொச்சக மீற்றடி 
குறையாது வருதலும் , அவ்வழி யசைச்சீராகி யிறுதலும் , வெள்ளைச் 
சுரிதகத்தா னிறுதலுங் கொள்க . 

" அறவோ ருள்ளா ரருமறை காப்ப 
வென்னும் பரிபாடலுள் , 

1. செறுநர் விழையாச் செறிந்த நங் கேண்மை 
மறுமுறை யானு மியைக நெறிமாண்ட 

தண்வரல் வையை யெமக்கு 
என வெள்ளைச் சுரிதகத்தா னிற்றது . 

( கஉக ) 


HU 


இதுவுமது 
கஉவ் . சொற்சீ ரடியும் முடுகிய வடியும் 

அப்பா நிலைமைக் குரிய வாகும் . 
இதுவும் அதற்கு உள்ளுறுப்புக் கூறுகின்றது . 


கச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


( இ - ள் . ) சொற்சீரடியும் முடுகியலடியும் பரிபாடற்கு உள் 
ளுறுப்பாய் நிற்றற்குரியவாம் எ - று . 

அடியென்றதனான் முற்கூறியவடியோடு தொடர்ந்தல்லது தாமாக . 
வாராவென் றுணர்த்துக . 

சொற்சீரடி மேற்கூறுப . 

முடுகியலடியாவது வெண்பாவோடு விராய்த்தொடர்ந் தொன்றாக 
நிற்கும் . 

அராகமாவது , தாமே வேறு சில வடியாய் வரும் . 

உரியவெனவே கலிக்கு இத்துணை யுரியவல்லவென்றுணர்க . எனவே 
அராகவுறுப்புத் தேவபாணிக்கல்லது வாராவென்றுணர்க . ( கட் . ) 


கஉங , 


சொற்சீரடியின் இலக்கணம் 
கட்டுரை வகையான் எண்ணொடு புணர்ந்தும் 
முற்றடி யின்றிக் குறைவுசீர்த் தாகியும் 
ஒழியசை யாகியும் வழியசை புணர்ந்தும் 
சொற்சீர்த் திறுதல் சொற்சீர்க் கியல்பே . 
து மேலெண்ணிய சொற்சீரடியாமாறு உணர்த்துகின்றது . 

இ ள் . ) கட்டுரை வகையான் எண்ணொடு புணர்ந்தும் 
புனைந்துரை வகையாற் கூறுமாறுபோல எண்ணோடு கூடியும் , 
முற்றடி யின்றிக் குறைவுசீர்த்தாகியும் - தூக்குப்பட்டு முடியும் 
அடியின்றிக் குறைவாகிய சீரையுடைத்தாகியும் , ஒழியசை யாகியும் 
வேறோர் அசையோடு கூடாது ஒழிந்து நிற்பதோர் இயலசை 
யாகியும் , வழியசை புணர்ந்தும் - அவ்வாறன்றி அதனோடு பல 
அசை புணர்க்கப்பட்டு நின்றும் , சொற்சீர்த்து இறுதல் சொற் 
சீர்க்கு இயல்பே - ஓரெழுத்தொருமொழி முதலிய சொற்களெல் 
லாம் தாமே சீர்த்தன்மைபெற ஓசை பெற்றும் முடிந்து நிற்றவ் 
சொற்சீரடிக்கு இலக்கணமாம் எ - று . 
( எ - டு . ) " வடவேங்கடந் தென் குமரி 

( தொல் . பாயிரம் ) 
எனவும் , 

ஒ வென்னு மப்பா லைந்தும் . 

( தொல் . எழுத்து . நூல் கூ } 
எனவும் இவை யெண்ணொடு புணர்ந்தன . 


வியல் ]] 


நச்சினார்க்கினியம் 


H 


உகுவது ” 


கறையணி மிடற்றினவை கண்ணணி நுதலினவை 

பிறையணி சடையி னவை ” 
எனத் தூக்குப்பட்டு முடியாமற் குறைந்தன . 

" ஒரூஉக் 

கொடியியல் நல்லார் குரனாற்றத் துற்ற . ( கலி . அஅ ) 
ஒரூஉவென நிரையசைதானே யொழியசையாயிற்று . ஆங்கென 

. 
வருந் தனிச்சொல் வழியசைப்பாற்படும் . 

நொந்து , நகுவன போல் நந்தின கொம்பு , இனைந்துள்ளி , 
யுகுவது போலுமென் னெஞ்சு , எள்ளித் தொகுபுட , னாடுவ போலு 
மயில் , கையி லுகுவன போலும் வளை . ( கலி . க ) 

இவை முச்சீரடியான் வந்தனவு நாற்சீரடியான் வந்தனவுமாய் 
நின்றவா றுணர்தற்கு " நகுவன ” 

" தொகுபுடன் " 
குவன எனத் தொடைச்சுவடுபடுத்துக் கூறவே யவற்றின் முன் 
னின்ற சொற்கள் வழியசைபுணர்ந்த சொற்சீரடியாயவாறு காண்க . 
இவை யிடைநிலைப் பாட்டன் றிக் கொச்சகமாகலின் வரையறையின்றித் 
" தொகுபுட னாடுவ போலு மயில் ” என நாற்சீரடியானும் வந்தது . 
இவை மேலெண்ணவும்படும் . இவை. கலிக்கண் வருங்கா லொத்தாழிசை 
யினும் உறழ்கலியினும் முடுகியல் வாராமையும் , அவற்றுட் சொற்சீரடி 
வருங்காற் றனிச்சொல்லாயல்லது வாராமையுங் கொள்க . 

" சீர்கூ னாத னேரடிக் குரித்து ( தொல் . செய் . சாக ) 
என்றமையின் ஒழியசை கூனாக வமையும் . சீர்கூனாகக் கூறியவை 
மீண்டுச் சொற்சீரடியானடங்குமாறு முணர்க . 

இவை பரிபாடற்கே யுரித் தென்றாரேனும் இயல்பென்றதனானே 
யாண்டும் வருதலும் இலக்கணமென்பது பெற்றாம் . அது , 
" பாஅ வண்ணஞ், சொற்சீர்த் தாகி நூற்பாற் பயிலும் " 

( தொல் . செய் . உகா ) 
என்பதனானு முணர்க . 
முடுகியலடி * முற்காட்டினாம் . 

( கஉகூ ) 


அங்கதச் செய்யுளின் வகை 
கஉச . அங்கதந் தானே யரில் தபத் தெரியின் 

செம்பொருள் கரந்த தெனவிரு வகைத்தே . 
இது முறையானே அங்கதங் கூறுகின்றது . 


* செய் . கஉக உரை பார்க்க . 


- 


ரும் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( இ - ள் .) வசைச் செய்யுளைக் குற்றமற ஆராயிற் செம்பொரு 
ளங்க தமும் , பழிகரப்பங்க தமுமீ என அவ்விருவகையினை யுடைத்து 


இது 


அவை புகழ்போன்று வசையாதலும் , 

வசைபோன்று புகழா 
தலும் படவருமென்றற்கு அரில் தப் என்றார் . 

{ எ - டு .) 7 “ நூற்றுவர் தலைவனைக், குறங்கறுத்திட்டானும் போன்ம் ” 
என்றது , புகழ்போன்று வசை ; மாயோன் கூற வுணர்தலின் 
காந்தத்தின்பாற்படும் . 
" கொடைமடம் படுதலல்லது . " 

( புறம் . கசஉ ) 
என்பது வசைபோன்று புகழ் . இது செம்பொருளின் பாற்படும் . 1 
இதனானே அங்கதமாகாதென்பது கருத்தாயிற்று . 

( கஉச ) 


செம் பொருள் அங்கதம் 
கஉடு . செம்பொருள் * ஆவன வசையெனப் படுமே . 
இது முறையே செம்பொருள் அங்கதங் கூறுகின்றது . 

இ - ள் .) . வாய்கரவாது கூறப்படும் வசை செம்பொருள் 
வசை யெனப்படும் எ - று . 

அவை வெண்பாவே யன்றிச் சிறுபான்மை மற்றைய பாக்களானும் 
வருமென் றுணர்க . 
( எ - டு . ) “ இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் கோவே 

குருடேயு மன்றுநின் குற்ற - மருடேயும் 
பாட்டு முரையும் பயிலா தன விரண் 

டோட்டைச் செவியு முௗ 
இஃது ஏழிற்கோவை . ஒளவையார் பாடியது . 

எம்மிகழ் வோரவர் தம் மிகழ் வோரே 
எம்மிக ழா ரவர் தம்,மிக ழாரே 
தம்புக ழிகழ்வா ரெம்புக ழிகழ்வோர் 
பாரி யோரி நள்ளி யெழினியாய் 
பேகன் பெருந்தோண் மலைய னென்றிவ் 
வெழுவஞ் ளொருவனு மல்லை யதனா 

னின்னை நோவ தெவனோ முட்டாற் 
இப்பாட்டுத் தமிழ் நாவலர் சரிதையில் ஒளவையார் ஒருவனைப் பாடி 
அவன் இகழ்ச்சி சொல்ல அப்போது பாடிய அங்கத அகவல் என்று 
கூறப்பட்டுள்ளது . 


TH 


* 


விய்ல் ) 


நச்சினார்க்கினியம் 


றாக்குறைக் கட்டி போல 
நீயு முளையே நின்னன் னோர்க்கே 
யானு முளனே தீம்பா லோர்க்கே 
குருகினும் வெளியோய் தேஎத்துப் 

பருகுபா லன்னவென் சொல்லுகுத் தேனே . ” * 
கலிப்பாட்டான் வருவன வசைக் கூத்தினுட் காண்க . 

அறச்சுவையிலன் வையெயிற்றினன் 
மயிர்மெய்யான் மாசுடையினன் 
பொய்வாயாற் புகழ்மேவலன் 
மைகூர்ந்த மயலறிவினன் 
மேவருஞ் சிறப்பி னஞ்சி 

யாவரும் வெரூஉ மாலிக் கோவே 
இது வஞ்சி . 

( கஉ ரு ) 
பழிகரப்பு அங்கதம் 
கஉசு . மொழிகரந்து மொழியினது பழிகரப் பாகும் . 
இது பழிகரப்பு அங்கதங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) வசைப்பொருளினைச் செம்பொருள் படாம லிசைப் 
பது பழிகரப்பு அங்க தமாம் எ - று . 

ஈயென விரத்தல் " ( புறம் . 20 ச ) என்னும் பாட்டினுள் 
" தெண்ணீர்ப் பரப்பி னிமிழ் திரைப் பெருங்கட , லுண்ணா ராகுவர் நீர் 
வேட் டோரே என்றவழி நின் செல்வங் கடல்போற் பெரிதேனும் பிறர்க் 
கினிதாய் நுகரப்படாதென வசையைச் செம்பொருளாகாமற் கூறியவாறு 
காண்க . புறத்தினுட் பலவு மிவ்வாறே வருவன காண்க . வெண்பாவில் 
வருவன வந்துழிக் காண்க . 

( கஉசு ) 


முற்கூறிய இருவகை அங்கதமும் ஓரொன்று 

இரண்டு வகைப்படும் எனல் 
கஉஎ . செய்யுள் தாமே யிரண்டென மொழிப.. 

இது மேற்கூறிய இரண்டனையுமே இவ்வகையானும் பகுக்கப்படு 
மென்கின்றது . 

( இ - ள் . ) முற்கூறிய செய்யுள் தாம் ஒரோவொன்றிரண் 
டாம் எாறு . 

ஆயின எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 
- இளம்பூரணர் பாடமும் இதுவே , சொல்லினது எனப் பாடம் 
கொள்வர் பேராசிரியர் , 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


அவை செம்பொருட் செவியுறையங்கதம் , பழிகரப்புச் செவியுறை 
யங்கதம் , செம்பொருளங்கதம் , பழிகரப்பங்கதம் என நான்கு கூறுபடும் 
எ - று . 

பாய்த்துள் , விக்குள் என்றாற்போலச் செய்யுளென்பதும் தொழிற் 
பெயர் . 

( கஉஎ ) 


இருவகைச் செவியுறை அங்கதங்களின் இயல்பு 
கஉஅ . * துகளொடும் பொருளொடும் புணர்ந்தன் 

( றாயின் 
செவியுறைச் செய்யுள் + அதுவென மொழிப. 
இது முற்கூறிய இருவகைச் செவியுறையுங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) அரசன் தனக்குரிய அரசியலில் தப்பிய நிலையைக் 
கூறுங் கூற்றோடும் , அவ்வறம்பொரு ளின்பம்பயக்கக் கூறுங் 
கூற்றோடும் ஒரு செய்யுள் கூடிவந்ததாயின் அது செம்பொருட் 
செவியுறையங்கதம் , பழிகரப்புச் செவியுறையங்கதம் எனப் பெயர் 
கூறப்படும் எ - று . 

துகளாவது படை குடி கூழமைச்சு நட்பு அரணென்னும் இவற்றைப் 
பாதுகாவாதிருத்தல் . 
( எ - டு .) நளியிரு முந்நீ ரேணி யாக 

வளியிடை வழங்கா வானஞ் சூடிய 
மண்டிணி கிடக்கைத் தண்டமிழ்க் கிழவர் 
முரசுமுழங்கு தானை மூவ ருள்ளும் 
அரசெனப் படுவது நினதே பெரும 
வலங்குகதிர்க் கனலி நால்வயிற் றோன் றி னு 
மிலங்குகதிர் வெள்ளி தென்புலம் படரினு 
மந்தண் காவிரி வந்துகவர் பூட்டத் 
தோடுகொள் வேலின் றோற்றம் போல 
வாடுகட் கரும்பின் - வெண்பூ நுடங்கு 
நாடெனப் படுவது நினதே யத்தை 

யாங்க , 
கழைக்கரும்பின் என்பதும் பாடம் 
+ பேராசிரியர் பாடமும் இதுவே . புகழொடும் எனப் பாடங் 
கொள்வர் இளம்பூரணீர் . 

பேராசிரியர் பாடமும் இதுவே . என்மனார் புலவர் எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


கடுக 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கருகூ 


* 


நாடு கெழு செல்வத்துப் பீடுகெழு வேந்தே 
நினவ கூறுவ லெனவ கேண்மதி 
யறம்புரிந் தன்ன செங்கோ னாட்டத்து 
முறைவேண்டு பொழுதிற் பதனெளி -யோரீண் 
டுறைவேண்டு பொழுதிற் பெயல்பெற் றாரே 
ஞாயிறு சுமந்த கோடு திரள் கொண்மூ 
மாக விசும்பி னடுவுநின் றாங்குக் 
கண்பொர விளங்கு நின் விண்பொரு வியன்குடை 
வெயின் மறைக்கொண் டன்றோ வன்றே வருந்திய 
குடிமறைப் பதுவே கூர்வேல் வளவ 
வெளிற்றுப்பனந் துணியின் வீற்று வீற்றுக் கிடப்பக் 
களிற்றுக்கணம் பொருத கண்ணகன் பறந்தலை 
வருபடை தாங்கிப் பெயர்புறத் தார்த்துப் 
பொருபடை தரூஉங் கொற்றமு முழுபடை 
யூன் றுசான் மருங்கி னீன்ற தன் பயனே 
மாரி பொய்ப்பினும் வாரி குன்றினு 
மியற்கை யல்லது செயற்கையிற் றோன்றினுங் 
காவலர்ப் பழிக்குமிக் கண்ணகன் ஞாலம் 
அதுநற் கறிந்தனை யாயி னீய 
நொதும லாளர் பொது மொழி கொள்ளாது 
பகடுபுறந் தருநர் பார மோம்பிக் 
குடிபுறந் தருகுவை யாயினின் 

னடிபுறந் தருகுவ ரடங்கா தோரே ) ( புறம் - கூ ரு ) 
இது இஞ்ஞாலம் இயற்கையல்லது தமது செயற்கையிற்றோன் றி 
னுங் காவலனைப் பழிக்கும் ; இதனையுமுணராதே நீ வேற்றரசர்க்குப் 
பெறுதற்கரிதாகிய சிறந்த நாட்டினை நினதாகப் பெற்றுவைத்து அதனை 
யழிக்கின்றது நினக்கரசியலன்றென்று அவனாட்டை யழித்தமை கூறுத 
லில் , துகளொடு புணர்வும் , குடி புறந்தரின் நினக்குச் செல்வ முதலிய 
சிறத்தலிற் பகைவர் நின்னை வணங்குவரெனப் பொருளொடு புணர்வும் 
வெளிப்படக் கூறலிற் செம்பொருட் செவியுறையங்கதமாயிற்று . 

( வள்ளியோர்ப் படர்ந்து புள்ளிற் போகி 
நெடியவென் னாது சுரம்பல கடந்து 
வடியா நாவின் வல்லாங்குப் பாடிப் 
பெற்றது மகிழ்ந்து சுற்ற மருத்தி 
யோம்பா துண்டு கூம்பாது வீசி 
வரிசைக்கு வருந்துமிப் பரிசில் வாழ்க்கை 
பிறர்க்குத் தீதறிந் தன்றோ வின்றே 

திறப்பட , 
பொய்ம்மொழி என்பதும் பாடம் . 


கருச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


[ செய்ய, 


நண்ணார் நாண வண்ணாந் தேதி 
யாங்கினி தொழுகி னல்ல தோங்குபுகழ் 
மண்ணாள் செல்வ மெய் திய 

நும்மோ ரன்ன செம்மலு முடைத்தே ( புறம் -சஎ) 
இது சோழன்நலங்கிள்ளியுழைநின்று உறையூர்புக்க இளந்தத்த 
னென்னும் புலவனைக் காரியாற்றுத்துஞ்சிய நெடுங்கிள்ளி ஒற்றுவந்தா 
னென்று கொல்வுழி யவ்வரசற்கு வருகின்ற துகளினைக் கோவூர்கிழார் 
புலப்படாமற் செய்யுள் செய்து தமது சொல்லை யரசன் கேட்டு அஞ்சினா 
னென்னும் பொருளை நிறுத்து தலிற் பழிகரப்புச்செவியுறை யங்கதமா 
யிற்று . 

இவ்வாறே புறத்தினுட் செவியுறைச் செய்யுட்கள் பலவும் வருவன 
வுள . அவ்வேறுபா டுணர்ந்து கொள்க . 

புகழொடும் பொருளொடும் என்று பாடமோதின் மேல் வசை 
யொடும் நசையொடும் ” ( செய் - க2.கூ ) என்பது பொருந்தாதாம் . ( கஉஅ ) 


கஉகூ 


ஒழிந்த அங்கதச் செய்யுட்களின் இயல்பு 
வசையொடு நசையொடும் புணர்ந்தன் றாயின் 

அங்கதச் செய்யுள் என்மனார் புலவர் . 
இஃது ஒழிந்த அங்கதச் செய்யுள் இருவகைத்தென்கின்றது . 

இ - ள் . ) வசைப்பொருளொடும் அதனாற் பிறந்த நசைப் 
பொருளொடும் ஒரு செய்யுள் கூடிவருமாயின் அதனைச் செம் 
பொருளங்க தம் பழிகரப்பங்கதம் எனப் பெயர் கூறப்படும் எ - று , 

அவை இலக்கியச் செய்யுளுட் காண்க . முன்னர்ச் செம்பொருள் 
வசைக்குக் காட்டிய உதாரணங்களினும் இவ்வேறுபாடு உய்த்துணர்க .. 

( கஉ கூ ) 


கலிப்பாவின் வகைகள் 


கங O. ஒத்தாழிசைக்கலி கலிவெண் பாட்டே 

கொச்சகம் உறழொடு கலி நால் வகைத்தே . 
து கலிப்பாவென்னும் உறுப்பினை இத்துணைப் பகுதியினால் வரு 
மென வகுத்து வருஞ் செய்யுள் பற்றி விரிவு கூறு 

( இ - ள் . ) ஒத்தாழிசைக்கலியும் , கலிவெண்பாவும் , கொச் 
சகக்கலியும் , உறழ் கலியுமெனக் கலி நான்கு கூ 

கூறுபடும் 

று . 
இப்பாடம் உரையாசிரியர் கொண்டது . 


கின்றது . 


எ 


* 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ஒத்தாழிசையென்னு முறுப்புடையது ஒத்தாழிசைச் 

ஒத்தாழிசைச் செய்யுள் . 
ஒத்தாழிசையென வினைத்தொகையாம் . தாழிசையென்றது 
கட்டளைக் கலிக்குத் தரவு மிகத் துள்ளாதுவரத் தாழிசை யதனிற் றாழம் 
பட்டு வருதலிற் பெற்ற பெயர் . இங்ஙனம் வருவது கட்டளைக்கலியே . 
இப்பெயர் பன்மையாற் பெற்ற பெயர் , இனி ஒழிந்தவுறுப்பில் தாழிசை 
சிறத்தலின் தலைமையாற் பெற்ற பெயருமாம் . இனிச் சீர்வகையான் 
வருங் கலிக்குத் தரவு மிகத் துள்ளி வரும் ; இதற்குத் தாழிசையோசை 
தாழம்பட்டே வருதலும் , சிறுபான்மை நோற்றியற்சீர் - வருதலுங் 
கொள்க , எனவே கொச்சகத்திற்காயின் தாழிசை, 


* நீயே , - 


வினை மாண் காழகம் வீங்கக் கட்டிப் 
புனை மாண் மரீஇய வப்பு தெரிதியே 

(கலி - எ ) 
எனத் தாழம்பட்ட வோசையின்றி வரும் , 
* இனிக் , கலிவெண்பாட்டுக் கலியாகிய வெண்பாட்டு ; இது முன் 
மொழிநிலையல் . 

கொச்சகம் உறுப்பினாற் பெற்ற பெயர் . 
உழற்கலி பொருளினாற் பெற்ற பெயர் . 

தம்மின் ஒத்துவருதலானும் சிறப்புடைமையானும் ஒத்தாழிசை 
முற்கூறிற்று . நூற்றைம்பது கலியுள்ளும் ஒத்தாழிசைக்கலி அறுபத் 
தெட்டு வந்தது . இதற்குங் கொச்சகத்திற்கு மிடையே கலிவெண்பாக் 
கூறிற்று , அதுவும் இவைபோல வுறுப்புக்களுடைத்தாயும் வருமென் 
றற்கு . தரவும் போக்குஞ் சிறுபான்மையன்றியும் வருதலிற் கொச்சக 
மதன் பின்ன தாயிற்று . அடக்கியலின்றியும் , அடிநிமிர்ந்தும் ,, ஒழுகிசை 
யின்றியும் வருதலின் அதன் பின்னது உறழ்கலியாயிற்று . 

பரிபாடலுங் கலியாகாவோவெனின் , கலியும் , பரிபாடலுமென 
வேறாக இரண்டு தொகை வழங்குதலானும் , உறுப்பின் வேறுபாட்டா 
னும் வேறென்றுணர்க . 

( கூ 0 ) 


கஙக . 


ஒத்தாழிசைக் கலியின் வகைகள் 
ஒத்தாழிசைக்கலி இருவகைத் தாகும் 
இது முறையே ஒத்தாழிசைப் பகுதி கூறுகின்றது . 
( இ - ள் . ) | 

(கங்க ) 
* அவற்றுள் , ஒத்தாழிசைக்கலி எனப் மாடம் கொள்வர் 
பூரணரும் , பேராசிரியரும் . 
--- + இதற்கு நச்சினார்க்கினியர் உரை கிடைத் திலது . இதற்கு உரை யாம் 
எழுதியுள்ள விளக்கவுரையிற் காண்க . 


இளம் 


. 


கருசா 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


பயின்று 


அகநிலை ஒத்தாழிசைக் கலியின் உறுப்புக்கள் 
கஙஉ . இடைநிலைப் * பாட்டே தரவுபோக் 

( கடையென 
* நடைபயின் றொழுகு மொன்றென மொழிப. 

. 
( இ - ள் . ) இது மேற்கூறிய ஒத்தாழிசை யிரண்டினுள் 
ஒன்று தாழிசையுந் தரவுஞ் சுரிதகமும் தனிச்சொல்லும் என 
நான் குறுப்பாகப் பயின்று வருமென்று கூறுவர் புலவர் எ - 
அவ்வாறு 

வருமெனவே இத்துணை ஏனையொன்றும் 
பயிலாது வருமென்பதாம் . 

செய்யுளிடையே நிற்றலானும் , தாழம்பட்டவோசையன்றியும் வரு 
வனவுங் கோடற்குத் தாழிசையென்னாது பொதுவாக இடைநிலை 
யென்றார் . அவைதாமே பாட்டாயும் வருதலும் , அங்ஙனம் வருங்கா 
லொன்றும் பலவுமாயும் வருதலுங்கோடற்குப் பாட்டென் றார் . 

இதனைத் தரவிற்கு முற்கூறினார் ஒத்தாழிசைக்கலியென இதனாற் 
பெயர்பெறுதலின் . இவ்வேறுபட்ட உதாரணங்கள் மேற்காட்டுதும் . 

முகத்துத் தரப்படுதலின் தரவு ; உடம்புந் தலையும் வேறுபாடாக 
வழங்கும் வகையான் உடம்பிற்குக் கழுத்துப்போல் இது முன்னிற்றலின் 
எருத்தென்று பெயர் கூறுப . 

போக்கிற்கிலக்கணம் மேற் கூறுதும் . 

முன்னும் பின்னும் பிறவுறுப்புக்களை யடையநிற்றலின் அடைநிலை . 
அது தனி நின்றுஞ் சீராகலின் தனிச்சொல் எனவும்படும் . 

எனவே தரவு , தாழிசை, தனிச்சொல் , சுரிதகம் என்னும் முறையே 
வருதல் மரபாம் . சிறுபான்மை தனிச்சொல்லின்றியும் வருதலிற் தனிச் 
சொல்லை யீற்றிற் கூறினார் . 

( கஙஉ ) 


கங . 


தரவிற்குரிய அடியளவு 
தரவே தானும் நாலடி யிழிபாய் 

ஆறி ரண்டுயர் பேறவும் பெறுமே . 
இது தரவிற்கு அளவு கூறுகின்றது . 

பாட்டொடு எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 
+ நடைநவின் றொழுகும் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் 
பேராசிரியரும் . 
பூரணர் . ஆறிரண் யெர்பென்று அறையவும் பெறுமே எனப் பாடம் 
காள்வர் பேராசிரியர் . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கருள 


( இ - ள் . ) முற்கூறிய தரவிற்கு அளவுதான் நான்கடிமுத 
லாகப் பன்னிரண்டடிகாறும் வரப்பெறும் எ - று . 

எனவே ஒன்பது நிலம் பெற்றதாம் . உம்மையாற் சிறுபான்மை 
பன்னிரண்டடியி னுயரவும் பெறும் . அது , 

நீரார் செறுவி னெய்தலொடு நீடிய 
நேரித மாம்ப னிரையிதழ் * கொய்ம்மார் 
சீரார் சேயிழை யொலிப்ப வோடு 
மோரை மகளி ரோதை வெரீஇ 
யார லார்கை யஞ்சிறைத் தொழுதி 
யுயர்ந்த பொங்க ருயர்மர மேறி 
யமர்க்கண் மகளி ரலப்பிய விந்நோய் 
தமர்க்குரைப் பனபோற் பல்குரல் பயிற்று 
முயர்ந்த போர்வி னொலிநல் - லூரன் 
புதுவோர்ப் புணர்தல் வெய்ய னாயின் 
வதுவை நாளால் வைகலு மஃதியா 
னோவேன் றோழி நோவாய் நீயென 

வெற்பார்த்துறுவோய் கேளினித் தெற்றென . " ( கலி . எரு ) 
இது பதின்மூன் றடியான் வந்தது . 

( ஙங ) 


தாழிசைக்குரிய அடியளவு 
கஙச . இடை நிலைப் பாட்டே 

தரவகப் பட்ட மரபின தென்ப . 
இதுவுமது . 

இ ள் . ) தாழிசையாவது தரவிற்சுருங்கின முறைமையினை 
யுடையது எ - 

அகப்படுதலென்பது அகம் , புறமென் றிருகூறு செய்தவழி முற்கூற்றி 
னுடம்படுதல் . முன் காலமுன்னாம் , எனவே ஆறடி முதல் இரண்டடி 
காறும் வரப்பெறு மென்று கொள்க . 

மரபின் என்றதனான் நான் கடித்தரவிற்கு நான்கடித் தாழிசை 
வருதலுங் கொள்க . இவற்றிற்குதாரணம் மேற்காட்டுதும் . இதனானே 
பன்னீரடியிகந்த , 
" நீரார் செறுவின் 

( கலி . எரு ) 
என்ற தரவிற்கும் , 

* கொண்மார் என்பதும் பாடம் . 

+ பேராசிரியர் பாடமும் இதுவே . மாபின என்ப எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


" எல்லி வருதி யெவன் குறித் தனையெனச் 
சொல்லா திருப்பேனாயி னெல்லென 
விரியுளைக் கலிமான் றேரொடு வந்த 

விருந்தெதிர் கோடலின் மறைப்ப லென்றும் ” ( கலி . எரு ) 
எனத் தரவகப்பட்ட தாழிசை வருதல் கொள்க . 

( கஙச ) 


தனிச் சொற்குரிய இடம் 
கரு அடைநிலைக் கிளவி தாழிசைப் பின்னர் 

நடைநவின் றொழுகு * மாங்கென் கிளவி . 
இது தனிச்சொற்கு இடங்கூறுகின்றது . 
( இ - ள் . ) ஆங்கென்னும் அசைச்சொல்லாய் 

அடைநிலை 
யாகிய சொல் தாழிசையின் பின்னே பயின்று வரும் எ - று , 

ஆங்கென் னுமசைச்சொல் பயிலுமெனவே அல்லாதன பொருள் பெற 
வருதல் பெற்றாம் . ஆங்கென ஏழனுரு பாய் இடப் பொருளுணர்த்திற்றேல் 
யாண்டும் பொருளுணர்த்தல் வேண்டும் . அங்ஙனம் நில்லாமையின் 
அசைநிலையாயிற்று . 
உதாரணம் மேற்காட்டுதும் . 

(காடு ) 


கங்கா . 


! 


சுரிதகத்தின் இலக்கணம் 
போக்கியல் வகையே வைப்பெனப் படுமே .. 
இஃது ஒழிந்த சுரிதகம் உணர்த்திற்று . 

( இ - ள் . ) போக்கினதிலக்கணப் பகுதியை வைப்பென்று 
கூறப்படும் எ - று . 

என்றது போக்குதலும் வைத்தலுமென்னும் இரண்டி.லக்கண 
முடைத்து எ - று . 

செய்யுள் பிறிதொன்றினை அவாவாமல் . கடைபோகச் செய்தலிற் 
போக்கெனவும் , முற்கூறிய தரவு தாழிசைகளிற் பொருள்களைக்கொண்டு 
தொகுத்து வைத்தலின் வைப்பெனவும் படும் என்றவாறு . இதனை அடக் 
கியலென்றும் , வாரமென்றும் மேற்கூறுவார் ; ஆண்டு அப் பொருள்களு 
முணர்க் . 

( கசு ) 
* பேராசிரியர் பாடமும் இதுவே . ஆங்கென மொழிப் எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 

ப இந்நூற்பாவோடு அடுத்த நூற்பாவையும் இணைத்து ஒரே நூற்பா 
வாகக் கொள்வர் இளம்பூரணர் .. 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கருகூ 


தரவின் 


சுரிதகத்திற்குரிய அடியளவும் , அதன் பொருள் வைப்பும் 
கங எ . தரவிய லொத்தும் அதனகப் படுமே 

புரை தீர் இறுதி நிலையுரைத் தன்றே . 
இதுவுஞ் சுரிதகத்து எல்லை கூறுகின்றது 

( இ - ள் . ) சிறுபான்மை . தரவுகளோடொத்தும் , உம்மை 
யான் ஏறியும் வருமாயினும் பெரும்பான்மை 

பெரும்பான்மை தரவின்பாகம் 
பெறு தலை யிலக்கணமாக வுடைத்தாய்வரும் . அங்ஙனம் வரு 
மிடத்துப் பெரும்பான்மையும் இடைநிலைப்பாட்டின் பொருளை முடிவு 
காட்டியே நிற்கும் எ - று . 

இயவென்றதனால் தரவின் பொருள் கொண்டு முடியவும் பெறு 
மென்று கொள்க . சிறுமைக் கெல்லை கூருமையின் ஆசிரியத்திற் கூறிய 
மூன்றடியே சிறுமையாம் . அகப்படுமெனவே 

பாகமாகிய 
ஆறடியே உயர் விற்கெல்லையென்பது உம் , இழிவிற் கெல்லை கூறாமையிற் 
பன்னீரடித்தரவிற்காயினும் மூன்றடியான் வருமென்பதூஉம் , அடிவரை 
யிறந்த தரவிற்கும் இவ்வாறே வருமென்பதூ உங் கொள்க . வெள்ளைச் 
சுரிதகத்திற்கும் இஃதொக்கும் . 

ஒத்தும் என்றலின் ஆசிரியம் மண்டிலமாய் வருதலுங் கொள்க . 
இறுதி யென்றது இடைநிலைப்பாட்டை 
( எ - டு . ) தரவு மிகத்துள்ளாமற் 

றாழிசை 

தாழம்பட்டுவந்த 
கட்டளைக்கலி வந்துழிக் காண்க . 

" வலிமுன் பின் வல்லென்ற யாக்கைப் புலிநோக்கிற் 
சுற்றமை வில்லர் சுரிவளர் பித்தைய 
சுற்றம் பார்த்தல்குங் கடுங்கண் மறவர் தாங் 
காள்ளும் பொருளில் ராயினும் வம்பலர் 
துள்ளுநர்க் காண்மார் தொடர்ந்துயிர் வௌவலிற் 
புள்ளும் வழங்காப் புலம்பு கொ ளாரிடை 
வெள்வேல் வலத்திற் பொருடால் வேட்கையி 
னுள்ளினி ரென்ப தறிந்தன ளென் தோழி 
காழ்விரி கவையார மீவரு மிளமுலை 
போழ்திடைப் படாஅமை முயங்கியு மமையாரென் 
வாழ்கதுப் பணிகுவர் காதலர் மற்றவர் 
சூழ்வகை யெவன்கொ லறியே னென்னும் ; 
முள்ளுறழ் முளையெயிற் றமிழ்தூ றுந் தீநீரைக் 
கள்ளினு மகிழ்செயு மென வரைத்து மமையாரென் 


ககம் 


( செய்யு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


னொள்ளிழை திருத்துவர் காதலர் மற்றவ 
ருள்ளுவ தெவன்கொ ல நியே னென்னும் ; 
நுண்ணெழின் மாமைச் சுணங்கணி யாகந்தங் 
கண்ணொடு தொடுத்தென நோக்கியு மமையாரென் 
னொண்ணுதல் நீவுவர் காதலர் மற்றவ 
ரெண்ணுவ லெவன்கொ லறியே னென்னும் 

என வாங்கு , 
கழிபெரு நல்கலொன் றுடைத்தென வென்றோழி 
யழிவொடு கலங்கிய வெவ்வத்த ளொருநாணீர் 
பொழுதிடைப் பட நீப்பின் வாழ்வாளோ 

வொழிகினிப் பெருமரின் பொருட்பிணிச் செலவே ( கலி - ச ) 
இது மிகவுந் துள்ளிவந்த எட்டடித் தரவுந் தாழம்பட்ட வோசை 
பெற்றுத் தரவகப்பட்ட மரபின தாகிய நான் கடித்தாழிசை மூன்றும் 
ஆங்கென்னு மசைநிலைத் தனிச்சொல்லுந் தரவின் பாகம்பெற்று நான் 
கடியா யிறு திநிலையுரைத்த சுரிதகமும் பெற்றுத் தரவினுந் தாழிசையினு 
நேரீற்றியற்சீரும் பெற்றுவந்த ஒத்தாழிசைக்கலி . 
நோற்றியற்சீர் கட்டளைக்கு வாராமை யுணர்க . 

ஞாலமூன் றடித்தாய முதல்வற்கு முதுமறைப் 
பாலன்ன மேனியா னணிபெறத் தை இய 
நீலநீ ருடைபோலத் தகைபெற்ற வெண்டிரை 
வாலெக்கர் வாய்சூழும் வயங்குநீர்த் தண்சேர்ப்ப ; 
ஊரல ரெடுத்தரற்ற வுள்ளாய் நீ துறத்தலிற் 
கூருந்தன் னெவ்வநோ யென்னையு மறைத்தாள்மன் 
காரிகை பெற்றதன் கவின் வாடக் கலுழ்பாங்கே 
பீரல ரணிகொண்ட பிறை நுத லல்லாக்கால் ; 
இணைபிவ்வூரலர் தூற்ற லெய்யாய் நீ துறத்தலிற் 
புணையில்லா வெவ்வநோ யென்னையு மறைத்தாள் மன் 
துணையாருட்டகைபெற்ற தொன்னல மிழந்து நீ 
யணி வனப் பிழந்ததன் அணைமென்றோ ளல்லாக்கால் ; 
இன்றிவ்வூ ரலர் தூற்ற வெய்யாய் நீ துறத்தலி 
னின்ற தன் னெவ்வநோ யென்னையு மறைத்தாள் மன் 
வென்ற வே னு தியேய்க்கும் விறனல னிழந்து நீ 
நின்றநீ ருகக்கலுழு நெடும்பெருங்க ணல்லாக்கால் , 
அதனால் , 
பிரிவில்லாய் போல நீ தெய்வத்திற் றெளித்தசொல் 
லரிதென்னா டுணிந்தவளாய் நலம் பெயர்தரப் 
புரியுளை நெடுமான்றேர் கடவுபு 
விரிதண்டார் வியன்மார்ப விரைகநின் செலவே. " ( கலி - கஉச ) 


கசுக 


தூற்தர் பட்ட வாறுமயங் கருஞ்சுர 
ளியல் ] 

நச்சினார்க்கினியம் 
இது நாலடி யிழிபாகிய நான் கடித்தரவிற்கு மரபென்ற இலேசாற் 
கொண்ட நான்கடித்தாழிசை தம்முள் அளவொத்து வந்து , நடை 
நவிலாது பொருள் பெற்ற தனிச்சொல்லும் பெற்றுத் தரவிய லொத்து 
இறுதிநிலை யுரைத்த சுரிதகமும் பெற்ற வொத்தாழிசைக் கலிப்பா . 

பாஅ லஞ்செவிப் பணைத்தாண் மாநிரை 
மா அல் யானையொடு மறவர் மயங்கித் 


மிறந்து நீர் செய்யும் பொருளினும் யாமுமக்குச் 
சிறந்தன மாதல் அறிந்தனி ராயின் 
நீளிரு முந்நீர் வளிகலன் வௌவலி 
னாள் வினைக் கழிந்தோர் போற லல்லதைக் 
கேள் பெருந் தகையோ டெவன் பல மொழிகுவ 
னாளுங் கோண் மீன் றகைத்தருந் தகைமே ; 
கல்லெனக் கவின் பெற்ற விழவாற்றுப் படுத்தபின் 
புல்லென்ற களம்போலப் புலம்பு கொண் டமைவாளோ 
ஆள்பவர் கலக்குற வலைபெற்ற நாடுபோற் 
பாழ்பட்ட முகத்தோடு பைதல் கொண் டமைவாளோ ; 
ஓரிரா வைகலுள் தாமரைப் பொய்கையுள் 
நீர்நீத்த மலர்போல நீநீப்பின் வாழ்வாளோ ; 
எனவாங்கு , 
பொய்ந்நல்கல் புரிந்தனை புறந்தரல் கைவிட் 
டெந்நாளோ நெடுந்தகாய் நீ செல்வ 

தந்நாள் கொண் டிறக்குமிவ ளரும்பெற லுயிரே . " ( கலி - டு ) 
இது சிறுமைக்கெல்லை கூறிய ஈரடித்தாழிசையும் , ஆசிரியத்திற்குக் 
கூறிய சிறுமையான் வந்த மூன் றடிச் சுரிதகமும் பெற்றது . 

இமயவில் வாங்கிய வீர்ஞ்சடை யந்தண 
னுமையமர்ந் துயர்மலை யிருந்தன னாக 
வையிரு தலையி னரக்கர் கோமான் 
றொடி பொலி தடக்கையிற் கீழ்புகுத் தம்மலை 
யெடுக்கல் செல்லா துழப்பவன் போல 
வுறுபுலி யுருவேய்ப்பப் பூத்த வேங்கையைக் 
கறுவு கொண் டதன் முதற் குத்திய மதயானை 
நீடிரு விடரகஞ் சிலம்பக் கூஉய்த்தன் 
கோடுபுய்க் கல்லா துழக்கு நாடகேள் 13 

( கலி - ஙஅ ) 
என்ற இதன் உள்ளுறையுவமத்தால் தலைவி விழுமங் கூறியதனையு 
முடன் கொண்டு சுரிதகத்து , 

" நின்னுறு விமுமங் கூறக் கேட்டு 

வருமே தோழி நன்மலை நாடன் 
தொ -11 


கசு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


1 . 


வேங்கை விரிவிட நோக்கி 
வீங்கிறைப் பணைத்தோள் வரைந்தனன் கொளற்கே 

( கலி - + அ ) 
எனக் கூறுதலின் இயலென்ற இலேசாற் றரவின் பொருள் கொண்டிற்ற 
சுரிதகம் வந்தது . 

பாடின்றிப் பசந்தகண் பைதல் பனிமல்க 
வாடுபு வனப்போடி வணங்கிறை வளை 
வாடெழி லழிவஞ்சா தகன்றவர் திறத்தினி 
நாடுங்கா னினைப்பதொன் றுடையேன்மன் னதுவுந்தான் ” 

( கலி - கசு ) 
என்னு நான் கடித்தரவிற்குச் 
செய்பொருட் சிறப்பெண்ணிச் செல்வார்மாட் டினையன 
தெய்வத்துத் திறனோக்கித் தெருமரல் தேமொழி 
வறனோடின் வையத்து வான் றருங் கற்பினா 
ணிறனோடிப் பசப்பூர்த லுண்டென 

வறனோடி விலங்கின் றவ ராள் வினைத் திறத்தே ( கலி - கசு ) 
எனச் சுரிதகம் ஐந்தடி யான் மிக்கு வந்தது . இஃது ஒத்தும் என்ற 
உம்மையாற் கொண்டது . 

அரிதே தோழிநா ணிறுப்பாமென் றுணர்தல் 
பெரிதே காமமென் னுயிர் தவச் சிறிதே 
பலவே யாமம் பையுளு முடைய 
சிலவே யெம்மோ டுசாவு மன்றி 
யழலவிர் வயங்கிழை யொலிப்ப வுலமந் 
தெழிலெஞ்சு மயிலி னடுங்கிச் சேக்கையு 
ள ழலா கின் றவர் நக்க தன் பயனே 
மெல்லிய நெஞ்சு பையுள்கூ றத்தஞ் 
சொல்லினா னெய்தமை யல்ல தவர் நம்மை 
வல்லவன் றைஇய வாக்கமை கடுவிசை 
வில்லினா னெய்தலோ விலர்ம னாயிழை 
வில்லினுங் கடிதவர் சொல்லினுட் பிறந்தநோய் ; 
நகைமுத லாக நட்பினு ளெழுந்த 
தகைமையி னலித லல்ல தவர் நம்மை 
வகைமையி னெ முந்த தொன்முரண் முதலாம் 
பகைமையி னலிதலோ விலர்மன் ஆயிழை 
பகைமையிற் கடிதவர் தகைமையி னலியுநோய் ; 
நீயல னென்றென்னை யன்பினிற் பிணித்ததஞ் 
சாயலிற் சுடுத லல்ல தவர் நம்மைப் 
பாயிரு ணீக்கு நோய்தபு நெடுஞ்சுடர் 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


. 


தீயினாற் சுடுவதோ விலர்மனாயிழை 
தீயினுங் கடிதவர் சாயலிற் கன லுகோய் 
ஆங்க , 
அன்னர் காதல ராக வவர் நமக் 
கின்னுயிர் போத்தரு மருத்துவ ராயின் 
யாங்கா வதுகொல் தோழி யெனைய தூஉந் 
தாங்குதல் வலித்தன் சாயி 

னீங்கரி துற்றன் றவருறீஇய நோயே " ( கலி - கூ எ ) 
இது இடைவிலைப்பாட்டென் றதனால் தாழம்பட்டவோசையின்றி 
வந்த இடைநிலைப்பாட்டு ஐந்தடியான் வந்தது . ஆறடியான் வருவன 
வந்தவழிக் காண்க . 

இன்னரிச் சிலம்பிற் சின்மொழி யைம்பாற் 
பின்னொடு கெழீஇய தடவர லல்குல் 
நுண்வரி வாட வாராது விடுவாய் 
தண்ணந் துறைவ தகா அய் காணீ 

( கலி - கட்டு ) 
இதுவுந் தாழிசையல்லா இடைநிலைப்பாட்டு . 

" காணாமை யிருள்பரப்பிக் கையற்ற கங்குலான் 
மாணாநோய் செய்தான் கட் சென்றாய்மற் றவனை நீ 

காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே ” ( கலி - கட்க ) 
இது தாழிசையெனவும் , இடைநிலைப்பாட்டெனவும்படும் . இடை 
விலைப்பாட்டாய்த் தனியே வருவன கொச்சகமென் றுணர்க . வெள்ளைச் 
சுரிதகத்தான் முடிவனவும் வந்துழிக் காண்க . 

புரைதீரென்றதனால் தாழிசைப் பொருளேயன்றி அவற்றோடு 
போக்கியற் பொருளுங்கொண்டு * புடைபடாது வருவனவுங் கொள்க . 


: 


( கலி அ ) 


அரசினு நிலையில்லாப் பொருளையு நச்சுபவோ 
என முடித்தலின் . 


" நச்சல் கூடாது பெரும் விச்செல் 

வொழிதல் வேண்டுவல் சூழிற் பழியின்று " ( கலி - அ ) 
எனத் தாழிசைப் பொருளைக்கொண்டு பின்பு , 

<< மன்னவன் புறந்தர வருவிருந் தோம்பி 
நன்னகர் விழையக் கூடி 

னின்னுறல் வியன்மார்பவதுமனும் பொருளே " ( கலி - அ ) 
எனப் போக்கியற் பொருளையும் கொண்டிற்றது . பிறவுமன்ன . ( ககூ எ ) 

புரைபடாது என்பதும் பாடம் 


* 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


ஏனைய ஒத்தாழிசைக் கலியும் அதற்குரிய பொருண்மையும் 
கஙஅ . 

ஏனை யொன்றே 
தேவர்ப் பரா அய முன்னிலைக் கண்ணே . 


இஃது ஒழிந்த ஒத்தாழிசை கூறுகின்றது . 
( இ - ள் .) ஒழிந்த 

வொத்தாழிசை முன்னிலை யிடமாகத் 
தேவரைப் பராவும் பொருண்மைத்து எ 

எனவே இது அகநிலைச்செய்யுளாகாதென்பதூஉம் , முன்னையது . 
அகநிலைச் செய்யுளாமென்பதூ உம் பெறுதும் . முன்னிலைக்கண் 

வரு . 
மெனவே முன் நாற்பாவிற்கு முரித்தென்ற வாழ்த்தியல் நான்கு கலிக்கு , 
மெய்திற்றேனும் அவை தேவபாணி யாகாவாயிற்று . அங்ஙனம் பரா 
வினும் படர்க்கையாயவழிப் புற நிலை வாழ்த்தேயாம் . பாட்டுடைத் 
தலைவனைக் கூட்டிக்கூறினு மென்பது பெறுதும் . எனவே , பாட்டுடைத் 
லைவனைக் கூட்டினுங் கூட்டாவிடினுந் தேவர்ப் பராயிற்றேயாம் ; : 
முன்னிலையென்பது பெற்றாம் . கலிப்பாப் புலனெறி வழக்கேயன்றிச் 
சிறுபான்மை கடவுட்பராஅய பொருளானும் வருமென் றற் கிதனைப் பிற் 
கூறினார் . தெய்வந் தானே நின்னை யான் காப்பேனெனக் கூறும் உலக 
வழக்கமாகாதென் றுணர்க . 

( கஙஅ) 


, 


மேற்கூறிய கலியும் இருவகைப்படும் எனல் 
கஙக . அதுவே , 

வண்ணக மொருபோ கெனவிரு வகைத்தே . 
( இ - ள் . ) இஃது ஏனையொன்று என்ற பெயர்த்தாழிசை, 
வண்ணகவொத்தாழிசை யெனவும் , ஒருபோகெனவு மிரண்டாம் 


எ 


று . 


இதன் பயன் இவற்றுள் ஒருபோகு ஒத்தாழிசையெனப் பெயர் 
கூறப்பெறாதென்பதாம் . அது அகநிலையொத்தாழிசையை முற்கூறிப் 
பின் சிறுபான்மை தோன்ற ஏனையொன்றென வுங் கூறிப் பின்னரு முற் 
கூறிய வொத்தாழிசையைச் சேர வண்ணகத்தை வைத்துப் பின் ஒரு .. 
போகென வேறுபட வைத்ததனானும் , அதனிலக்கணங் கூறுகின்ற 
“ எருத்தே கொச்சகம் " ( செய் . கருகூ ) என்னுஞ் சூத்திரத்துத் தாழிசை 
யுறுப்புப் பெறுமெனக் கூறாமையானு முணர்க . 

இக்காலத்தார் ஒருபோகினையும் ஒத்தாழிசையென்னுந் தாழிசை 
பெய்து காட்டுவர் ; அது தொல்காப்பியனார் கருத்தன்மையுணர்க . ( கஙக) 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


வண்ணக ஒத்தாழிசைக் கலியின் உறுப்புக்கள், 
கசா 0 . வண்ணகந் தானே 

தரவே தாழிசை யெண்ணே வாரமென் ( று ) 

அந்நால் வகையில் தோன்று மென்ப . 
இது முறையானே வண்ணகங் கூறுகின்றது . 

இ - ள் .) வண்ணகவொத்தாழிசை தான் தரவுந் தாழிசை 
யும் எண்ணுறுப்புஞ் சுரிதகமுமென் றெண்ணிய நான்கு முறைமை 
யாற் றோன்றும் எ - று . 

தனிச்சொல்லையும் அதிகாரத்தாற்கொள்க . தரவினால் தெய்வத்தை 
முன்னிலையாக நிறுத்தித் தாழிசையால் தெய்வத்தை வண்ணித்துப் புகழ் 
தலின் வண்ணகமாயிற்று . ஒழிந்த வுறுப்பான் வண்ணிப்பினும் அதற்குச் 
சிறந்தவுறுப் பிதுவேயாம் ; எனவே அகநிலைச்செய்யுளுள் தாழிசை 
வண்ணித்து வாராவாயிற்று . எண்ணுறுப்பு மேற்கூறுப . 

உதாரணமும் மேற்காட்டுதும் . 

அவ்வுறுப்பு நீர்த்திரைபோல் முறையே சுருங்கிவருதலினதனை 
யம்போதரங்கவொத்தாழிசை யென்றும் , வண்ணக மென்றதனை அராக 
வுறுப்பாக்கி அவ்வுறுப்புடையது வண்ணகவொத்தாழிசை யென்றுங் 
கூறுவாருமுளர் . இது பின்னுள்ளோர் கூறிய நூற்கெல்லா முதனூலா 
தலின் , தொல்காப்பியனாரை மாறுபடுதல் மரபன்றென்க. ( கச ) 


வண்ணக ஒத்தாழிசைத் தரவிற்குரிய அடியளவு கூறல் 
கசக . தரவே தானும் , 

நான்கும் ஆறும் எட்டும் என்ற 

நேரடி பற்றிய நிலைமைத் தாகும் . 
இஃது ஏனையொன்றற்குத் தரவிலக்கணங் கூறுகின்றது . 

( இ ள் . ) தரவுதானும் நான்கு முதற் பன்னிரண்ட்டியிறுதி 
யாக வாராது , தேவபாணிக்காயின் எட்டும் ஆறும் நான்குமென்ற 
சமநிலையைப் பற்றிய நிலைமைத்தாய் வரும் எ 

இதனால் தலையளவு , இடையளவு , கடையளவுகளாம் . ஒழிந்த வுறுப் 
பிற்கும் இவை கொள்க . 

நேரடி பற்றியவென் றதற்கு அளவடியென்பது ஈண்டுக் கூறவேண் 
டாமையிற் சமநிலையானன்றி வியநிலையான் வாராவென்பதே பொருளா 

( கசக ) 


. 


சுகன் 


வண் 

எனல் 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்பு 
கசஉ . ஒத்துமூன் றாகும் ஒத்தா ழிசையே . * 

இது தாழிசை கூறுகின்றது . 

( இ - ள் . ) பொருளும் அளவுந் தம்முளொத்து மூன்றாய் 
வருந் தேவபாணிக்கண் வருந் தாழிசை எ - று . 

இவை பொருளொக்குமெனவே அகநிலையொத்தாழிசைக்கண் வருங் . 
தாழிசை சிறுபான்டிை பொருளொவ்வாது வருதல் பெற்றாம் . 
( எ - டு . ) " கல்லெனக் கவின் பெற்ற " 

( கலி - 3 ) 
என்னுந் தாழிசையை இடப்பொருளோடு உவமைகூறி 

“ ஓரிரா 
வைகலுள் ( கலி- ரு ) என்னுந் தாழிசையை இடத்தியல் பொருளோடு 
வமை கூறியவாறுணர்க . 

( கசஉ ) 
மேலதற்கு அடியளவு கூறல் 
கசக . தரவிற் சுருங்கித் தோன்றும் என்ப . 

இது முன்னர்வந்த வொத்தாழிசைபோல் தாழிசை தரவோடொத்து 
வாராவென ஐயமகற்றியது . 

( இ - ள் . ) எட்டும் ஆறும் நான்குமென்ற வண்ணத்தின் 
றாழிசையுஞ் சமநிலைத் தரவிற் சுருங்கித் தோன்றும் எ 

வாளாதே ‘ சுருங்கு மென்றாரேனும் , தோன்று மென் றதனால் தரவின் 
பாதியாகிய 

* நான்கடியு மூன்றடியுமே தனக்குப் பெருமைக்குஞ். 
சிறுமைக்குமெல்லை யென்று கொள்க . ஈரடியிரண்டும் வந்து தொடர் தலின் 
நான்கடித்தரவின் பாகமாகிய ஈரடித் தாழிசையாகாதாயிற்று . இங்ஙனங் 
கூறாக்கால் ஏழடிப் பெருமையாகத் தாழிசை கோடல் வேண்டும் . 

இதனாற் , கூறிய நான்கடியானு மூன்றடியானுமன்றி ஐந்தடியானு 
மிரண்டடியானும் வாராதென்பதாயிற்று . 

( கசங ) 
கசசு . அடக்கியல் வாரந் தரவோ டொக்கும் . 
இது சுரிதகத்தெல்க் கூறுகின்றது . 
இள்.) அடக்கியல்பிற்றாகிய சுரிதகந் தரவேர்டொக்கும் 
று 


இந்நூற்பாவோடு அடுத்த நூற்பாவையும் இணைத்து ஒரே நூற்பா 
க் கொள்வர் இளம்பூரணர் 


ளியில்) 


நச்சினார்க்கினியம் , 


முன்னர்ப் பல்வகையாற் புகழ்ந்த தெய்வத்தினை ஒரு பெயர் 
கொடுத்து அடக்கி நிற்றலின் அடக்கியலாயிற்று . தெய்வத்தையன்றி 
மக்களைப் புகழ்ந்த அடியும் வருதலின் வாரமாயிற்று , 

நிறுத்தமுறையானே எண்ணுறுப்புணர்த்தாது மயங்கக்கூறியவத 
னானே தனிச்சொல் வருங்கால் எண்ணீற்றுப் பின்னுஞ் சுரிதகத்தின் 
முன்னும் புணர்க்க . 

( கசச ) 


அம்போதரங்கத்தின் அளவு 
கச ரு . முதற்றொடை பெருகிச் சுருங்குமன் எண்ணே .. 
இஃது எண்ணுறுப்பாமா றுணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) எண்ணாவது முற்படப் பெருகிய வழிமுறையாற் 
சுருங்கிவரப் பெறும் எ - று . 

தொடை யென்றதனான் ஒழிந்த எண்களுந் தொடை பெறுதலும் 
நோக்காராயிற்று . 

முற்படவெனவே பிற்படச் சில வருமென்பது பெற்றாம் . 

பெருகி யென்றதனான் ஈரடியா னிரண்டை நாட்டி வழிமுறை சுருங்கி 
வருமெனவே ஈரடியிற் சுருங்கி யோரடியாயும் , ஓரடியிற் சுருங்கி யிரு 
சீராயும் , இருசீரிற் சுருங்கி யொருசீராயும் ஒன்றற்கொன்று பாகமே 
சுருங்குதல் கொள்க. நாற்சீ ரடி கொண்ட தடியெனப்படும் ( செய்-2 ) 
என் றலின் அளவடியே கொள்க . இருசீரான் வருவன இரண்டிணைந்து 
அளவடியாதற்கேற்பத் தொடை கொண்டு சுவடுபட நிற்றலானும் , ஒரு 
சீரான் வருவனவும் நான்கிணைந்து அளவடியாதற்கேற்பத் தொடை 
கொண்டு சுவடுபட நிற்றலானும் அவையும், அளவடிக்கண் அடங்கிற்று . 

மன் ஆக்கமாதலிற் சுருங்கியும் பலவாதல் கொள்க . ஈரடியும் 
ஓரடியும் இருசீரும் ஒருசீருமாய்ச் சுருங்கி வாராநிற்கவும் இரண்டிற்கு 
நான்கும் , நான்கிற்கு எட்டும் , எட்டிற்குப் பதினாறுமாய் ஒன்றற்கொன்று 
உறுப்பு வகையான் இரட்டிக்குமெனக் கொள்க . இருசீர் வருவன 
குறளடி யெனப்படுதலின் மேற் சின்னமென்பன அடியினடங்காவொரு 
சிரேயாயிற்று . 

ஆகவே இதனை யொழிந்த எண் மூன்றும் நான்குமாய்த் தலையெண் , 
இடையெண் கடையெண் எனவும் படுதல் நோக்கி மேல் " எண்ணுஞ் 
சின்னமும் " எனப் பிரித்தோதும் . 

இனி அளவடியிற் சுருங்குமென் றலின். இவ் வளவடியிற் சுருங்கிய 
ருசீரையும் ஒருவழிச்சின்னமெனவும் படும் . இனி ஈரடி யிரண்டினைப் 
பேரெண்ணெனவும் , ஓரடி யதனிற்குறைதலிற் சிற்றெண்ணெனவும் , 


+le 


ககா அ 


நீயென்னிற் பிறவுருவு 

யருளாது - 
பல்லுயிரும் படைப்பது மின் பண்பென்றே பகலினால் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
இவற்றிற்கும் , பின்வருஞ் சின்னத்திற்கும் இடையே நிற்றலின் இருசீரை 
இரண்டிடையெண்ணென வும் , முடிவிற்கு அளவாய் நிற்குஞ் சின்னத் 
தினை அளவெண்ணெனவும் பெயர் கூறினு மமையும் . இருசீரினை முச்சீ 
ராக்கியும் ஒருசீரினை யிருசீராக்கியும் அலகு வைப்பின் அதற்கசையுஞ் 
சீரும் இசையொடு சேராமை யுணர்க . 

( கசரு ) 
மேலதற்கோர் புறனடை 
கசசு . 

எண்ணிடை யொழித லேதம் இன்றே 

சின்ன மல்லாக் காலை யான . 
து மேலதற்கோர் புறனடை 

( இ - ள் .) முற்கூறிய எண்களின்றி வருதல் செய்யுட்கு ஏத 
மின்று , சின்ன வெண்ணொன்று நில்லாதவிடத்து எ - று . 

எனவே சின்ன வெண்ணொழியாது மூவகையெண் ணும் ஒழிதலும் , 
சின்னவெண்ணொழியுமிடத்து மூவகையெண்ணும் ஒழியாது வருதலுஞ் 
சுவையுடைத்தாயிற்று . 

இடையென்றதனாற் றலையெண்ணு மிடையெண்ணுமல்லன எட்டு 
நான்காகியும் , பதினாறு எட்டாகியுங் குறைந்து வருதலுங் கொள்க . 
மூவகையெண்ணுஞ் சின்னமும் பெற்றுவருதல் சிறப்புடைமை ஏதமின் 
றென்பதனாற் பெறுதும் . 
( எ - டு . ) மணிவிளங்கு திருமார்பின் மாமலராள் வீற்றிருப்பப் 

பணி தயங்கு நேமியும் பானிறத்த சுரிசங்கு 
மிருசுடர்போ லிருகரத்தி லேந்தியமர் மாயோனும் 
பங்கயத்தி லுறைவோனும் பாகத்தோர் பசுங்கொடிசேர் 
செந்தழற்கண் ணுதலோனுந் தேருங்கா னீயென்பார்க் 
கவரவர்த முள்ளத்து ளவ்வுருவா யல்லாத 
யளப்பரிய நான் மறையா னுணர்த்துதற் கரியோனே 
எவ்வுயிர்க்கு முயிரேயா யியங்கு தனின் றொழிலாகி 
வெவ்வினை செய் தவையுழந்து வெம்பிறவிக் கடலழுந்த 
வவ் வினை யை யகற்றாம னிற்பதுநின் னருளன்றே ; 
வல்வினையின் வலைப்பட்டு வருத்தங்கூ ருயிர் தம்மை 
நல்வினையே பயில்வித்து நடுக்கஞ்செய் பகை நீக்கி 
* யல்லல்வா யழுந்தாம லகற்றுவது மருளன்றே ; 
அழிப்பதுநின் றொழிலென்றே யறைந்தாலு முயிரெல்லா 
மொழித்தவற்று ளுணர்வுகளை யொருவாம லுடனிறுத்திப் 


. 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கசுசு 


பழிப்பின்றிப் பல்காலு மிப்பரிசே பயிற்றுதலி 
னழிப்பதுவு மில்லையா லாங்கதுவு மருளன்றே ; 
வேள்வி யாற்றி விதிவழி யொழுகிய 
தாழ்வி லந்தணர் தம்வினை யாயினை ; 
வினையி னீங்கி விழுத்தவஞ் செய்யு 
முனைவர் தமக்கு முத்தி யாயினை ; 
இலனென விகழ்ந்தோர்க் கிலையு மாயினை ; 
உளனென வுணர்ந்தோர்க் குளையு மாயினை ; 
அருவுரு வென் போர்க் கவையு மாயினை ; 
பொருவற விளங்கிப் போத மாயினை ; 
பானிற வண்ணனீ 
பனிமதிக் கடவுணி 
நீநிற வுருவும் 

நீ 
நிறமிகு கனலிநீ ; 
யறுமுக வொருவனீ 
யானிழற் கடவுணி 
பெறு திரு வுருவு நீ 
பெட்பன பிறவு நீ ; 
மண்ணு நீ 
விண்ணு நீ 
மலையு நீ 
கடலுந் 
எண்ணுநீ 
எழுத்து நீ 
இரவு நீ 
பகலு நீ 
பண்ணுங் 
பாவு நீ 
பாட்டு 
தொடருநீ 
அண்ணனீ 
அமலனீ 
அருளுநீ , 
பொருளுநீ ; 
ஆங்க , 
இனையை யாகிய விறைவநின் னடியிணை 
சென்னியின் வாங்கிப் பன்னாள் பரவு தும் 
மலர்தலை யுலகின் மன்னுயிர்க் கெல்லா 
நிலவிய பிறவியை நீத்தல் வேண்டி 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


[ செய்பு 





முற்றிய பற்றொடு செற்ற நீக்கி 
முனிமை யாக்கிய மூவா முத்தியை 
மயலற வளித்தநின் மலரடி 

யரிய வன்றா யுரிதினிற் பெறவே " 
இஃது எட்டடித்தரவுந் தரவின் பாகம் பற்றிய நான்கடித்தாழிசை 
மூன்றும் , ஈரடியிரண்டும் , ஓரடி நான்கும் , இருசீரெட்டும் , ஒருசீர் பதி 
னாறுமாகிய நால்வகையெண்ணுந் தனிச்சொல்லும் , எட்டடிச் சுரிதகமும் 
பெற்ற தலையளவு * வண்ணகப் பெருந்தேவபாணி . 

“ பலியுருவிற் கேலாத படைமழுவாள் வலனேந்திப் 
புலியுரிமேற் பைந்தலை தாழ் பூங்கச்சை விரித்தமைத்துக் 
கண்கவருந் திருமேனி வெண்ணூ லின் கவின் பகைப்பத் 
தண்கமழ்பூந் தாரிதழி தலைமலிந்து பிறைதயங்க 
மொழிவலத்தான் மயங்காதே முறுவலாற் றோலாதே 
விழிவலத்தா னுருவழிந்தோன் வேடங்கண் டுணர்வழியாக் 
கலிகெழு கடற்கச்சிக் கமழிளந் தேமாவி 
னொலிதளிரு முலைச்சுவடு முடன் சிறப்ப வுலவுங்கால் ; 
நீறேறுந் திருமேனி நெடும்பகலே நிலவெறிக்க 
வேறேறிக் கடைதோறு மிடுபலிக்கு வருதிரா 
லேறேறி யிடுபலிக்கு வரும்பொழுது மிடைபிரியாக் 
கூறேறும் பசும்பாகங் கொள்ளுமோ கொள்ளாதோ ; 
பல்லேற்ற பரிகலத்துப் பலியேற்றன் மேலிட்டு 
வல்லேற்ற முலைமகளிர் மனமேற்ப வருதிரால் 
வல்லேற்ற முலை மகளிர் மனமேற்ப நீர்வருங்காற் 
கொல்லேற்றுக் கறுகிடலுங் கொள்ளுமோ கொள்ளாதோ; 
நாணாக மடந்தையர்பாற் பலிக்கென்று நடந்தக்காற் 
பூணாகந் தழீ இக்கொளினும் பொங்காது போலுமாற் 
பூணாகந் தழீ இக்கொளினும் புகையுயிர்த்துப் பொங்கா , த 
கோணாகம் யாந்தருபால் குடிக்குமோ குடியாதோ ; 
எரிகல னிமைக்கு மிடவயிற் றொடிக்கைப் 
பரிகல னேந்தும் பரிசிறந்தது கொல் ; 
உமையவள் விலக்கவு மொலிகட னஞ்ச 
மிமையவர் தம்மை யிரந்துண் டது கொல் ; 
இடையேழு பொழில்கட்கு மிமைப்பளவிற் கொல்லேறே 
கடைதோறு மது நிற்பக் கற்பித்த வாறெவன்கொல் ; 
இரப்பு நீ வேட்டதுகேட் டிமையவரென் பட்டனரே 
பரப்பு நீர்க் கங்கையோ படர்சடையிற் கரந்ததே ; 
பூண்டன வென்பு 
புனைவது தும்பை 
வண்ணகப்படும் பெருந்தேவபாணி என்பதும் பாடம். 


-- 


* . 


நச்சினார்க்கினியம் 


ஆண்டன பூதம் 
அறைவன வேதம் 
இசைப்பன பல்பேய் 
எ j இயது வீணை 
அசைப்பன வேணி 
அதிர்வன பொற்கழல் ; 
என வாங்கு ; 
எல்வளை மகளி ரிடுபலி நசைஇப் 
பல்கடை திரிதருஞ் செல்வநிற் பரவுதுங் 
கொடியணி யேனம் பொடியணிந்து கிடப்ப 
வடதிசை வாகை சூடித் தென்றிசை 
வென்றி வாய்த்த * வன்றாள் வலவ 
னிமிழிசை வேங்கடம் போலத் தமிழகத்து 
நாவலொடு பெயரிய ஞாலங் 

காவல் போற்றி வாழிய நெடிதே 
இஃது ஒருசீர்ச் சின்னமொன்று மொழித்தல்லனவெல்லா முற் 
கூறிய வுதாரணம் போல வந்தது . 

ஆயிரங் கதிராழி யொருபுறந்தோன் றகலத்தான் 
மாயிருந் திசைசூழ வருகின்ற வரவுணர்த்த 
மனக்கமல மலரினையு மலர்த்துவான் றானாத 
* லினக்கமல முணர்த்துவபோன் றெவ்வாயும் வாய் திறப்பக் 
குட திசைக்கண் மறைவ தூ உ மறையென்று கொள்ளாமைக் 
கடவுளரே தம்முறங்காக் கண் மலரே கரிபோக 
ஆரிருளும் புலப்படுப்பா னவனேயென் றுலகறியப் 
பாரகலத் திருள் பருகும் பரிதியஞ் செல்வகேள் ; 
மண்டலத்தி னிடைநின்று வரங்குவார் வைப்பாராய் 
விண்டலத்திற் கடவுளரை வெவ்வேறு வழிபடுவோ 
ரோங்குலகம் முழுது பொரத் திருவுருவி னொன்றாக்கி 
யாங்கவரை வேறுவே றளித்தியென் றறியாரால் ; 
மின்னுருவத் தாரகைநீ வெளிப்பட்ட விடியல்வாய் 
நின் னுருவத் தொடுங்குதலா னெடுவிசும்பிற் காணாதா 
ரெம்மீனுங் காலைவா யீடைக்கரந்து மாலைவா 
யம்மீனை வெளிப்படுப்பாய் நீயேயென் றறியாரால் ; 
தவாமதியந் தொறுநிறைந்த தண் கலைக டலைத்தோய்ந் 
துவாமதிய நின்னொடுவங் தொன்றாகு மென்றுணர்வா 
ரம்மதியி னின்னொளிபுக் கிருளகற்றாத் தவற்றாற்கொ 
லம்மதியம் படைத்தாயு. நீயேயென் றறியாரால் ; 
நீராகி நிலம் படைத்தனை 
வன்றாள் விடலை என்றும் பாடம் . + தமிழத்து என்றும் பாடம் . 


சஎட் 


திருநிறமே கரிபோகத் திருமேகம் பயந்தோயு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
நெருப்பாகி நீர் பயந்தனை 
ஊழியிற் காற் றெழுவினை 
யொளிகாட்டி வெளி காட்டினை 
கருவாயினை 
விடராயினை 
கதியாயினை 
விதியாயினை 
உருவாயினை 
யருவாயினை 
யொன்றாயினை 
பலவாயினை ; 
எனவாங்கு , 
விரிதிரைப் பெருங்கட லமிழ்தத் தன்ன 
வொருமுதற் கடவுணிற் பரவு துந் திருவொடு 
சுற்றந் தழீஇக் குற்ற நீக்கித் 
துன்பந் தொடரா வின்ப மெய் திக் 
கூற்றுத்தலை பனிக்கு மாற்றல் சான்று 
கழிபெருஞ் சிறப்பின் வழிவழி பெருகி 
நன்றறி புலவர் நாப்பண் 

வென்றியொடும் விளங்கி மிகுகம்யா மெனவே ” 
இது குறைந்த இருவகைச் சின்னமும் பெற்று ஒழிந்த 

ஒழிந்த எண் 
-ணிடையிட் டவ்வாறே வந்தது . 

" உறைபதியி னுடனயனை யுந்தியினாற் படைத்தோயு 
மறைகடல்சூழ் நிலமுதலா வனைத்துலகும் புரப்போயுந் 


: 


மொருநிறமே நிறமாக வொள்ளொளியை யுயிர்த்தோயு 
மறுவகத்த மார்பென்ன மலர்மகளை வைத்தோயு 
நிறத்தோடு நெஞ்சொத்த நிலமடந்தை கணவனு நீ ; 
பின்னமா யொன்றாகும் பெருமாயை யியற்றுவா 
யின்னமா யந்தெளிய வெமக்கருளி யிமையவர்க்கு 
மன்ன மாய் முன்னொருகா லறம்பயந்த * வறிவனி ; 
குறியாதும் பிழையாத குலமறையை முதன்மயங்கி 
வெறியாகி மலரோற்கு வெளிப்படுத்து வேறுபடுத் 
தறியாத மறையெமக்கு மறிவித்த வறிவனி ; 
மாணாக மதிகொடுத்து வானவரை மயங்கியுங் 
கோணாக மதிவாங்கிக் கொடுத்தருளி யடியவர்க்குக் 
காணாத மதிகாட்டுங் கருணைகூர் காட்சியை நீ ; 
வானு நீ நிலனு மதியு நீ விதியுநீ 
அறனுநீ என்பதும் பாடம் , 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கஎங 


தேனு நீ யமுது நீ திருவு நீ யருவு நீ ; 
அன்புநீ யருளுநீ யா திநீ யந்த நீ 
இன்பநீ துன்பநீ யின்மைநீ யுண்மை ; 
எனவாங்கு , 
நால்வகை யுருவிற் பால்வே றாகிய 
கால முதல்வநிற்பரவுது ஞாலத்து 
நல்லவை நல்லவை யெல்லா நினா அது 
செல்வ நோக்கி னெய்திய வல்லி திற் 
துயரொடு தொல் வினை நீங்கிப் 

பெயராச் சுற்றம் பெறுகம்யா மெனவே 
இது ஆறடித்தரவும் , மூன் றடித்தாழிசை மூன்றும் , ஒருசீர்ச்சின்னம் 
பதினாறும் , தனிச்சொல்லும் , ஆறடிச்சுரிதகமும் பெற்றுவந்த இடையளவு 
வண்ணகத்தேவபாணி . 

கெடலரு மாமுனிவர் கிளர்ந்துடன் றொழுதேத்தக் 
கடல்கெழு கனை சுடரிற் கலந்தொளிரும் வாலுளை 
யழல் விழிச் சுழல் செங்கணரிமாவாய் மலைந்தானைத் 
தாரொடு முடி பிதிரத் தமனியப் பொடி பொங்க 
வார்புன லிழிகுருதி யகலிட முடனனைப்பக் 
கூருகிரான் மார்பிடந்த கொலைமலி தடக்கையோய் ; 
முரசதிர் வியன்மதுரை முழுவதூந் தலைபனிப்பப் 
புரை தொடித் திரடிண்டோட் போர்மலைந்த மறமல்ல 
ரடியொடு முடியிறுப்புண் டயர்ந்தவர் நிலஞ்சேரப் 
பொடியெழ வெங்களத்துப் புடைத்ததுநின் புகழாமோ; 
கலியொலி வியனுலகங் கலந்துட னனிநடுங்க 
வலியிய லவிராழி மாறெதிர்ந்த மருட்சோவு 
மாணாதா ருடம்போடு மறம்பிதிர வெதிர்கலங்கச் 
சேணுய ரிருவிசும்பிற் செகுத்ததுநின் சினமாமோ ; 
படுமணி யினநிரை பரந்துட னிரிந்தோடக் 
கடுமுர ணெ திர்மலைந்த காரொலி யெழிலேறு 
வெரிநொடு மருப்படர வீழ்ந்து திறம் வேறாக 
வெருமலி பெருந்தொழுவி னிறுத்ததுநின் னிகலாமோ 
இலங்கொளி மரகத மெழின் மிகு வியன் கடல் 
வலம்புரித் தடக்கை மாஅ னின்னிறம் 
விரியிணர்க் கோங்கமும் வெந்தெரி பசும்பொன்னும் 
பொருகளி றட்டோய் புரையு நின்னுடை 
கண்கவர் கதிர்முடி கனலுஞ் சென்னியை 
தண்சுட ருறுபகை தவிர்த்த வாழியை 
ஒலியிய லுவண மோங்கிய கொடியினை 
வலியுயர் சகட மாற்றிய வடியினை ; 


நீ 


ஆழிநீ 
அருளுநீ 
அறமு நீ 


- இதன் பயன் ஒருபோகின்றிக் கொச்சகம் அம்போதரங்கமென்றும் 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
போரவுணர்க் கடந்தோய் 
புணர்மருதம் பிளந்தோய் 
நீரகல மளந்தோய் நீ 
நிழறிகழைம் படையோய் நீ 
ஊழி 
உலகு நீ 
உருவுநீ 
அருவு நீ 
மறமுநீ ; 
எனவாங்கு , 
அடுதிற லொருவநிற் பரவுது மெங்கோன் 
றொடுகழற் கொடும்பூட் பகட்டெழின் மார்பிற் 
கயலொடு கலந்த சிலையுடைக் கொடுவரிப் 
புயலுறழ் தடக்கைச் செவ்வே லச்சுதன் 
றொன்று முதிர்கட லுலக முழுதுட 

* னொன்றுபுரி திகிரி யுருட்டுவோ னெனவே ” 
இஃது இருசீர் நான்கும் ஒருசீரெட்டும் பெற்று வந்தது . இதனுட் 
போரவுணர்க்கடந்தோ யென்பதனை முச்சீராக்கியும் , ஊழிநீ யென்பதனை 
யிருசீராக்கியும் பின்னுள்ளோர் காட்டுதல் பொருந்தாமை யுணர்க . ( கசசு ) 

ஒருபோகின் வகை 
கச எ . ஒருபோ கியற்கையும் இருவகைத் தாகும் .. 

இஃது ஒத்தாழிசை யிரண்டனுள் ஏனையொன் றனை வண்ணகம் , ஒரு 
போகென இருவகைத்தென்றார் ; அவற்றுள் ஒருபோகும் இருவகைத்தா 
மென்கின்றது . உம்மை யிறந்தது தழீ இய எச்சவும்மை . 

( இ - ள் .) ஒருபோகின் இயல்பும் இரண்டு கூறாம் எ - று . 
பெயர் வழங்கினு மமையும் என்றவாறாயிற்று . 

( கசஎ ) 


அவ்வகையின் பெயரும் முறையும் 
கச அ : கொச்சக வொருபோ ( கு ) அம்போ தரங்க 

ஒப்ப நாடி ,யுணர்தல் வேண்டும் . ( மென் ( று ) 
இது மேல் வகுத்த இரண்டற்கும் பெயரும் முறையுங் கூறுகின்றது . 
ஒன்று திகிரி எனவும் , ஒன்றுபு திகிரி எனவும் பாடம் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கஎரு 


எ . 


( இ - ள் . ) கொச்சக வொரு போகு , அம்போதரங்க வொரு 
போகு என்றிரண்டாகப் பெயர்கொடுத்துப் பொருந்த ஆராய்ந் 
துணரப்படு மவை எ 

று . 
கொச்சக வுடை போலப் பெரும்பான்மையுந் திரண்டுவருவது 
கொச்சகமெனவும் , பல வுறுப்புக்களு முறையே சுருங்கியும் , ஒரோ 
வழிப் பெருகியும் , முடுகியுங் கடைக்கண் விரிந்து நீர்த்தரங்கம் போறலின் 
அம்போதரங்கமெனவுங் கூறினார் . இவையும் ஒத்தாழிசைப் பகுதி 

போக்கிய வொத்தாழிசையானே ஒருபோகென்றா ரெனக் 
கொள்க . அம்போதரங்க வொருபோகென்பதும் அது . 

ஒருபோகென்பது பண்புத்தொகைப்புறத்தன்மொழி . இடை 
யீடில்லா நிலத்தினை யொருபோகென்ப வாகலின் அது ஒப்பினாகிய 
பெயர் . ஒருபோகென்றதனைத் திரி * கோட்ட வெளி என்றதுபோலக் 
கொள்க . 

( கச அ ) 


கொச்சக ஒரு போகின் இலக்கணம் 
கசகூ . தரவின் றாகித் தாழிசை பெற்றும் 

தாழிசை யின்றித் தரவுடைத் தாகியும் 
எண்ணிடை யிட்டுச் சின்னங் குன்றியும் 
அடக்கிய லின்றி யடி நிமிர்ந் தொழுகியும் 
யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடை 
கொச்சக வொருபோ காகு மென்ப .. 

( யது 
இது முறையே கொச்சக வெர்ருபோகு கூறுகின்றது . 

( இ - ள் . ) தரவின் ரகித் தாழிசை பெற்றும் என்பது தனக் 
கினமாகிய வண்ணகத்திற்கோதிய தரவின்றித் தாழிசையே 
பெற்றும் , அவை பரணிப்பாட்டாகிய தேவபாணி முதலியன . 

இது தரவோடுபட்ட தாழிசை யிலக்கணமின்றி வேறாய் வருமென் 
றற்குத் தரவின்றாகியெனத் தரவை விலக்கினார் . எனவே இவையொத்து 
மூன்றாதலுந் தரவிற்சுருங்கி நான்கும் மூன்றும் அடிபெறுதலும் , ஒரு 
பொருண் மேல் வருதலும் , 

ஓசையவே யாதலும் , 
கடப்பாடின்றென்றவாறாம் . அங்ஙனங் கூறியவதனானே பரணியு 
ளெல்லா மீரடியானே 

வருதலும் 

தாழம்பட்டன் ஓசையல்லன 
விராஅய் வருதலும் , முடுகி வருதலும் , இனித் தாழிசை மூன்றடுக்கித் 
தனியே வருவழி ஈரடி முதலிய பலவடியான் வருதலும் , இனிப் பத்தும் 
பதினொன்றும் பன்னிரண்டுமாகி ஒருபொருண்மேல் வரும் பதிகப் 

* தோட்ட எனவும் பாடம் . 





தாழம்பட்ட 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


க்எசா 


( செய்யு 


னின்ற 


ஓசை 


பாட்டு நான் கடியின் ஏறாது வருதலும் , அங்ஙனம் வருங்காற் றாழ்ந்த 
வோசை பெற்றும் பெறாதும் வருதலும் , அவை யிருசீரெண் முதல் எண் சீ 
ரளவும் வருதலும் என்பது ; இன்னோரன்ன பல பகுதியெல்லாம் வரை 
யறையின்றித் தழுவப்பட்டன . இவ் வேறுபாடெல்லா முளவேனுந் 
தாழம்பட்ட வோசை பெரும்பான்மைய வாதலிற் றாழிசை யென்றார் . 

இங்ஙனந் தாழிசைப்பேறு விதந்தோதவே யொழிந்த வுறுப் 
பெல்லாம் விலக்குண்டமை பெற்றாம் . தாழிசையுறுப்புப் பெறுவதி 
யாதெனிற் கொச்சக வொருபோகெனப் பொதுவகையா 
செய்யுளாம் . அது நோக்கியாயிற்றுப் பலவுமெண்ணி வேற்றுமை 
யுடையதென் றொருமையாற் கூறியது . 

முதற்றொடை பெருகிச் சுருங்குமா றெண்ணின்றித் தனியே 
யெண்ணலாகாமையானும் , 

வேறாதலானும் , ஈரடித்தாழிசை 
பேரெண்ணாகா . 
( எ - டு . ) " உளையாழி யோரேழு மொருசெலுவி னொடுங்குதலான் 

விளையாட நீர்பெறா மீனுருவம் பரவுதுமே....... " 
என்றாற் போல்வன பரணிச்செய்யுளுள் பயின்றுவரும் . 

இவ்வாறு பல தொடர்ந்துவரிற் பஃறாழிசைக் கொச்சகமென்றும் , 
மூன்று தாழிசை வரிற் சிஃறாழிசைக் கொச்சகமென்றும் கூறவுமமையும் . 

மற்றுப் பரணியாவது காடுகெழு செல்விக்குப் பரணிநாட் கூழுந் 
துணங்கையுங் கொடுத்து வழிட்டுவதோர் வழக்குப்பற்றியது . அது 
பாட்டுடைத் தலைவனைப் பெய்து கூறலிற் புறத்திணை பலவும் விராயிற் 
றேனுந் தேவபாணியேயாம் . 

" கன்று குணிலாக் கனியுகுத்த மாயவ 
னின்று நம் மானுள் வருமே லவன் வாயிற் 
கொன்றையந் தீங்குழல் கேளாமோ தோழி ; 
பாம்பு கயிறாக் கடல்கடைந்த மாயவ 
னீங்கு நம் மானுள் வருமே லவன் வாயி 
லாம் பலந் தீங்குழல் கேளாமோ தோழீ ; 
கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவ 
னெல்லை நம் மானுள் வருமே லவன்வாயின் 
முல்லையந் தீங்குழல் கேளாமோ தோழீ " 

( சிலப் . பக் - ஙககூ ) 
இது படர்க்கைப் பரவலாய் மூன்றடுக்கிய வழி மூன் றடியான் 
வந்தது . இது கந்திருவமார்க்கத்தா னிடை மடக்கி நான்கடியாமாறு 
முணர்க , 

யானைத்தோல் போர்த்துப் புலியி னுரியுடுத்துக் 
கான வெருமைக் கருந்தலைமே னின்றாயால் 


ளியல் 


நச்சினார்க்கினியம் 


கன 


வானோர் வணங்க மறைமேன் மறையாகி 
ஞானக் கொழுந்தாய் நடுக்கின்றி யேநிற்பாய் ; 
வரி வளைக்கை வாளேந்தி மாமயிடற் செற்றுக் 
கரியதிரீ கோட்டுக் கலைமிசைமே னின்றாயா 
லரியரன் பூ மேலா னகமலர்மேன் மன்னும் 
விரிகதிரஞ் சோதி விளக்காகி யேநிற்பாய் ; 
சங்கமும் சக்கரமுந் தாமரைக் கையேந்திச் 
செங்க ணரிமான் சினவிடைமே னின்றாயாற் 
கங்கைமுடிக் கணிந்தகண் ணுதலோன் பாகத்து 
மங்கை யுருவாய் மறைபோற்ற வேநிற்பாய் 

( சிலப் . வேட்டுவவரி ) 
வை முன்னிலைப் பரவலாய் மூன்றடுக்கி நான்கடியான் வந்தன . 
பதிகப்பாட்டிற்கு ஈண்டுக் கூறிய வேறுபாடுகள் திருவாய்மொழி 
திருப்பாட்டுத் திருவாசகம் என்கின்ற கொச்சக வொருபோகுகளிற் 
காண்க . அவை உலகவழக்கன்மையிற் காட்டா மாயினாம் . 

ஆகி யென்றதனான் ஒரு பொருண்மேன் மூன்றடுக்கி வருதலும், 
தேவபாணியன்றி யாப்பினும் வேறுபட்டு வருவனவற்றின் கூறாய் 
அங்ஙனம் மூன்றடுக்கி வாராது தொடர்ந்த பொருளாய் நான்கு முதற் 
பலவு மடுக்கி வருதலுந் தனிச்சொற் பெற்று வருதலுந் தாழம்பட்ட 
வோசையின்றி மூன்றடுக்கி வருதலுஞ் சுட்டி யொருவர் பெயர் கொண்டு 
அவர்களையுந் தெய்வமென்றே பரவலும் , அடுக்கிவந்து அடக்கியலான் 
முடிதலும் , பிறவுங் கொள்க . 
( எ - டு . ) " சுடரொடு திரிதரு முனிவரு மமரரு 

மிடர்கெட வருளுநின்னிணையடி தொழுதே 
மடல்வலி யெயினர்நின் னடிதொடு கடனிது 
மிடறுகு குருதிகொள் விற்றரு விலையே ; 
அணிமுடி யமரர்த மரசொடு பணி தரு 
மணியுரு வினை நின மலரடி தொழுதேங் 
கண நிரை பெறுவிற லெயினிடு கடனிது 
நிண னுகு குருதிகொ ணிகாடு விலையே ; 
துடியொடு சிறுபறை வயிரொடு துவைசெய 
வெடிபட வருபவ ரெயினர்களரையிரு 
ளடுபுலி யனையவர் குமரிநி னடிதொடு 

படுகட னிதுவுகு பலிமுக மடையே ( சிலப் . வேட்டுவவரி ) 
இவை மூன்றடுக்கி முடுகியலாய் வந்த தாழிசைக் கொச்சக வொரு 


போகு . 


" என்றிவை சொல்லி யழுவாள் கணவன் றன் 

பொன்றுஞ்சு மார்பம் பொருந்தத் தழீஇக்கொள்ள 
தொ -12 


கஎ அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


நின்றா ளெமுந்து நிறைமதி வாண் முகங் 
கன்றிய தென்றுகண் ணீர்கையின் மாற்றியபின் 
னழுதேங்கி நிலத்தின் வீழ்ந் தாயிழையாள் தன்கணவன் 
றொழுதகைய திருந்தடியைத் துணை வளைக்கை யாற்பற்றப் 
பழுதொழிந் தெழுந்திருந்தான் பல்லமரர் குழாத்துளா 
னெழுதெழின் மலருண்கணிருந்தைக்க வெனப்போனான் 
மாயங்கொன் மற்றென் கொன் மருட்டியதோர் தெய்வங்கொல் 
போயெங்கு நாடுவேன் பொருளுரையோ விதுவென்று 
காய்சினந் தணிந்தன்றிக் கணவனைக் கைகூடேன் 
றீவேந்தன் றனைக்கண்டு திறங்கேட்பல் யானென்றா 
ளென்றா ளெழுந்தா ளிடருற்ற தீக்கனா 
நின்றா ணினைந்தா ணெடுங்கயற்க ணீர்சோர 
நின்றா ணினைந்தா ணெடுங்கயற்க ணீர்துடையாச் 
சென்றா ளரசன் செழுங்கோயில் வாயில் வாய் } 

( சிலப் . ஊர்சூழ்வரி ) 
இவை தொடர்ந்த பொருளாய் நான்கடுக்கின. 


" சொன்னது , அரசுறை கோயிலணியார் ஞெகிழங் 
கரையாமல் வாங்கிய கள்வனா மென்றே 
கரையாமல் வாங்கிய கள்வனா மென் 
குரைகழன் மாக்கள் கொலை குறித் தாரே , எனப், 
பொங்கி யெழுந்தாள் விழுந்தாள் பொழிகதிர்த் 
திங்கள் முகிலோடுஞ் சேணிலங் கொண்டெனச் 
செங்கண் சிவப்ப வழுதாடன் கேள்வனை 
யெங்கணாஅ வென்னா வினைந்தேங்கி மாழ்குவாள் ) 

(சிலப் . துன்பமாலை ) 
இவை தனிச்சொற் பெற்றுத் தனிவந்தன . 

இளமா வெயிற்றி யிவைகாணின் னையர் 
தலை நாளை வேட்டத்துத் தந்த நிரைகள் 
கொல்லன் றுடியன் கொளை புணர்சீர் வல்ல 
நல்லியாழ்ப் பாணர்தம் முன்றில் நிறைந்தன ; 
முருந்தே ரிளநகாய் காணாய்நின் னையர் 
கரந்தை யலறக் * கடந்த நிரைகள் 
கள் விலை யாட்டி நல் வேய்தெரி கானவன் 
புள்வாய்ப்புச் சொன்ன கணிமூன்றில் நிறைந்தன ; 
கயமல ருண் கண்ணாய் காணாய் நின்னைய 
ரயலூ ரலற வெறிந்தநல் லாக்க 


** 


கவர்ந்த என்பதும் பாடம். " 


வியல் ) 


கனக 


நச்சினார்க்கினியம் 


ணயனின் மொழிநர் நரைமுது தாடி 
யெயின ரெயிற்றியர் முன்றில் நிறைந்தன 

( சிலப் . வேட்டுவரி ) 
இவை தாழிசை யோசையின்றி யடுக்கி வந்தன . 
( கோவா மலையாரங் கோத்த கடலாரந் 
தேவர்கோன் பூணாரந் தென்னவர்கோன் மார்பினவே ; 
தேவர்கோன் பூணாரம் பூண்டான் செழுந்துவரைக் 
கோகுல மேய்த்துக் குருந்தொசித்தா னென்பரால் ; 
பொன்னிமயக் கோட்டுப் புலிபொறித்து மண்ணாண்டான் 
மன்னன் வளவன் மதிற்புகார் வாழ்வேந்தன் 
மன்னன் வளவன் மதிற்புகார் வாழ்வேந்தன் 
பொன்னந் திகிரிப் பொருபடையா னென்பரால் ; 
முந்நீரி னுள்புக்கு மூவாக் கடம்பெறிந்தான் 
மன்னர்கோன் சேரன் * வளவஞ்சி வாழ்வேந்தன் 
மன்னர் கோன் சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன் 
கன்ன விறோ ளோச்சிக் கடல்கடைந்தா னென்பரால் ” 

( சிலப் . ஆய்ச்சியர் குரவை ) 
இவை அரசரைத் தெய்வமென்றே பரவியன . 

* குன்றக் குரவையுள் " சீர்கெழு செந்தில் ” என்னுந் தாழிசை 
முதற் பலவடுக்கி வந்து பின்னர் என் றியாம் , பாடக் .........கேட்டு ” 
என்று அடக்கியற் பொருள் பெற்று முடிந்தவாறு காண்க . இன்னுஞ் 
சிலப்பதிகாரத்துள் வரும் வேறுபாடெல்லாம் இவ் விலேசான் முடித்துக் 
கொள்க . தாழிசையின்றித் தரவுடைத்தாகியு மென்பது மேற்கூறிய 
தாழிசையின்றித் தரவேபெற்று வருதலும் எ - று . 

ஈண்டுந் தரவோசை பெறுவது பொதுவாய்நின்ற கொச்சகவொரு 
போகென் னுஞ் செய்யுள் , அது தாழிசையோடுபட்ட தரவிலக்கணத்தில் 
திரிந்து வருமென்றற்குத் தாழிசையின் றியென விலக்கினார் , 
தொடர்நிலைச் செய்யுளாய் வருந் தேவபாணியுந் தரவிணைக் கொச்சகமாய் 
வருவது நான்கும் ஆறும் எட்டும் - அடியாய் வருதல் கடப்பாடின் 
றென்பதூஉங் கொள்க . தரவென்னும் உறுப்பைச் செய்யுளுடைத் 
தெனவே யொழிந்தவுறுப்பு விலக்குண்டன . 

ஆகியு மென்றதனால் தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்றும் பொதும் 
வருதலும் , பெரும்பான்மை யிரண்டிணைதலுங் கொள்க . அவை தனிச் 
சொல்லுஞ் சுரிதகமும்பெற்ற தரவு கொச்சகந் தரவிணைக் கொச்சக 
மெனப் பெயர் கூறப்படும் . இதனால் தரவிலக்கண மிழிந்ததேனும் 
பெரும்பான்மை தாழம்பட்ட வோசைக் குரித்தன் றென்பது தேர்ந்தவா 
றாயிற்று . 

வளர்வஞ்சி என்பதும் பாடம் . 1 சிலப்பதிகாரம் . 


* 


கஅடு 


தொல்காப்பியம் பொருள் திகாரம் 


( செய்யு 


( எ - டு . ) “ பூணாக வென்பணிந்தான் பூதத்தான் வேதத்தான் 

கோணாகக் கச்சையான் கோடேந்து கொல்லேற்றான் 
மாணாக வெண்ணூலான் வாணுதலோர் பாகங்கொண் 
டூணாகும் பிச்சையா னுண் ணாத நஞ்சுண்டான் 
வான்யாறு தாழ்ந்த சடையான் மழுவலத்தான் 
யானார்வஞ் செய்யு மிறை ; 
எனவாங்குப் பாடி யிறைஞ்சுவோர்க் கெல்லாம் 
வினை மாசு தீர விளக்காகுந் தோற்றத் 
தனை யோய் மறலிக்கு மச்சம் பயந்த 
புனை பூங் கழற்கான் மேற் பூவோடு நீர் தூஉய் 
மனைமாண்ட பாக முளப்பட வாழ்த்தி 
யெனை நாளு மேத்துது மெந்தையே நின்னை 

நினையா தொழியற்க நெஞ்சு .... 
இது தரவிணைக்கொச்சகம் . 
தனிச்சொல்லுஞ் சுரிதகமும் பெற்றன வந்துழிக் காண்க . 

இதனானே தொடர்நிலைச் செய்யுளின் முதற்கணின்ற தேவபாணி 
தன் பொருளோடு தான் முடிந்தன தனித்தரவு கொச்சகமாம் . 
( எ - டு . ) உலக மூன்று மொருங்குட னேத்து மண் 

டிலக மாய திறலறி வன்னடி 
வழுவி னெஞ்சொடு வாலி தி னாற்றவுந் 
தொழுவ றொல்வினை நீங்குக வென் றியான் ; " ( வளையாபதி ) 
மூவா முதலா வுலகம் மொரு மூன்று மேத்தத் 
தாவாத வின்பந் தலையாயது தன்னி னெய்தி 
யோவாது நின்ற குணத்தொண்ணிதிச் செல்வனென்ப 
தேவாதி தேவ னவன் சேவடி சேர்து மன்றே " 

(சிந்தா . கடவுள் வாழ்த்து - க y 
எனவரும் . இவ் வளையாபதி முதலியவற்றுள் தேவபாணியல்லாத தொடர் 
பொருட் செய்யுட்களை " யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது " 
என்றதால் தரவு கொச்சகமென்று கொள்க , அவை தம்பொருளோடு தாம் 
முடியாமையின். 

எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றியும் என்பது வண்ணகத்திற் 
கோதிய எண்ணுஞ் சின்னமுமின்றி ஒழிந்த தரவு தாழிசை தனிச்சொல் 
சுரிதக மென்னும் நான் குறுப்புடையதுங் கொச்சகவொருபோகாம் எ - று 

இதற்கு இல்லா ஆறுறுப்பையே கூறிற்று உள்ளது நிற்றலை 


us 


வேண்டி . 


( எ - டு . ) “ ஆறறி யுந்தணர்க் கருமறை பலபகர்ந்து 

தேறு நீர் சடைக்கரந்து திரிபுரந் தீமடுத்துக் 
கூறாமற் குறித்ததன்மேற் செல்லுங் கடுங்கூளி 


சம் . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


- 


மாறாப்போர் மணிமிடற்ற வெண் கையாய் கேளினி ; 
படுபறை பல வியம்பப் பல்லுருவம் பெயர்த்து நீ 
கொடுகொட்டி யாடுங்காற் கோடுய ரகலல்குற் 
கொடிபுரை நுசுப்பினாள் கொண்ட சீர் தருவாளோ 
மண்டமர் பல கடந்து மதுகையா னீறணிந்து 
பண்டரங்க மாடுங்காற் பணையெழி லணைமென்றோள் 
வண்டரற்றுங் கூந்தலாள் வளர் தூக்குத் தருவாளோ 
கொலையுழுவைத் தோலசைஇக் கொன்றைத்தார் சுவற்புரளத் 
தலையங்கை கொண்டு நீ காபால மாடுங்கான் 
முலையணிந்த முறுவலாண் முற்பாணி தருவாளோ ; 
எனவாங்கு , 
பாணியுந் தூக்குஞ் சீரு மென்றிவை 
மாணிழை யரிவை காப்ப 
வாணமில் பொருளெமக் கமர்ந்தனை யாடி 

( கலி . கடவுள் வாழ்த்து ) 
இது நான்குறுப்பான் வந்ததேனுந் தேவபாணியாய் வருதலின் 
முதனிலை யொத்தாழிசை யாகாது . 

ஏனை யொன்றே யென்ற ஒத்தாழிசையே யாமாயினும் அவற்றிற் 
குரிய எண்ணுஞ் சின்னமும் இழத்தலிற் கொச்சக வொரு போகாயிற்று . 
* அடக்கியலின்றி யடி நிமிர்ந் தொழுகியுமென்பது அடக்கியல் தனித்து 
வருதலின்றி யவ்வடக்கியலோடு ஒரு செய்யுளாய் அடிபரந்தொழுகியும் 
அடக்குமியல்பின் றென்றது முற்கூறிய வுறுப்புக்களைத் தனியே வந்து 
அடக்கி நிற்கும் இலக்கண மின்றியே வரும் எ - று . 
எனவே , - 
" எழுசீரிறு தியா சிரியங் கலியே " 

( செய் . எக ) 
“ வெண்பா வியலினும் பண்புற முடியும் " ( செய் . எஎ ) 
என்ற விதியாற் பெற்ற இறுதி ஒரு தொடராய் இற்று நிற்றலும் , அடி 
நிமிரும் என்றதனான் முற்கூறியவற்றின் அடிவரையறையை யிகத்தலும் , 
ஒழுகும் என் றதனான் எழுசீ ரிறு தியல்லாத எல்லாவடியுங் கலியேயா 
யொழுகி வருதலும் பெற்றாம் . 
( எ - டு .) " மழை நுழைந்து புறப்பட்ட மதியமு ஞாயிறும்போ 

லுழைவழங்கு வலம்புரியுந் திகிரியு மொளிசிறப்பப் 
பச்சென்ன வானிட்ட வில்லேபோற் பசுந்துழாய்க் 
கச்சென்னக் கனல்கின்ற கதிர்முலைமேற் கவின் செய்ய 
வம்மேகத் திடைப்பிறந்த நரையுருமே றதிசயிப்ப 
மைம்மேனி மருங்க திர வரியேறு வால்புடைப்ப 
விண்டோயு மண்நீல வெற்பிடை வேய்மிடைந்தாங் 


கச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்டி 


கெண்டோளு மிடுநீழ லிளங்கிளிகள் களிகூரக் 
கொதியாது கொதித்தெறிந்த கோட்டெருமை தலையின்மிசை 
மிதியாத சீறடி மிதித்தன போற்றோன்றத் 
தாங்கிய புகர்வாளுங் கேடகமுந் தனித்தனி 
வாங்கிய கோளரவு மதியமும் போன்றிலங்க 
மைதொடுத்த கடற்புறஞ்சூழ் மலையென்ன மணியல்குல் 
கொய்துடுத்த பொற்றுகிலின் கொழுஞ்சோதிக் கொழுந் 

தோட்ட 
நீனின்ற வடிவத்தா னெடியோனை முதற்பயந்த 
தாயென்று முதுமறை பரவினும் 

யாயென் றல்ல தியாந்துணி யலமே ” 
என வரும் . 

தேவபாணியான் வெண்பாவியலான் முடிந்தது வந்துழிக் காண்க . 

இக்கருத்தறியாதார் வெண்பாவியலாற் பண்புற முடிந்த கலியடி 
யுடையதனை வெண்கலிப்பா வென்பர் . 

யாப்பினும் பொருளிலும் வேற்றுமையுடையதென்பது மேற்கூறிய 
வாறும் இனி வருகின் றவாறுமின்றி யாப்பின் வேறுபடுதலும் பொருளின் 
வேறுபடுதலும் எ - று . 
அவை இருசீர் முதல் 
இருசீர் முதல் எண்சீர்காறும் வந்து 

எண்சீர்காறும் வந்து முற்கூறியவாறன்றி 
அடிக்கண் நந்நான் காய் வரும் . சில பிறவடி விராயும் வருவனவும் , பலவடி 
வந்தும் , நான்கடி வந்தும் பாமயங்கி வருவனவும் , இனி - யீரடியான் 
வருவனவற்றுள் ஈற்றடி மிக்குங் குறைந்தும் குறையாதும்வந் தியலசைச் 
சீர்பெற்று வருவனவும் , ஓசையும் பொருளு மினிதாகாது வருவனவும் , 
அவ் விரண்டடிச் செய்யுண் முடிந்து நிற்கவும் , ஈற்றடி யொன்றும் 
ரண்டும் மிக்குவருவனவும் , பிறவாறாய் வருவனவும் , இனி மூவடியான் 
வருவனவற்றுள் ஈற்றடி குறைந்தும் முதலடி மிக்கும் இடையடி குறைந் 
தும் இறுதியடி மிக்கும் மூன்றடியிற் குறையாதும் பிறவாறாயும் வருவன 
வும் , இம்மூவடி யிற்றபின் ஈற்றடியொன்றும் இரண்டும் மிக்குவருவன 
வும் , பிறவாய் வருவனவும் , இனி நான்கடியாய் வருவனவற்றுண் முத 
லிடை கடையிற் குறைந்து வருவனவும் , அம்முதலிடை கடைக்கண்ணே 
ஓரடியுமீரடியுஞ் சீர்மிக்கு 

சீர்மிக்கு வருவனவும் , பிறவாறாய் வருவனவும் , 
அக்கான் கடி யிற்றபின் ஈற்றடியொன்றும் இரண்டும் மிக்குவருவனவும் , 
இங்ஙனம் மிக்கு ஒருபொருண்மேன் மூன்றடுக்கி வருவனவும் , பத்தடுக்கி 
வருவனவும் , அளவியலின் வேறுபடுவனவும் , இனி யைந்தடியான் வருவன 
வற்றுள் ஈற்றடி குறைந்து வருவனவும் , அவ்வைந்தடி யிற்றபின் ஓரடியும் 
ஈரடியும் மிக்கு வருவனவும் , முச்சீரான் இற்றுச் சிலசீர் மிக்கு வருவனவும் , 
இனி ஆறு முதலிய வடிகளான் வருவனவும் , இவ்விலக்கணமெல்லாம் 
பெற்று வருதலுங் கடவுட் பொருட்டொடர் நிலைகள் . பல தரவு 


னருவானா னாயினு மன்பர் 
வியல் ) நச்சினார்க்கினியம் 

கனக 
தாழிசையுமாகி யிடைமிடையச் செய்வனவும் அடக்கியலின்றி யடி 
நிமிர்ந்து அடக்கியல் பெற்று வருதலும் இன்னோரன்ன பல பகு திகளுங் 
கொள்ளப்படும் . பொருள் வேறுபடுமென் றலிற் புறப்பொருளான் 
வருவனவுங் கொள்க . இவற்றுட் சில கந்தருவ மார்க்கத்தான் இடை 
மடக்கி வருவனவுங் கொள்க . 
( எ - டு . ) " நெய்யொடு தீயொக்கச் 

செய்யானைச் சேர்வார்க்குப் 
பொய்யாத வுள்ளமே 

மெய்யாதல் வேண்டும் 
இது குறளடி நான்கான் வந்தது . இது குட்டம்படாது . 

மையணி கண்டனை வானோ 
ரையனை யாயிரம் பேழ்வாய்ப் 
பையர வம்பல பூணு 

மெய்யனை மேயது வீடே " 
இது சிந்தடி நான்கான் வந்தது . 
இவ்வா றியலசைச்சீரான் வருவது வந்துழிக் காண்க . 
“ நீறணிந்த திருமேனி நெருப்புருவங் கிளைத்ததுபோற் 
கூறணிந்த குங்குமங்கொண் டொருமுலை யேர் குறிசெய்ய 
வேறணிந்த சுடரெறிப்ப வேனிலாற் கெரி விழித்த 
வேறணிந்த வெல்கொடியோ யெவ்வுயிர்நிற் றவீர்ந்தனவே ” 
வென்றான் வினையின் றொகையாய் விரிந்து தன் க 
ணொன்றாய்ப் பரந்த வுணர்வின் னொழியாது முற்றுஞ் 
சென்றான் றிகழுஞ் சுடர்சூ ழொளிமூர்த்தியாகி 
நின்றா னடிக்கீழ்ப் பணிந்தார் வினை நீங்கி நின்றார் 

( சூளா - காப்பு .) 
மூவடி வி னாலிரண்டு சூழ்சுடரு நாண முழுது ...... வே 

( சூளா - துறவு - சுச ) 
இது கொச்சகம்போல அடுக்கிவாராது தாழம்பட்டவோசைத் தரவு 
கொச்சகம் . 

ஒருவான்யா றோடுக டாடவிப் 
பெருநாகமே பூணும் பெருமா 

குருவாயினா னுள்ளத்தி னுள்ளே 13 
இது அளவடிநான்காய் நிரையசைச் சீராகிய சொற்கண் வந்து 
பிறவடி விராஅயிற்று . அசைச்சீரின்றி இங்ஙனம் வருவன தரவு 
கொச்சகமாம் . 


| 


கஅச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


முழங்கு திரைக் கொற்கைவேந்தன் 

முழுதுலக மேவல்செய மொழிசெய் கோமான் 
வழங்கு திறல் வாண் மாறன் மாச்செழியன் 

றாக்கரிய வைவேல் பாடிக் 
கலங்கிநின் றாரெலாங் கருதலா காவண 
மிலங்குவா ளிரண்டினா லிருகைவீ சிப்பெயர்ந் 
தலங்கன் மா லையவிழ்ந் தாடவா டும்மிவள் , 
பொலங்கொள்பூந் தடங்கட்கே புரிந்துநின் றாரெலாம் 

விலங்கியுள் ளந்தப விளிந்துவே றாப்வே ” 
இது பிறபொருளான் அளவொவ்வாது பலவடிவந்து பாமயங்கிற்று . 
* தடந்தாட் கொத்த தமனியச் சிலம்பு 
படந்தாழ் கச்சைப் பாம்பொடு மிளிர 
வென்றாடு திருத்தாதை வியந்துகை துடி கொட்ட 

நின்றாடு மழகளிற்றை நினை வாரோ வினையிலரே :) 
இது நான்கடியுமொத்து பாமயங்கி வந்தது . 

கங்கை சூடிய கபாலிநின் னடியிணை 

தங்கு நெஞ்சினர் தளர்வுறு பிறவியை நீப்பர் 
இது ஈரடியா யீற்றடி மிக்கது . 

புனை மலர்க் கடம்பின் பூந்தார்ச் சேந்த 

நினையடி பரவுதும் யாம் , 
இது ஈரடியா யீற்றடி குறைந்தது . 

“ கொன்றை வேய்ந்த செல்வ னடியை 

யென்று மேத்தித் தொழுவோம் நாமே 
இது ஈற்றடி . முற்குறையாது இயலசைச்சீ ரடிதோறும் வந்தது . 
அறுவர்க் கறுவரைப் பெற்றுங் கவுந்தி 

மறுவறு பத்தினி போல்வை கினீரே 1 
இது ஓசையும் பொருளு மினிதாக வந்தது . 
" கொன்றை சேர் சடைமுடியோன் கொந்தழல்போன் மேனியோ 
னொன்றிய பெண்களை யோவாதே யுள்ளுக 
செல்கதி யின்றிச் சிவகதி சேர்வதோர் 

நல்லறி " வெய்துது நாமே , 
இது ஈரடியிற்றதன்மே லீற்றடி யிரண்டு மிக்குவந்து ஒன்றுட் 
பட்டது . 

தடந்தாள் கோத்த என்பதும் பாடம் , 
F வெண்களை என்பதும் பாடம் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


கஅரு 


( 


நண்பிதென்று தீய சொல்லார் 
முன்பு நின்று முனிவு செய்யா 

ரன்பு வேண்டு பவர் 11 
து மூன்றடியான் வந்து ஈற்றடி குறைந்து அசைச்சீரா னிற்றது . 

தாளாள ரல்லாதார் தாம்பல ராயக்கா 
லெ ன்னாமென்னாம் , 
யாளியைக் கண்டஞ்சி யானை தன் கோடி ரண்டும் 

பீலிபோற் சாய்ந்து விடும்பிலிற்றி யாங்கே ” 
இது முதலடி மிக்கது . 


பூண்ட பறையறையப் பூத மருள 
நீண்ட சடையா னாடுமே 
நீண்ட சடையா னாடுமென்ப 
மாண்டசாயன் மலைமகள் காணவே காணவே 


இது இடையடி குட்டம்பட்டு இறுதியடி மிக்கது . கந்திருவமார்க் 
கத்தான் இடைமடக்கி நான்கடியுமாம் . 

வானுற நிமிர்ந்தனை வையக மளந்தனை 
பான்மதி விடுத்தனை பல்லுயி ரோம்பினை 

நீனிற வண்ணநின் னிறைகழல் தொழுதனம் 
இது மூன்றாடியிற் குறையாதது . 
" பிறையணிந்த சடைமுடியோன் பிஞ்ஞகன் பெம்மான் 
கறையணிந்த கண்டத்தான் கையிலங்கு சூலத் 
திறையணிந்த நெஞ்சினோர்க் கின்றாம் பிறவி ; 
இம்மைப் பிணியு மியலும் பசியொடு 

தம்மைத் துறந்திடுந் தாவில் புகழுளதாம் 
இது மூன்றடி யிற்றதன்மே லீரடி மிக்கு வந்தது . 
“ சதுர்முக வொருவ நின்சர ணடைந்தே 
முதிர்மிகு நீரு ளந்துமிவ் வங்கநாவாய் 
திருவுறு நிலைமைத்தாய்ப் போதெனக் கூறிநிற்பா 

ரதிர்வன ரிருகையு மாற்றுறக் கூப்பிநிற்பார் ) 
இது நான் கடியாய் முதலடி குறைந்தது . 
" தனுவெழ வரிவையைத் தகுமணம் புணர்ப்பின் 
முனிவுறு தொழிலினை மூளா - 
ணனிதவிர்த் திலர்க்கிடு நாடொறு நாடொறுங் 

கனியென வீனியண் முன் கலந்தமற் றவற்கே 
இது இரண்டாமடி குறைந்து வந்தது . 


கஅசு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


" கல்லாலந் தன்னிழற்கீழ்க் கல்வித் துறைபயந்த காமர் காட்சி 
நல்லானை நல்லா ளொருபாக மாகிய ஞானத்தானை 
யெல்லாரு மேத்தப் படுவானை யெஞ்ஞான்றுஞ் 
சொல்லாதார்க் கெல்லாந் துயரல்ல 

தில்லைத் தொழுமின் கண்டீர் " 
து ஈற்றயலடி குறைந்து , சீரடியாசிரியத்தான் நேரடி முன்னிறு 
மென்ற விலக்கணக் கொச்சகம் வந்தும் பாவின் வேறுபட்டதாம் . 

" வண்டணிகொண்ட மதுமலர்க் கொன்றை யினமாலை 
கொண்டணி செஞ்சடைக் கோட்டிளந் திங்கள் போலப் 
பண்டணி யாகப் பலர் தொழுங் கங்கைநீர் வைத்தா 

னுண்டணி கொண்டநஞ் சுண் பார்க் கமிழ்தாகுமே ” 
இது அளவடியிரண்டும் ஐஞ்சீரடியிரண்டும் வந்தது . 
கண்டெழப் பாவை தனிக்கரம் பிடிப்பராயிற் 
கொண்டவற் பேணிக் குடிக்கு விளக்காகும் 
நெண்டெழி நெடுமனை தன்னை நீங்கிப்போய் ... 

மற்றொரு குழகன் றன்னையே 
இது முதலடி மிக்கது . 
" போதுறு முக்குடைப் பொன்னெயி லொருவன் 
றாதுறு தாமரை யடியே 
தாதுறு தாமரை யடியடைந் தாரெனிற் 

றீதுறு தீவினை யிலரே 
இது சிலவடிகுறைந் திடை மடக்கிப் பிறவாறாயிற்று . 
இவை யளவடியின் வேறுபட்டவாறுங் காண்க . 
* கடாமுங் குருதியுங் கால் வீழ்த்த பச்சைப் 
படாமும் புலித்தோலுஞ் சாத்தும் பரம 
னிடாமுண்ட நெற்றியா னெஞ்ஞான்றுங் கங்கை 
விடாமுண்ட வார்சடையான் வெண்ணீ றணிந்தான் 
மெய்யுறு நோயில்லை வேறோர் பிறப்பில்லை 
யையுறு நெஞ்சில்லை யாகாத தொன்றில்லை 
( < வேயே திரண்மென்றோள் வில்லே கொடும்புருவம் 
வாயே வளர் பவள மாந்தளிரே மாமேனி 
நோயே முலைசுமப்ப வென்றோர்க் கருகிருந்தா 
ரேயோ விவளொருத்தி பேடியோ வென்றார் 
எரிமணிப்பூண் மேகலையார் பேடியோ வென்றார் 

(சிந்தா - சாரு உ ) 
இவை நான்கடிச் செய்யுளிற்றபின் ஈற்றடி யிரண்டும் , ஒன்றும் 
மிக்கு வந்தன . 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


கஅ எ 


முவுலகு மீரடியான் முறைநிரம்பா வகைமுடியத் 
தாவியசே வடிசேப்பத் தம்பியொடுங் கான் போந்து 
சோவரணம் போர்மடியத் தொல்லிலங்கை கட்டழித்த 
சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே 
திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே ; 
பெரியவனை மாயவனைப் பேருலக மெல்லாம் 
விரிகமல வுந்தியுடை விண்ணவனைக் கண்ணுந் 
திருவடியுங் கையுங் கனிவாயுஞ் செய்ய 
கரியவனைக் காணாத கண்ணென்ன கண்ணே 
கண்ணிமைத்துக் காண்பார்தங் கண்ணென்ன கண்ணே ; " 
மடந்தாழு நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சங் 
கடந்தானை நூற்றுவர்பா னாற்றிசையும் போற்றப் 
படர்ந்தா ரண முழங்கப் பஞ்சவர்க்குத் தூது 
நடந்தானை யேத்தாத நாவென்ன நாவே 
நாராய ணாவென்னா நாவென்ன நாவே ; 1 

( சிலப் - ஆய்ச்சியர் குரவை ) 
இவை படர்க்கைப் பரவலாய் ஒரு பொருண்மேன் மூன்றடுக்கி நான் 
கடியிற்றபின் ஓரடி மிக்குவந்தன . 

இவ்வாறே பத்தடுக்கி யொருபொருண்மேற் பதிகப்பாட்டாய் வரு 
வனவும் இதனா னமைக்க . 

" வெறியுறு கமழ்கண்ணி வே .....பின் 
இது சிந்தடியான் வந்து ஈற்றடி குட்டம்பட்டது . 
( வாய்வதின் வந்த குரவையின் வந்தீண்டு 
மாய மடமகளி ரெல்லீருங் கேட்டீமி 
னாய மடமகளி ரெல்லீருங் கேட்டைக்க 
பாய் தீரை வேலிப் படுபொரு ணீயறி தி 
காய்கதிர்ச் செல்வனே கள்வனோ வென் கணவன் 
கள்வனோ வல்லன் கருங்கயற்கண் மாதரா 
பொள்ளெரி யுண்ணுமிவ் வூரென்ற தொருகுரல் 

(சிலப் - துன்பமாலை ) 
இது ஐந்தடிச் செய்யுண் முடிந்தபின் ஈரடி மிக்கது . 

" கோழியுங் கூவின ...... வாய் "" 
இது ஐந்தடியான் வந்து ஈற்றடி முச்சீரான் இற்று அடியீற்றின்கண் 
இருசீர் மிக்கது. - திருவெம்பாவை யெட்டடியான் வந்திவ்வா றிற்றன . 

இக்காலத்து ஒரு போகுகளில் தரவுந் தாழிசையும் இடைமிடைந்து 
வருமாறு காண்க . பிறவும் வந்துழிக் காண்க . 


கஅஅ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(செய்யு 


இவையெல்லாங் கொச்சகமாமென்று கூறுவர் புலவர் எ - று . 

இனி யிவ்வாறு வந்த கொச்சகங்களையெல்லா மொரு வரையறைப் 
படுத்துப் பாத்தோறு மினஞ்சேர்த்திப் பண்ணிற்குத் திறம் போலப் பின் 
னுள்ள ஆசிரிய ரடக்குவர் ; அதனை அகத்தியமுந் தொல்காப்பியமும் 
உணர்ந்து அவர் தங் கருத்தறிந்த ஆசிரியர் அவ்வாறடக்காமைக்குக் 
காரணங் கூறுவர் . 
அவர் கூறுமாறு : 

கொன்றை வேய்ந்த செல்வ னடியை ........ 
நாமே ” ஈரடியான் வருதலின் வெண்செந்துறை யென் பார்க்கு ஒருசீர் 
குறைவின்றி வருதலின் வெண்பாவிற் கினமாகாது கலிப்பாவி னொரு 
கூற்றிற் கினமாதலுஞ் சீரானுந் தளையானும் ஆசிரியத்திற் கினமாதலு 
முடைத்தென்று மறுப்பர் . இனிச் சந்தஞ் சிதைந்து புன்பொருளாய் 
வருவனவற்றைத் தாழிசையெனிற் றாழம்பட்ட வோசையும் விழுமிய 
பொருளு மில்லனவற்றிற்கு இப்பெயர் கூறின் முற்கூறிய தாழிசைகட் 
குஞ் சந்தஞ் சிதைந்து புன்பொருளாய் வருதலுரித்துமாம் . அதனான் 
அப்பெய ராகாதெனவு மறுப்பர் . “ கன்று குணிலா (சிலப் - ஆய்ச்சி . ) 
இது வெண்டளையான் வருதலின் ஆசிரியத்திற்கின மாகாதென மறுப்பர் . 
இனி இது நான்கடியான் வருமேற் கலிவிருத்தமா மென் பார்க்கு , 


* நெருப்புக் கிழித்து விழித்ததோர் நெற்றி 
யுருப்பிற் பொடிபட் டுருவிழந்த காம 
* னருப்புக் கணையா னடப்பட்டார் மாதர் 

விருப்புச் செயநின்னை விரும்புகின் றாரே 
என்றது காட்ட வெண்டளை தட்டலின் வெண்டாழிசைக்கு இழுக் 
கின்மையுங் கலித்தளையின் மையிற் கலிக்கு இனமாகாமையுங் கூறி 
மறுப்பர் . இனிக் குறளடியானுஞ் சிந்தடியானும் வருவனவற்றைச் 
சீரளவான் வஞ்சிக்கினமென் பார்க்கு அவை நான்கடியான் வருதலானும் , 
பா வேறுபடுதலானுஞ் சீர் இயற்சீராகலானும் ஆகாதென்ப . குறளடிச் 
செய்யுண் மூன்றுவரிற் றாழிசையெனவுஞ் சிந்தடிச் செய்யுண் மூன்று 
வாராவெனவுங் கூறின் அதற்கும் ஓர் காரணங்கூற லரிதென மறுப்பர் ; 
பிறவு மிவ்வாறு ஒன்றற்கின மாயது ஒன் றற்கினமாயும் வருதலின் இனஞ் 
சேர்த்தலாகாதென மறுப்பர் . 

இங்ஙனம் இனஞ்சேர்த்துதற் கரியவற்றைக் கலிப்பாவென அடக் 
கியது பெரும்பான்மை கலிக்கேற்றவோசையே பெற்று வருதலின் . இத் 
தொல்காப்பியம் “ முந்து நூல் கண்டு முறைப்பட வெண்ணி " ( தொல் - 
பாயிரம் ) நூல் செய்தலின் எல்லாவற்றிற்குமொரு பரிகாரங் கொடுத்துக் 
கொச்சகத்துள் அடக்கினார் . அது மேற்றொட்டு வந்த மரபு . இனிப் 
பொருள் வேறுபடுதலாவன: தேவரைப் படர்க்கையாக்கிக் கூறலுஞ் 

* " கருப்புக்கணை " என்பதும் பாடம் . 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


கஅசு 


அது 


சுட்டி யொருவர்ப் பெயர் கொளப்படுதலும் , புறப்பொருளொடு தொடர் 
தலும் , முற்கூறிய பொருள்கள் பிறவாறு வருதலுமாம் . இங்ஙனம் 
பொருள் வேறுபடுதலின் இதனுள் ஓதிய நான் கற்கும் யாப்பு வேறுபட்ட 
வற்றிற்கும் பொது வெட்சி முதல் பாடாண்டிணை யீறாகிய பொருள் 
வேறுபாடு வரையறை என்னை ; அவை முற்கூறிய இரண்டற்கும் உரித் 
தாகலின் ; அது பெரும்பான்மை பரணிச் செய்யுட்கு இடைவிராய் வரும் . 
இவ்வாறு கொச்சகத்தினை வரைந்தோதவே ஆசிரியமும் வெண்பாவும் 
ஒருபொருண் மேற் பல மூன்றும் ஐந்தும் ஏழும் ஒன்பதும் பத்துமாகி 
வருதலும் பிறவாறாய் வருதலும் வரையறை யிலவாயின , அவை ஐங் 
குறுநூறு , முத்தொள்ளாயிரம் , கீழ்க்கணக்கு , முதலியவற்றுள்ளும் 
பிறவற்றுள்ளுங் காண்க . தேவபாணியில்லாச் செய்யுளெல்லாம் யாப்பும் 
பொருளுஞ்சேர வேறுபடுமென்றுணர்க . 

முற்கூறியவற்றுட் 
காண்க . 

" வெண்பலிச் சாந்த முழுமெய்யு மெய்பூசி 
யுண்பலிக் கூரூர் திரிவது மேலிட்டுக் 
கண்பலிக் கென்று புகுந்த கபாலிமு 

னெண்பலித் தாளிவள் யாதுவாய் வாளே 
இது காமப் பகுதி கடவுளும் வரையார் ” ( தொல்.புறத்-2 அ ) என்ற 
பாடாண்டிணையாகலின் பொருள் வேறுபட்டது : 

கன்று குணிலா (சிலப் - ஆய்ச்சி . ) என்பது அந்நிலத்திற்குரிய தெய் 
வத்தை அவர் பராவு தலிற் கைக்கிளையன்று . 
இவை பலவுறுப்பிழந்தனவேனுங் கொச்சக வொருபோகென்னும் 

விலக்குண்ணாமையிற் பொதுப்பெய ரெல்லாவற்றிற்குமாகு 
மென்று எய்துவித்தார் . 

ஆகுமென்றதனான் ஒருபோகெண்ணாது சிறுபான்மை கொச்சக 
மென்று வழங்குதலாமென்று கொள்க . 

( கசசு ) 


பொது 


அடக்கியலின்றி அடிநிமிர்ந்த கொச்சக ஒரு போகிற்குரிய அளவு 
கரு . ஒருபான் சிறுமை யிரட்டியத னுயர்பே . 

இது , அதிகாரத்தானின்ற நான்கினுள் இறுதிநின்ற அடக்கியலின்றி 
யடி நிமிர்ந்த கொச்சக வொருபோகிற்கு அளவு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒழிந்த கலிக்கெல்லாம் உள்ளுறுப்புப்பற்றி யளவு 
கூறினார் , பத்தடியிற் சுருங்காது இருபதடியினேறாது வரும் அடக் 
கியலின்றி அடிநிமிர்ந் தொழுகுமென்ற கொச்சக வொரு போகு 

று . 


ஏ 


கஅ 0 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இது முன்னடி நிமிர்ந்தொழுகு மென்றதற்கோர் வரையறை கூறி 
ஐயமகற்றியது . இஃதேற்புழிக் கோடலென்பதனானும் அதுவென்ற 
ஒருமையானுங் கொண்டது . 
( எ - டு ) தடங்கடற் பூத்த தாமரை மலராகி 

யடங்காத முரற்சியா னருமறை வண்டிசைப்ப 
வாயிர வாராழி யவிரிதழின் வெளிப்பட்ட 
சேயித ழென த்தோன்றுஞ் செம்பகலி னிரவகற்றி 
படுமணிப் பகைநீங்கப் பருவத்து மழையானே 
நெடுநிலங் குளிர்கூர நீர்மைசா னிழனாறி 
யண்டங்கள் பலபயந்த வயன் முதலா மிமையோரைக் 
கொண்டங்கு வெளிப்படுத்த கொள்கையை யாதலி 
னோங்குயர் பருதியஞ் செல்வநின் 

னீங்கா வுள்ள நீங்கன்மா ரெமக்கே " 
இது பத்தடியிற் சுருங்காது அடக்கியலின் றி யடி நிமிர்ந்தொழுகியது . 
மேல் இருபதடி வந்துழிக் காண்க . 

( கரும் ) 


. 


அம்போதரங்க ஒரு போகிற்குரிய அடியளவு 
கருக , 
க . அம்போ தரங்கம் அறுபதிற் றடித்தே 

செம்பால் வாரஞ் சிறுமைக் கெல்லை . 
இது மேனின்ற அதிகாரத்தாற் கடவுள் வாழ்த்தாகிய அம்போதரங்க 
வொருபோகிற்கும் அடிவரையறை கூறுகின்றது . 

இ - ள் . ) அம்போதரங்க வொருபோகு , தன்னுறுப்பெல்லாங் 
கூடி யறுபதடித்தாய் ஒவ்வொரு பதத்திற்கும் இரண்டடியாகிய 
நூற்றிருபதடியை யுடைத்தாயும் வரும் . சிறுமைக் கெல்லை கூறு 
மிடத்து அவ்வறுபதிற் செம்பாகமாகிய முப்பதடியிற் பாகமாகிய 
பதினைந்தடியான் வரும் எ - று . 

ஏகாரம் : எதிர்மறை . அறுபதிற் செம்பால் முப்பதில் வாரம் பதினைந் 
தென்றுணர்க . எனவே , இடையள வறுப்பதும் , தலையளவு அதனிரட்டி 
யாகிய நூற்றிருபதும் , கடையளவு பதினைந்துமாயிற்று . 

இனி அறுபதும் , முப்பதும் , பதினைந்தும் எனச் சிற்றெல்லைக்கே 
தலையளவு , இடையளவு , கூறிற்றெனக்கொண்டு இவற்றில் கடையளி 
வாகிய சிற்றெல்லைக்கும் பேரெல்லை முப்பதும் , இடையளவாகிய சிற் 
றெல்லைக்குப் பேரெல்லை யறுபதுமெனப் பொருளுரைக்கில் தலையள விற் 
சிற்றெல்லைக்கும் இடையள விற் பேரெல்லைக்கும் வேறுபாடின்றியும் 
இடையளவிற் சிற்றெல்லைக்கும் கடையளவிற்கும் வேறுபாடின்றியும் 
நிற்குமென மறுக்க . அங்ஙனம் நூற்றிருபது தரவிற்கெல்லை மேனின்ற 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ககூக 


அதிகாரத்தான் இருபதாகவும் அதனோடொத்து வருதலிலக்கணத்த 
வாகிய இருபதடியாகவும் , நாற்பதடி பெறப்படும் ; சிற்றெண் பதினாறும் 
அராகம் நான்குமாக இருபதடி பெறப்படும் . கொச்சகம் இருமூன்றாகி 
ஒன்று பத்தடி பெற்று அறுபதடியாம் . 

இனிப் பதினைந்தடியான் வருவன நெடுங் கொச்சகம் இருமூன்றாகி , 
ஆறும் , அராகம் ஒன்றுஞ் சிற்றெண் நான்கும் அடக்கிய விரண்டுமாகப் 
பதினைந்தடி யாம் . இடையள விற்கும் இவ்வாறே வருமாறறிக . 

மேலளவு கூறும்வழிக் கூறாது மேற்கூறுகின்ற பாவிற்கு ஈண்டளவு 
கூறினார் அதிகாரம் பற்றி . 

( கருக ) 


அம்போதரங்க ஒருபோகின் உறுப்புக்கள் 
கடுஉ . எருத்தே கொச்சகம் அராகஞ் சிற்றெண் 

அடக்கியல் வாரமோ டந்நிலைக் குரித்தே . 
இது முன்னர்க் கூறிய அம்போதரங்கவுறுப்பு இவை ஐந்துமெனக் 
கூறியவாறு . 

இ - ள் . ) தரவுங் கொச்சகமும் அராகமுஞ் சிற்றெண்ணும் 
அடக்கியல் வாரமுமென 

வாரமுமென ஐந்துறுப்புடையது அம்போதரங்க 
வொருபோகு எ - று .. 

தரவெனினும் எருத்தமெனினும் ஒக்கும் . 

பலகோடுபட அடுக்கியுடுக்கும் உடையினைக் கொச்சகமென்ப 
வாகலின் , அதுபோலச் சிறியவும் பெரியவும் விராஅயடுக்கியுந் தம்மு 
ளொப்ப வடுக்கியும் வருஞ்செய்யுளைக் கொச்சகமென்றார் . இது ஒப்பி 
னாகிய பெயர் . இக்காலத்து இது மகளிர்க்குரியதாய்க் கொய்சக்மென்று 
வழங்கிற்று . இது முறையே சுருங்கிவரும் எண்ணுப்போலாது அடியுஞ் 
சீருந் தளையும் வேறுபட்டு வருமென்றுணர்க . 

வெண்பாவாகிற் பெரும்பான்மை அராகமாயது அறாதுகடுகிச்சேறல் 
பிறிதொன்று பெய்து ஆற்றவேண்டுந் துணைச் செய்யதரகிய பொன்னை 
அராகித்தது என்பவாகலின் இதுவும் ஒப்பினாகிய பெயர் ; மாத்திரை 
நீண்டுந் துணிந்து வராது குற்றெழுத்துப் பயின்று உருண்டு வருதலின் . 

சிற்றெண்ணாவது : நால்வகை யெண்ணினும் இறுதிநின்ற எண்வார 
முற்கூறிற்று . 
( எ - டு . ) " செஞ்சுடர் வடமேரு விருமருங்குந் திரிகின்ற 

வெஞ்சுடரு மதியமும்போல் வேலொடுகேடகஞ்சுழல 
மாயிரு மணிப்பீலி மயிலொருத்திற் றோன் றுங்காற் 
சேயொளி கடற்பிறந்த செந்தீச் கிறந்தெறிப்ப 


ககூட 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


H 


மறு வருந்தம் மனத்துவகைக் கலுழ்ச்சியான் வளர்த்தெடுத்த 
வறுவருந்தம் முலை சுரந்தாங் ககல்விசும்பு சிலவற்ற 
ஆருருவத் தெயின் மூன்று மொருங்க வித்தோன் வியப்பெய்த 
ஈருருவத் தொரு பெருஞ்சூர் மறுங்கறுத்த விகல்வெய்யோய் 
ஆங்க , வினையொழி காலத்து வெவ் வெயிற் கோலத் 
தனை வருந் தத்த மறம்புரிந் தாங்கு 
முனையடு கொற்றத்து முன்னான் குருவிற் 
கனை கடல் சுட்டன கண் ; 
தேவரு மக்களுஞ் சீற்றத்தா னஞ்சாமைக் 
காவல் புரியுங் கதிர்மதி போலு 
மூவிரு தோன்றன் முகம் ; 
மடமகள் வள்ளி மணிக்கம் பலம் போ 
லிடையிடை சுற்றுத லின்றுந் தவிரா 
தொடையமை தார்கடம்பன் றோள் ; 
அவ்வழி , யடியிணை சேரா வவுணவுரை நுங்கிப் 
பொடிப் பொடி யாகிப் பொருப்பொடு மாய 
விடியுமிழ் வானத் திடைநின்று கூ உங் 
கொடியணி கோழிக் குரல் ; 
விழுச்சி ரமரர் விசும்பிடைத் தோன்றிப் 
பழிச்சிநின் றார்த்தார் பலர் ; 
உருகெழு முருமிய வுருமென வதிர்தொறு 
மருகெழு சிறகொடு மண வரு மணிமயில் ; 
பெருகிய வருமறை பெறுநெடு மொழியொடு 
பொருகள வழியிசை புகல்வன சிறுகுறள் ; 
சிவந்தன திசை சிலம்பின மலை 
நிவந்தன தலை நிரம்பின குறை ; 
ஆர்த்தன மறை யாடினர் பலர் 
போர்த்தன துகள் பொழிந்தனர் மலர் ; 
ஆங்கனந் தோன்றிய வடுபோர் வென்றியின் 
வீங்கிருந் தொடித்தோள் விடலை நினக்கே 
யாமறி யளவையிற் றமிழ்புனைந் தேத்துக 
நின்னீ தக்க தாயினு நின்னெதிர் 
நாணில மாக வேண்டும் யாணர்க் 
கடம்புங் களிமயிற் பீலியுந் தடஞ்சனை 
நீரோடு நின்வயின் மாந்தர் 

வாராப் புலமை வருகமா ரெமக்கே , 
என்பது இடையளவு அம்போதரங்க வொரு போகு . 

இவ்வுறுப்புக்களின் அளவு கூறாமையின் ஏற்றவாறறிந்து கூறப் 
படும் . இது நாற்பத்துநான்கடியான் வந்தது . இவை இக்காலத்து மிக 
வழங்காது . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ஒருபோகு போலன்றி இதற்களவை முற்கூறியது அம்போதரங்க 
வொருபோகின் அளவே மேற்கூறுகின்ற மூன்று பாக்கட்கும் அள 
வென்றற்கு . இவ்வ திகாரத்தான் வருகின்றவற்றோடு இதற்கு றுப்பிலக் 
கணம் ஏற்பன வறிந்து கொள்க ; வெள்ளடியியலால் திரிவின்றி வரு 
மென் றலின் . அவ்வளவை மேல் வருகின்ற கலிவெண்பாட்டிற்கு இன் 
றென்றுணர்க . 

( கரு உ ) 
கலிவெண்பாவின் இலக்கணம் 
கருங . ஒருபொருள் நுதலிய வெள்ளடி யியலால் 

திரிவின்றி வருவது கலிவெண் பாட்டே . 
இது முறையே கலிவெண்பாக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒரு பொருளைக் கருதி வாராநிற்ப வேறுமொரு 
பொருளே படவுஞ் சொற்றொடர்ந்து கிடப்பத் தொடுக்கப்பட்ட 
வெள்ளையடியால் திரிவின்றி வருவது கலிவெண்பாட்டாம் எ - று . 

இயலென்றதனாற் கட்டளையடியாய் ; வருதலுந் தனக்குரிய வெண் 
டளையான் வருதலும் பன்னீரடியான் வருதலும் பிறவுமாகிய இலக்கணஞ் 
சிதையாதனவற்றுக்கே ஒருபொரு 

ஒருபொருணு தலி வரவேண்டுவது . அவ்வா 
றன்றித் தீர்ந்துவருவன ஒருபொருணுதலாக் கலிவெண்பாவாம் எ - று . 

அவ் விலக்கணத்திற் றிரிந்துஞ் சீருந் தளையுஞ் சிதைந்தும் அடி 
யிகந்தும் பாவகை சிதைந்தும் ஒரு பொருணுதலியும் வெண்பாவியலான் 
வந்தனவுங் கலியோசையாமென் றுணர்க. இதனான் ஒரு பொரு 
ணுதலியது கட்டளையாய்த் திரிவின்றி வருமெனவும் ஒரு பொருணுத 
லாதது சீர்வகையாய்த் திரிவுடைத்தாய் வருமெனவுங் கூறிற்றாம் . 
( எ - டு . ) " அரும்பொருள் வேட்கையி னுள்ள துரப்பப் 

பிரிந்துறை சூழா தி யைய விரும்பி நீ 
யென்றோ ளெழுதிய தொய்யிலும் யாழநின் 
மைந்துடை மார்பிற் சுணங்கு நினைத்துக்காண் 
சென்றோர் முகப்பப் பொருளுங் கிடவா 
தொழிந்தவ ரெல்லாரு முண்ணாதுஞ் செல்லா 
ஒளமையுங் காமமு மோராங்குப் பெற்றார் 
வளமை விழைதக்க துண்டோ வுளநா 
ளொரோ ஓகை தம்முட் ட இ யொரோாகை 
யொன்றென் கூ றாடை யுடுப்பவரே யாயினு 
மொன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை யரிதரோ 
சென்ற விளமை தரற்கு " 

( கலி - கஅ ) 
பேராசிரியர் பாடமும் இதுவே . ‘ முடிவது எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 

தொ -13 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இது பன்னீரடியான் வந்து ஒரு பொருணு தலிய கட்டளைக் 
கலவெண்பா . 

இதனுட் பெண்டன்மைக்கு ஏலா நுண்பொருளினைத் தலைவனெதிர் 
நின்றுணர்த்துவான் செவ்வன் கூறாது தலைவன் பண்டுகூறின சிலவற்றை 
வாங்கிக்கொண்டு கூறுங் கூற்று . நீ மறந்தாயென்பது யாம் உணரக் 
கூறுகின்றாள் இவளென்பதுபட நின்றமையின் ஒருபொரு ணுதலிற் 
றாயிற்று . அது அகப்பொருளேயாமாறும் ஒழிந்த பாக்களும் அவ்வாறு 
வருமேனும் அங்ஙனம் நுதலிய பொருளான செய்யுள் வேறுபடாமையின் 
ஆண்டு ஆராய்ச்சியின்று . இது வெண்பாவாயிற் குறித்த பொருளை 
மறைத்துக் கூறாது செப்பிக் கூறல்வேண்டும் . இஃதன்ன தன்றிப் 
பொருள் வேறுபடுதலானுந் துள்ளி வருதலானுங் கலிவெண் பாட் 
டாயிற்று . 
மரையா மரல்கவர் 

( கலி - சு ) 
என்னும் பாட்டுப் பதினோரடியான் ஒரு பொருணுதலிற்று . 

நூற்றைம்பது கலியுட் கலிவெண்பாட்டு எட்டு . அவற்றுள் ஒரு 
பொருணுதலி வருவனவற்றின் பொருள் - வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 
இன்னும் இயலென்றதனாற் பன்னீரடியி னிகந்து ஒரு பொருணுதலி 
வருவனவும் அங்ஙனம் வந்து தளை விரவி வருவனவுங் கொள்க . 

* சுடர்த்தொடீ கேளாய் தெருவினா மாடும் ” ( கலி - ருக ) 
என்னும் பாட்டு அடியிகந்து ஒரு பொருணுதலியது . 


- 


கயமல ருண் கண்ணாய் காணா யொருவன் 
வயமா னடித்தேர்வான் போலத் தொடைமாண்ட 
கண் ணியன் வில்லன் வருமென்னை நோக்குபு 
முன்னத்திற் காட்டுதலல்லது தானுற்ற 
நோயுரைக் கல்லான் பெயருமற் பன்னாளும் 
பாயல் பெறேஎன் படர்கூர்ந் தவன் வாயிற் 
சேயேன்மன் யானுந் துயருழப்பே னாயீடைக் 
கண்ணின்று கூறுத லாற்றா னவனாயிற் 
பெண்ணென் றுரைத்த நமக்காயி னின்ன தூஉங் 
காணான் கழிதலு முண்டென் றொருநாளென் 
றோணெகிழ் வுற்ற துயராற் றுணிதந்தோர் 
நாணின்மை செய்தே னறு நுதால் ஏனல் 
இனக்கிளி யாங்கடிங் தோம்பும் புனத்தய 
லூசலூர்ந் தாட வொருஞான்று வந்தானை 
ஐய சிறிதென்னை யூக்கி யெனக்கூறத் 
தையால் நன்றென் றவனூக்கக் கைநெகிழ்பு 
பொய்யாக வீழ்ந்தே னவன் மார்பின் வாயாச்செத் 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் - 


தொய்யென வாங்கே யெடுத்தனன் கொண்டான்மேன் 
மெய்யறியா தேன் போற் கிடந்தேன்மன் னாயிடை 
மெய்யறிந் தேற்றெழுவே னாயின்மற் றொய்யென 
வொண்குழாய் செல்கெனக் கூறி விடும்பண்பி 
னங்க ணுடைய னவன் 33 

( கலி - கூஎ ) 
இது தையா னன்றென்று என மெய்யினும் பொய்யினும் வழிநிலை 
பிழையாமற் றோழி தலைவிக்குரைத்தது . இதுகேட்டுத் தலைவன் தன்னை 
கயந்தானென இவள் கருதினாள் போலுமெனத் தலைவி கருதுமாற்றாற் 
றோழி கூறியவாறும் , இதனானே தலைவி யினிக் கரந்தொழுகி உடம் 
படுக்குமென்பதூஉம் ஒரு பொருளாயிற்று . 

இது , அறக்கழிவுடையன ( தொல் . பொருளி - உச ) என்னும் 
பொருளியற் சூத்திரத்தில் வழுவமைத்தவாறுங் காண்க . 

தீம்பால் கறந்த கலமாற்றிக் கன்றெல்லாந் 
தாம்பிற் பிணித்து மனைநிறீஇ யாய் தந்த 
பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசைஇப் 
பாங்கரு முல்லையுந்தாய பாட்டங்காற் றோழி நம் 
புல்லினத் தாயர் மகளிரோ டெல்லா 
மொருங்கு விளையாட் வவ்வழி வந்த 
குருந்தம்பூங் கண்ணிப் பொதுவன்மற் றென்னை 
முற்றிழை யேஎர் மடநல்லாய் நீயாடுஞ் 
சிற்றில் புனைகோ சிறிதென்றான் எல்லா நீ 
பெற்றேம்யா மென்று பிறர் செய்த இல்லிருப்பாய் 
கற்ற திலைமன்ற காணென்றேன் முற்றிய 
காதுசூழ் கூந்தற் றகைபெறத் தை இய 
கோதை புனைகோ நினக்கென்றான் எல்லா நீ 
யே திலார் தந்த பூக் கொள்வாய் நனிமிகப் 
பேதையை மன்ற பெரிதென்றேன் ஆயிழா 
யைய பிதிர்ந்த சுணங்கணி மென்முலைமேல் 
தொய்யி லெழுதுகோ மற்றென்றான் யாம்பிறர் 
செய்புற நோக்கி யிருத்துமோ நீபெரிது 
மையலை மாதோ. விடுகென்றேன் தையலாய் 
சொல்லிய வாறெல்லா மாறுமா றியான் பெயர்ப்ப 
அல்லாந்தான் போலப் பெயர்ந்தா னவனை நீ 
பயாயர் மகளி ரியல்புரைத் தெந்தையும் 
யாயு மறிய வுரைத்தீயின் யானுற்ற 
நோயுங் களைகுவை மன் " 

( கலி - ககச ) 
இது தளை விரவி ஐஞ் சீரடியும் வந்து ஒரு பொருணுதலாதது . 
" இடுமுள் நெடுவேலி ” 

( கலி - கஉ ) 
என்னும் பாட்டுத் தளைவிரவி யவ்வாறு வந்தது . 


ககக 


சிதைவின்றேனும் 
யாயும் வருதலின் ; இதனை வெண்பா 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
பாவகை சிதைந்தன் வந்துழிக் காண்க . 

ஒன்றென முடித்தலாற் பெரிருள்வகை சிதைதலுங் கொள்க . அவ் : 
விரண்டுஞ் சேரச் சிதைந்தன இக்காலத்தார் கூறுகின்ற உலாச் 
செய்யுளாம் . 

இனி யிக்காலத்தார் கூறும் மடற்செய்யுளும் 
ளாகலின் அதனைக் கலிவெண்பாட்டென்று கோடும் . 

மேலிற் சூத்திரத்தாற் கூறுங் கலிவெண் பாட்டுக்களும் பெருந்திணை 
கலிவெண்பாப் பெருந்திணைப்பொருளின் வாராதென்று கொள்க . 

" வெண்பா விதியான் விரவுறுப் பின்றித் 
தன்பா வகையொடு பொருந்திய பொருளே 

யொன் றுவிளைந் திற்ற விறுதித் தாகும் " 
என்று இசைநூலினும் இவ்வாறே ஓதிக் கொச்சகச் செய்யுளுமுள 
வென்றார் . 

இதனுள் விரவுறுப்பின்றியென வேண்டாது கூறியவதனால் விர 
வுறுப்புடையது வேறு பொருள் விளையாதென வும் , விரவுறுப்பில் லது 
வேறு பொருள் விளைத்து இறுமெனவும் அவ்வாறே விரவுறுப்பில்லாக் 
கலிவெண்பாட்டும் வேறுபொருள் விளைக்குமென ஈண்டுக் கூறி விர 
வுறுப்புடையது “ வெண்பாவியலான் வெளிப்படத் தோன்று ” மென்று 
மேலைச்சூத்திரத்தாற் கூறுகின்றார் . 

( கருங ) . 


" 


து மேல் 


விரவுறுப்புடைய கலிவெண்பாவின் இலக்கணம் 
கருச . தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்தும் 

ஐஞ்சீ ரடுக்கியும் ஆறுமெய் பெற்றும் 
வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 

மேல் வெளிப்படு பொருட்டெனப்பட்ட கலிவெண்பா 
விரவுறுப்புடைமையின் வேறுவேறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்தும் - 
தரவிற்கும் போக்கிற்கும் இடையன பாட்டாகிப் 

பாட்டாகிப் பயின்றும் , 
ஐஞ்சீர் அடுக்கியும் - வேறுநின்ற வொருசீரினை அளவடியோடு 
அடக்கிக் கூற ஐஞ்சீராகியும் , ஆறு மெய்பெற்றும் - அவ்வாறே 
* அகத்திணையியல் , குக . 

* இந்நூற்பாவோடு அடுத்த நூற்பாவினையும் இணைத்து ஒரே நூற்பா 
வாகக் கொள்வர் இளம்பூரணர் . 

| பேராசிரியர் பாடமும் இதுவே . இடையிடை எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


அவியல் ) 

நச்சினார்க்கினியம் 
இருசீரடுக்க ஆறுசீர் பெற்றும், வெண்பா இயலான் வெளிப் 
படத் தோன்றும் - வெண்பா எனப்பட்ட உறுப்பின் இயற்கை 
சிதையாமல் பொருள் புலப்படத் தோன்றும் எ - று . 

எனவே தரவும் போக்கும் முற்கூறியவாறே முன்னும் பின்னும் 
நிற்றலும் சுரிதகமாயின் அகவலும் வெள்ளையுமாகி வருதலும் அவை 
தனிச்சொற் பெற்றும் பெறாதும் நிற்றலுங் கொள்க . பாட்டிறுதி 
நிற்கும் போக்கினைத் தரவோடு முற்கூறியது தரவிறுதி சீரானிறுமாறு 
போல வெள்ளைச் சுரிதகமும் ஒரோவழிச் சீரா னிறுமென்றற்கு . 
( எ - டு . ) " நயந்தலை மாறுவர் 

( கலி - 40 ) 
என்னும் மருதக்கலியுள் , 

ஐயவெங் , காதிற் கனங்குழை வாங்கிப் பெயர்தொறும் 
போதில் வறுங்கூந்தற் கொள்வதை நின்னையா 
மேதிலார் கண்சாய நுந்தை வியன்மார்பிற் 
முதுதேர் வண்டின் கிளைபடத்தை இய 

கோதை வரிபாடக் காண்டும் 
எனத் தேமாவானிற்றது . 

இனிப் பாட்டினைப் போக்கின்பின் வைத்ததனாற் போக்குப்போ 
ஹாற்சீரா னிறும்பாட்டும் வருஞ் சிறுபான்மையென்று கொள்க . 
( எ - டு . ) கரந்தாங்கே யின்னாநோய் செய்யுமற் றீதே 

பரந்த சுணங்கிற் பணைத்தோளாள் பண்பு ( கலி - கசக ) 
என வரும் . இங்கனம் வைப்பவே வருகின்ற ஐஞ்சீரடுக்கலும் ஆறுமெய் 
பெறுதலும் இப்பாட்டின்கணன்றி ஏலாவாயின . இதனை ஈற்றுக்கண் 
வைத்ததனானே மேற்கூறுங் கொச்சகமுந் தரவும் போக்குமின் 
இப்பாட்டு மிடைந்தும் வருமென்பதூ உம் இவ்வதிகாரத்தாற் கொள்க . 

மெய் யென்றதனான் அடுக்குஞ்ச ரதன் முதலினும் இறுதியினும் 
வருமென்று கொள்க . இயற்கை சிதையாமற் றோன்றுமெனவே கட்டளை 
யும் கட்டளை யல்லது மென்ற வெண்பாவிலக்கண மிரண்டுஞ் சிதையாமை 
வருமென்றாராம் . 

வெளிப்பட வென்றதனாற் றளை விரவி வருதலுங் கொள்க . 

தர்வும் போக்குமென்ற உம்மைகள் எண்ணும்மைகள் . ஒழிந்த 
மூன்றும் இறந்தது தரீஇய எச்சவும்மை . 
கலிவெண்பாட்டுத் தனிநிலையின்றி விரவுறுப்பாயும் வருமென்றலின் 
சான் றவிர் வாழியோ சான்றவி ரென்றும் 
பிறர் நோயுந் தந்நோய்போற் போற்றி யறன றிதல் 
சான்றவாக் கெல்லாங் கடனானா லிவ்விருந்த 


எவ்வநோய் 

கலில் 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யூ 
சான் றீ ருமக்கொன் றறிவுறுப்பென் மான்ற 
துளியிடை மின்னுப்போற் றோன்றி யொருத்தி 
யொளியோ டுருவென்னைக் காட்டி யளியளென் 
னெஞ்சாறு கொண்டா ளதற்கொண்டுந் துஞ்சே 
னணியலங் காவிரைப் பூவோ டெருக்கின் 
பிணையலங் கண்ணி மிலைந்து மணியார்ப்ப 
தாங்குத றேற்றா விடும்பைக் குயிர்ப்பாக 
வீங்கிழை மாதர் திறத்தொன்று நீங்காது 
பாடுவென் பாய்மா நிறுத்து ; 
யாமத்து மெல்லையு மெவ்வத் திரையலைப்ப 
மாமேவி நின்று மடல்புணையா நீந்துவேன் 
றேமொழி மாத ருறாஅ துறீஇய 
காமக் கடலகப் பட்டு ; 
உய்யா வருநோய்க் குயவாகு மைய 
லுறீஇயா ளீத்தவிம் மா ; 
காணுந ரெள்ளக் கலங்கித் தலைவந்தெ 
னாணெழின் முற்றி யுடைத்துள் ளழித்தரு 
மாணிழை மாதரா ளே எரெனக் காமன 
தாணையான் வந்த படை ; 
காமக் கடும்பகையிற் றோன் றினோர்க் கேம் 
மெழி னுத லீத்தவிம் மா ; 
அகையெரி யானாதென் னாருயி ரெஞ்சும் 
வகையினா னுள்ளஞ் சுடுதரு மன்னோ - 
முகையே ரிலங்கெயிற் றின்னகை மாதர் 
தகையாற் றலைக்கொண்ட நோய் ; 
அழன் மன்ற காம வருநோய் நிழன் மன்ற 
நேரிழை யீத்தவிம் மா ; 
ஆங்கதை 
அறிந்தனி ராயிற் சான்றவிர் தான்றவ 
மொரீஇத் துறக்கத்தின் வழீ இயான்றோ 
ருள்ளிடப் பட்ட வாசனைப் பெயர்த்தவ 
ருயர்நிலை . யுலக முறீஇ யாங்கென் 
உறுயர்நிலை தீர்த்த னுந்தலைக் கடனே 

( கலி - கஙக ) 
டாசிரியச் சுரிதகத்தான் வந்தது . இவ்வாறே வெள்ளைச் சுரிதகத்தான் 
வருவனவுங் கொள்க் . 

கண்டவி ரெல்லாங் கதுமென வந்தாங்கே 
பண்டறியா தீர்போல நோக்குவீர் , கொண்டது 


21 


டருகுை 
ளியல் ) 

நச்சினார்க்கினியம் 
மாவென் றுணர்மின் மடலன்று மற்றிவை 
பூவல்ல பூனை யுழிஞைசொ டியாத்த 
புனவரை யிட்ட மயங்கு தார்ப் பீலி 
பிடியமை நூலொடு பெய்ம் மணி கட்டி 
யடர்பொன் ன விரேய்க்கு மாவிரங்கண்ணி 
நெடியோன் மகனயந் துகந்தாங் கனைய 
வடிய வடிந்த வனப்பினென் னெஞ்ச 
மிடிய விடைக்கொள்ளுஞ் சாய லொருத்தி 
கடியுறை காட்டிய செல்வேன் மடியன்மி 
னன்னே னொருவனேன் யான் ; 
என் னானும் , 
பாடெனிற் பாடவும் வல்லேன் சிறிதாங்கே 
யாடெனி லாடலு மாற்றுகேன் பாடுகோ 
வென்னு ளிடும்பை தணிக்கு மருந்தாக 
நன்னுத லீத்த விம் மா 
திங்க ளரவு றிற் றீர்க்கல்லா ராயினுந் 
தங்காதல் காட்டுவர் சான்றவ ரின்சாய 
லொண்டொடி நோய்நோக்கிற் பட்டவென் னெஞ்சோய் 
கண்டுங்கண் ணோடா திவ் வூர் ; 
தாங்காச் சினத்தொடு காட்டி யுயிர்செகுக்கும் 
பாம்பு மவைப்படி லுய்யுமாம் பூங்கண் 
வணர்ந்தொலி யைம் பாலான் செய்தவிக் காம 
முணர்ந்து முணராதிவ் வூர் ; 
வெஞ்சுழிப் பட்ட மகற்குக் கரைநின்றா 
ரஞ்சலென்றாலு முயிர்ப்புண்டா மின்சீர் 
செறிந்தேர் முறுவலாள் செய் தவிக் காம 
மறிந்து மறியாதிவ் வூர் ; 
ஆங்க , 
என்க ணிடும்பை யறியினே னுங்கட் 
மருளுறு நோயொடு மம்ம ரகல 
விருளுறழ் கூந்தலா ளென்னை 
யருளுறச் செயினுமக் கறனுமா ரதுவே ” ( கலி - கசு 0 ) 


இது ‘ பாடெனி லென்றும் , “ ஆடெனி லென்றும் எதுகையியைந்த 
அளவடி என்னானும் என வேறுநின்ற சீரோடுங்கூடி ஐஞ்சீரடுக்கிற்று . 
இதனுள் ஆங்க எனத் தனிச்சொல் வந்தது . 
( காராரப் பெய்த " 

( கலி - காக ) 


என்னு முல்லைப்பாட்டுள் 


L00 . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


இவடான் , 
றிருந்தாச் சுமட்டின வேளனைத் தோள் வீசி 
வரிக்கூழ் வட்டி தழீஇ யரிக்குழை 
யாடற் றகையள் கழுத்தினும் வாலிதி 

னுண்ணிதாத் தோன்று நுசுப்பு " 
என ஐஞ்சீரடுக்கியும் , 


இவள் தான் , 
வருந்த நோய் செய்திறப்பி னல்லான் மருந்தல்லள் 
யார்க்கு மணங்காதல் சான்றாளென் றூர்ப்பெண்டிர் 
மாங்காய் நறுங்கடி கூட்டுவேம் யாங்கு 
மெழுநின் கிளையொடு போவென்று தத்தங் 
கொழுநரைப் போகாமற் காத்து முழுநாளும் 

வாயி லடைப்ப வரும் " - 
என ஐஞ்சீரடுக்கிய சுரிதகத்தானும் வந்தது . 

" அரிதினிற் றோன் றிய யாக்கை புரிபுதாம் 
வேட்டவை செய்தாங்கே காட்டிமற் றாங்கே 
யறம்பொரு ளின்பமென் றம்மூன்றி னொன்றன் 
றிறஞ்சேரார் செய்யுந் தொழில்க ளறைந்தன் 
றணிநிலைப் பெண்ணை மட லூர்ந் தொருத்தி 
யணிநலம் பாடி வரற்கு ; 
ஓரொருகா லுள்வழியா ளாகி நிறைமதி 
நீரு ணிழற்போற் கொளற்கரியள் போருள் 
அடன் மாமே லாற்றுவே னென்னை மடன்மாமேன் 
மன்றம் படர்வித் தவள் ; 
வாழி சான்றீர் 
பொய் தீ ருலக மெடுத்த கொடி மிசை 
மையறு மண்டலம் வேட்டனள் வையம் 
புரவூக்கு முள்ளத்தே னென்னை யிரவூக்கு 
மின்னா விடும்பை செய் தாள் ; 
அம்ம சான்றீர் / 
கரந்தாங்கே யின்னாநோய் செய்யுமற் றிஃதோ 
பரந்த சுணங்கிற் பணைத்தோளாள் பண்பு 
இடியுமிழ் வானத் திரவிருள் போழுங் 
கொடிமின்னுக் கொள்வேனென் றன்னள் வடிநாவின் 
வல்லார்முற் கொல்வல்லே னென்னைப் பிறர் முன்னர்க் 
கல்லாமை காட்டி யவள் ; 
வாழி சான் றீர் 
என்றாங்கே , 


வியலான் வெளிப்பட வருமெனவே வெள்ளைக் கொச்சகமெனப்படும் 
. 
ளியல் நச்சினார்க்கினியம் 

உலக 
வருந்தமா வூர்ந்து . மறுகின்கட் பாடத் 
திருந்திழைக் கொத்த கிள்விகேட் டாங்கே 
பொருந்தாதார் போர்வல் வழுதிக் கருந்திறை 
போலக் கொடுத்தார் தமர் ” 

( கலி - கசக ) 
இதனுள் வாழி சான்றீர் , ” அம்ம சான் றீர் " என ஈற்றுக்கண் 
வந்த சீர்களை முதலடிக்கட் பொருள் முடியுமாறு கூட்டி ஐஞ்சீரடுக்கியாங் 
கடுக்க அறுசீரா னவ்வாறு வந்ததாம் . இதற்கும் அறுசீரடுக்கியும் எனக் 
கூட்டிப் பொருளுரைக்க. என்றாங்கு , தனிச்சொல் . 

புரிவுண்ட " ( கலி - கசஉ ) என்னும் நெய்தற்கலியுள் " புரிவுண்ட 
புணர்ச்சியுள் எனக் கலித்தளையும் வந்து “ புல்லாரா மாத்திரை , 
பருகுவித் தொருவரை யகற்றலிற் றெறிவார்கண் எனவும் , இனைந்து 
நொந்தழுதன ணினைந்து நீடுயிர்த் தனள் எனவும் இயற்சீர் நிரையா 
யன் றியும் பாவேறுபட்டு " எல்லையு மிரவுங் கழிந்தனவென் றெண்ணி 
யெல்லிரா, நல்கிய கேள்வ னிவன் மன்ற மெல்ல ” என ஐஞ்சீரடி வந்த 
வெள்ளைச் சுரிதகமும் பெற்ற கலிவெண்பாட்டு . 

முற்கூறிய சொற்சீரடியே ஈண்டு ஐஞ்சிரும் அறுசீருமா படுக்கின 
என்றுணர்க . இதற்கு இசைச்சீர்களை விதந்தோதவே கலிக்கு நேர்ந்த 
சொற்சீரடி ஒத்தாழிசைக்கும் இதன்முற் கூறிய கலிவெண்பாட்டிற்கும் 
வாராவென் றுணர்க . இதற்கினமாகிய முடுகியலும் அவ் விரண்டிற்கும் 
வாராமை கொள்க . 

இவற்றிற்கு - வரையறை அம்போதரங்கத்திற் 
கோதிய வரையறையே வேறின்றென வுணர்கள் 

இனிப் பலவுறுப்பின்றி அவ்வாறு ஒரு பாட்டே வரின் அதனை வெண் 
கலியென்பாரு முளர் . நூற்றைம்பது கலியுள் அவ்வாறு வருவன 
இன்மையின் அது சான்றோர் செய்யுளொடு மாறுகொள்ளுமென மறுக்க . 

தாழம்படாமையின் இடைநிலைப்பாட்டென் னாதேயுந் துள்ள லுஞ் 
செப்பலும் என்னு மிருவகைக் கொச்சகமும் ஒருங்கு வாராமையிற் 
கொச்சகமென்னும் பேர் கொடாதும் பாட்டென்றார் ; அதனை வெண்பா 


(கச ) 
அகநிலைக் கொச்சகக்கலியின் இலக்கணம் 
கருரு . பா நிலை வகையே கொச்சகக் கலியென 

நூல் நவில் புலவர் நுவன் றறைந் தனரே ,. 
இது நிறுத்தமுறையே அகநிலைக் கொச்சகக்கலி கூறுகின்றது . 

இதள் ) மேற்பாவி நின்ற நிலைவகையான் கொச்சகக்கலியா 
மென்று நூலறிந்த ஆசிரியர் கூறித் துணிந்தனர் எ - று . 


காமற் 
202 தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
அறை - துணித்தல் " அறைக்கரும்பு 

அறைக்கரும்பு ( பொருந . கக கூ ) போல . 
" பாநிலையென்றது . மேலொருமோகெனக் கூறிய கொச்சகப்பாநிலையை 
நோக்கிற்று , அதுவுங் கொச்சகமாதலின் . . 

துணித்தன ரென்றதனால் அதிகாரத்தாற் சேட்படக் கூறிய “ தரவின் 
றாகித் தாழிசை பெற்றும் " ( செய் . கசாகூ ) என்ற தொன் றனையுமே 
துணிந்து மாற்றியொழிந்தன பாவிநின்ற வகையான் இவ்வக நிலைக் 
கொச்சகமும் வருமென்றுணர்க . எனவே பரணிப்பாட்டுப்போல வெளிப் 
பட்டு அகநிலைக் கொச்சகம் வாராவென்றாராம் . 

வகை ” யென்றதனான் அதிகாரத்தானின்ற கலிவெண்பாவினது 
பாநிலையுங் கொள்ளப்படும் . அது கொள்ளுங்கால் முன்னிற் சூத்திரத்திற் 
கூறிய நிலையெல்லாங் கொள்ளப்படும் . ஒருபொருணுதலிய ) ( செய் 
கருச ) என்னுஞ் சூத்திரத்தினிலை கொள்ளலாகாதென் றுணர்க . எனவே 
ஒருபொருணுதலாது வெளிப்படத் தோன்றுங் கலிப்பாட்டினுறுப் 
பொத்துத் தரவும் போக்கும் பாட்டும் இடைமிடைந்தும் பாட்டுக் 
கொச்சகமாயும் அவை ஐஞ்சீரும் அறுசீருமடுக்கி வருதலுமெல்லாங் 
கொள்ளப்படும் . இவ்வாறு வந்தன வெண்பாவிற் சிதைந்து ஓசையும் 
பொருளும் வேறாகலிற் கொச்சகமென்றார் . தரவிணைந்து வாராது யாப்பின் 
வேறுபட்டு ஒருதரவே வந்தாற் கொச்சகமென் றலுந் தரவிணைந்துழிச் 
சுரிதகம்பெறுதலும் வேறாகலிற் கொச்சக மென்றார் . 

தரவிணைந்து தனிச்சொல்லுஞ் சுரிதகமுமுடன் பெறுதலும் எல்லாம் 
யாப்பின் வேறுபட்ட கொச்சகமென்றலும் , ஒத்தாழிசை மூன்றடுக்கிலு 
மவற்றின் வேறுபாடறிந்து கொச்சகமென்றலும் , தேவபாணியாகாத 
வழிக் காமப்பொருள்பற்றி வாராது அறம் பொரு ளின்பம் வீடென்னு 
நான்கும் பற்றிப் பொருள் வேறுபட வந்தன கொச்சகமென்றலும் , 
பாவேறுபட்டன கொச்சகமென் றலும் பிறவும் உணர்வோரே நூலறி 
புலவர் - அல்லாதார் நூலுணராரென்ப தறிவித்தற்கு 

நூனவில் 
புலவ ரென்றார் : 

எனவே கொச்சகக்கலியுள் ஒருசாரானவற்றை இனமென்பார்க்கு 
அவை அவ்வப்பாக்களுள் வரின் இவ்வகையே கொச்சகமெனல் வேண்டும் 
அது பொருந்தாதென்றவாறாயிற்று . 
( எ - டு . ) " செவ்விய தீவிய சொல்லி யவற்றொடு 

பைய முயங்கிய வஞ்ஞான் றவையெல்லாம் 
வகனகர் கொள்ளா வலர்தலைத் தந்து 
பகன் முனி. வெஞ்சுர முள்ள லறிந்தேன் 
மகனல்லை மன்ற வினிது ; 
செல் வினைச் சென்று நீ செய்யும் வினை முற்றி 
" யன் பற மாறியா முள்ளத் துறிந்தவள் 


உங 


பாடறிந் தொமுகுத் 
வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
பண்பு மறிதிரோ வென்று வருவாரை 
யென்றிறம் யாதும் வினவல் வினவிற் 
பகலின் விளங்குநின் செம்மல் சிதையத் 
தவலருஞ் செய்வினை முற்றாம் லாண்டோ 
ரவலம் படுதலு முண்டு " 

( கலி . கக ) 
இது தரவிணைக்கொச்சகம் . 

கொச்சகம் வெண்பாவாயும் வருதலானுந் தாழிசையோடு தொட 
ராது வருதலானும் இவை கொச்சகமாயிற்று . ஒரு பொருணு தலி 
யிவ்வாறு வரினுங் கொச்சகமென் 

றுணர்க . 
மாமலர் முண்டகந் தில்லையோ டொருங்குடன் 
கான லணந்த வுயர்மண லெக்கர்மேற் 
சீர்மிகு சிறப்பினோன் மரமுதற் றசைத்த 
நீர்மலி கரகம் போற் பழந் தூங்கு முடத்தாழைப் 
பூமலர்ந் தவைபோலப் புள்ளல்குந் துறைவகேள் ; 
ஆற்றுத லென்பதொன் றலந்தவர்க் குதவுதல் 
போற்றுத லென்பது புணர்ந்தாரைப் பிரியாமை 
லன்பெனப் படுவது தன்கிளை செராமை 
யறிவெனப் படுவது பேதையார் சொன்னோன்றல் 
செறிவெனப் படுவது கூறியது மறாமை 
நிறைவென்ப் படுவது மறைபிற ரறியாமை 
முறையெனப் படுவது கண்ணோடா துயிர் வௌவல் 
பொறையெனப் படுவது போற்றாரைப் பொறுத்தல் 
ஆங்கதை யறிந்தனி ராயினென் றோழி 

னுத னலனுண்டு துறத்தல் கொண்க 
தீம்பா லுண்டோர் கொள்கலம் வரைதலி 
னின் றலை வருந்தியாள் துயரஞ் 

சென்றனை களைமோ பூண்கநின் றேரே . ( கலி . கககூ ) 
இது தனிச்சொல்லின்றி யாசிரியச்சுரிதகம் பெற்ற தரவிணைக் 
கொச்சகம் . 

" மின்னொளி ரவிரற லிடைபோழும் பெயலே போற் 
பொன்னகைத் தைவகிர் வகைநெறி வயங்கிட்டுப் 
பொழிலிடை யீட்ட கமழ் நறும் பூங்கோதை 
யின்னகை யிலங்கெயிற்றுத் தேமொழித் துவர்ச்செவ்வாய் 
நன்னுதானினக்கொன்று கூறுவாங் கேளினி 
நில்லென நிறுத்தா னிறுத்தே வந்து 
துத ஓ முகனுந் தோளுங் கண்ணு 
மியலுஞ் சொல்லு நோக்குபு : நினை இ 


oor de 
உச 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [செய்யு 
யை தேய்ந் தன்று பிறையு மன்று 
மைதீர்ந் தன்று மதிய மன்று 
வேயமன் றன்று மலையு மன்று 
பூவமன் றன்று சுனையு மன்று 
மெல்ல வியலு மயிலு மன்று 
சொல்லத் தளருங் கிளியு மன்று ; 
எனவாங்கு , 
அனையன பலபா ராட்டிப் பையென 
வலையார் போலச் சோர்பத னொற்றியென் 
னெஞ்சு நெகிழ்ந்த செவ்வி காணூ உப் 
புலையர் போலப் புன்க ணோக்கித் 
தொழலுந் தொழுதான் தொடலுந் தொட்டான் 
காழ்வரை நில்லாக் கடுங்களி றன்னோன் 
றொழூஉந் தொடூஉமவன் றன்மை 

யேழைத் தன்மையோ வில்லை தோழீ ( கலி . குரு ) 
இது தனிச்சொல்லும் ஆசிரியச்சுரிதகமும் பெற்ற தரவிணை . 
" வெல்புகழ் மன்னவன் விளங்கிய வொழுக்கத்தா 
னல்லாற்றி னுயிர்காத்து நடுக்கறத் தான் செய்த 
தொல் வினைப் பயன் துய்ப்பத் துறக்கம்வேட் டெழுந்தாற்போற் 
பல்கதிர் ஞாயிறு பகலாற்றி மலைசேர 
வானாது கலுழ் கொண்ட வுலகத்து மற்றவ 
குடைநிழ லாண்டோற்கு மாளிய வருவாற்கு 

மிடைநின்ற காலம்போ லிறுத் தந்த மருண்மாலை ; 
மாலை நீ , 

தூவறத் துறந்தாரை நினைத்தலிற் கயம்பூத்த 
போதுபோற் குவிந்தவென் னெழினல் மெள்ளுவா 
யாய்சிறை வண்டார்ப்பச் சினைப்பூப்போற் றளை விட்ட 
காதலர்ப் புணர்ந்தவர் காரிகை கடிகல்லாய் ; 


மாலை 


தையெனக் கோவலர் தனிக்குழ லிசைகேட்டுப் 
பையென்ற நெஞ்சத்தேம் பக்கம்பா ராட்டுவாய் 
செவ்வழியாழ் நரம்பன்ன கிளவியார் பாராட்டும் 
பொய் தீர்ந்த புணர்ச்சியுட் புதுநலங் கடிகல்லாய் ; 


மாலை 


தகைமிக்க தாழ்சிணைப் பதிசேர்ந்து புள்ளார்ப்பப் 
பகைமிக்க நெஞ்சத்தேம் புன்மைபா ராட்டுவாய் 


வியல் ] 


நச்சினார்க்கினியம் 


உலரும் 


தகைமிக்க புணர்ச்சியார் தாழ்கொடி நறுமுல்லை 
முகைமுகந் திறந்தன்ன முறுவலுங் கடிகல்லாய் ; 
எனவாங்கு , 
மாலையு மலரு நோனா தெம்வயி 
னெஞ்சமு மெஞ்சுமற் றில்ல வெஞ்சி 
யுள்ளா தமைந்தோ ருள்ளு 
முள்ளி லுள்ள முள்ளு ளுவந்தே , 

( கலி . கக அ 
நடைநவின் றொழுகு மாங்கென் கிளவி ( செய் . கஙரு ) 
என் னுமிலக்கணஞ் சிதைய இடையிடைச் சொற்சீரடி , பலவருதலின் 
ஒத்தாழிசையாகாது எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றிய கொச்சசு 
மாயிற்று . 
இனி அகன்ஞாலம் ...... மயங்கியோரே ( கலி . ககக ) 

" எஃகிடை தொட்டகார் ( கலி , கூஉ ) 
இவையும் இவ்வாறே வந்தன . 

இனி யாப்பின் வேறுபட வந்த அருடீர்ந்த காட்சி , " ( கலி . க 20 ) 
" நயனும் வாய்மையும் , " ( கலி . க x0 ) என்பனவும் ஒக்கும் . 

இனிப் பலவடுக்கிப் பொருட்டொடராய் அறம் பொரு ளின்பம் 
டன்பன விராய்ப் பொருள் வேறுபடவருக் 

தரவு கொச்சகம் 
பின்னுள்ளோர் செய்த சிந்தாமணி முதலியனவாம் . 

" கொடியவுங் கோட்டவு நீரின்றி நிறம்பெறப் 
பொடியழற் புறந்தந்த பூவாப்பூம் பொலங்கோதை 
தொடிசெறி யாப்பமை யரிமுன் கைப் பணைத்தோளா 
யடியுறை யருளாமை யொத்ததோ நினக்கென 
நரந்தநா றிருங்கூந்த லெஞ்சாது நனிபற்றிப் 
பொலம்புனை மகரவாய் நுங்கிய சிகழிகை 
நலம்பெறச் சுற்றிய குரலமை யொருகாழ் 
விரன்முறைச் சுற்றி மோக்கலு மோந்தனன் 
அறாஅ வவிழ்ந்தன்ன வென்மெல்விரற் போது கொண்டு 
செரஅச் செங்கண் புதைய வைத்துப் 
பறாஅக் குருகி னுயிர்த்தலு முயிர்த்தனன் 
தொய்யி லிளமுலை யினியன் தைவந்து 
தொய்யலந் தடக்கையன் வீழ்பிடி யளிக்கு 
மையல் யானையின் மருட்டலு மருட்டினன் ; 
அதனால் , 
அல்லல் களைந்தனன் றோழி நன்னக 
ரருங்கடி நீவாமை கூறி னன்றென. 
நின்னொடு சூழ்வ றோழி நயம்புரிந் 


உலசு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


தின்னது செய்தா ளிவளென 

மன்னா வுலகத்து மன்னுவது * புரைமே . ( கலி. நச ) 
அதனால் " எனத் தனிச்சொற் பெற்று அடக்கியலில்லாச் சுரிதகத் 
தோடு அடி நிமிர்ந்தோடிற்று . 

" பான்மருண் மருப்பி னுரல்புரை பாவடி 
யீர்நறுங் கமழ்கடாத் தினம்பிரி யொருத்த 
லாறு கடி கொள்ளும் வேறுபுலம் படர்ந்து 
பொருள்வயிற் பிரிதல் வேண்டு மென்னு 
மருளில் சொல்லு நீ சொல் லினையே 
நன்னர் நறு நுத னயந்தனை நீவி 
நின்னிற் பிரியலெ னஞ்சலோம் பென்னு 
நன்னர் மொழியு நீமொழிந் தனை யே 
அவற்றுள் , 
யாவோ வாயின மா அன் மகனே 
கிழவ ரின்னோ ரென்னாது பொருள் தான் 
பழவினை மருங்கிற் பெயர்பு பெயர்புறையு 
மன்ன பொருள்வயிற் பிரிவோய் நின்னின் 
றிமைப்புவரை வாழாண் மடவோ 

ளமைக்க வின் கொண்ட தோளிணை மறந்தே ( கலி . உக ) 
“ அவற்றுள் என ஐஞ்சீரடிவந்து தனிச்சொல்லும் அடக்கியலு 
மின்றிச் சுரிதகம்பெற்று அடிநிமிர்ந்தோடிற்று . 
“ அகன் ஞாலம் விளக்கும் 

( கலி - ககக ) 
கொச்சகவொருபோகோடு ஒப்பாமாறு . 

மன்று பார்த்து 
நின்று தாயைக் 
கன்று பார்க்கு 

மின்றும் வாரார் .” 
இஃது இருசீர் நான் கடித்தரவு கொச்சகம் . 

" தஞ்சொல் வாய்மை தேற்றி 
யஞ்ச லோம்பென் றகன்ற 
வஞ்சர் வாரா ராயி 

னெஞ்ச நில்லா தேகாண் 
இது முச்சீர் நான் கடித்தரவு கொச்சகம் . 

“ நீரலர் தூற்றத் துயிலா நெடுங்கங்குல் 

வாரல ராகி யவரோ வலித்தமைந்தார் 
புகழே என்பதும் பாடம் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உ 


உ 01 


இனி 


ஆரலார் நாரைகா ளன்றில்கா ளன்னங்காள் 

ஊரலர் தூற்றயா னுள்ள முகுவேனோ 
இது நாற்சீர் நான் கடித்தரவு கொச்சகம் . 

" கன்னி ஞாழற் கமழ் பூங் கானல் யான்கண்ட 
பொன்னங் கொடியை யீன்றோ ரில்லை போலுமான் 
மன்னன் காக்கு மண்மேற் கூற்றம் வரவஞ்சி 

யன்ன தொன்று படைத்தா யாயி னெவன்செய்கோ 
இஃது ஐஞ்சீர் நான்கடியான் வந்தது . 

நூனவில் புலவ ரென்றதனான் இதனைக் கோவையாக்கி 
யெழுத்தெண்ணி யளவியற்படுத்துச் செய்வனவுந் தரவு கொச்சகம் . 
அவற்றுள் கேரெழுத்து வருவனவுங் கொச்சகமாம் . 
( எ - டு . ) திருவளர் தாமரை சீர்வளர் காவிக ளீசர் தில்லைக் 
குரு ................ கின் றதே " 

( திருச்சிற்ற , க ) 
( போதோ விசும்போ ............... .... பதியே ( திருச்சிற்ற . உ ) 
இவை பதினேழும் பதினாறுமாய் வந்த தரவு கொச்சகம் . 
குயிலைச் சிலம்படிக் கொம்பினை .......பளிக் கறையே ” 

( திருச்சிற்ற, கூ 0 ) 
" காரணி கற்பகங் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் 
சீரணி ............ மூதியமே ” 

( திருச்சிற்ற . ச 00 ) 
இவை யொரோவெழுத்து மிக்க தரவு கொச்சகம் . 
* காண்பா னவாவினாற் காதலன் காதலிபின் னடவாநிற்ப 
நாண்பால ளாகுதலா னன்னுதறன் கேள்வன் முன் னடவாநிற்ப 
வாண்பான்மை குன்றா வயில்வே லவன் றனக்கு மஞ்சொ லாட்கும் 
பாண்பால் வரிவண்டு பாடு மருஞ்சுரமும் பதிபோன் றன்றே . 
இஃது அறுசீர் நான்கடித்தரவு கொச்சகம் . பிறவு மன்ன . 
இலங்கொளி வெண் மருப்பி னிட்டகை தூங்கவோ ரேந்தல் யானை 
கலங்கஞ ரெய்திக் கதூஉங் கவளங் கடைவாய் சோரச் 
சிலம்பொழி குன்றென நின்றது செய்வ தெவன்கொ லன்னாய் 12 
இஃது அறுசீர் மூன்றடிக் கொச்சகம் . 

தண்ணந் துறைவன் றார்மேற் போன 
வண்ண வண்டு வாரா தற்றே 
வண்ண வண்டு வாரா தாயிற் 

கண்ணியு நில்லாதேகாண் , 
இது நான்கடியாசிரியத்துள் இறுதி முச்சீரான் வந்து யாப்பு வேறு 


பட்டது . 


உ 0 அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


" நிணங்கொள் புலாலுணங்கு முன்றினின்று 
புள்ளோப் புதல்தலைக் கீடாகக் 
கணங்கொள்வண் டார்த்துலாங் கன்னி 
நறுஞாழல் கையி னூன்றி 
மணங்கமழ் பூங்கானன் மன்னிமற் றாண்டோ 
ரணங்குறையு மென்ப தறியே 
னறிவேனே லடையேன் மன்னோ " 

( சிலப்- கானல் . ) 
இஃது ஈற்றயலடி குறைந்தது . 

இதனைப் பாமயக்கத்துக்கும் ஏற்று நிற்றலின் ஈண்டுக் காட்டிற்று . 
( அறுசீ ரடியே ” ( செய் - சுச ) என்னுஞ் சூத்திரத்திற் கூறிற்றேனு 


மென்பது . 


இது ஒரு பொருண் மேன் மூன்றடுக்கி வருதலுங் கொள்க . 
கோடல் விண்டு கோபமூர்ந்த கொல்லைவாய் 
மாடுநின்ற கொன்றையேறி மௌவல்பூத்த பாங்கெலா 
மாடுமஞ்ஞை யன்ன சாய லாயலஞ்சொன் மாதரா 

யாடன் மைந்தர் தேரும் வந்து தோன்றுமே 
இது நடுவீரடி மிக்கது . 
“ இரங்கு குயின் முழவா வின்னிசையாழ் தேனா 
வரங்க மணிபொழிலா வாடும்போ- லு மிளவேனி 
லரங்க மணிபொழிலா வாடுமாயின் 
மரங்கொன் மணந்தகன்றார் நெஞ்சமென் செய்த திளவேனில் " 
" வண்டுளர் பூந்தார் வளங்கொன்றைத் தாரன்றே " 
முத்தரும்பிப் பைம் பொன் மலர்ந்து முருகுயிர்க்குந் 
தொத்தரும்பு கானற் றுறையேந் 
துறைவந் தெமது தொன்னலமு நாணு 

நிறைவளையும் வௌவி நிறையற்றா னஞ்சேர்ப்பன் " 
இவை அடியும் அசையுஞ் சீரு மிடைமடக்கிச் சிலவடி குறைந்தன . 
இவை யசையுஞ் சீரும் அடிமடக்கியும் வரும் . 

" புன்னை நீழ னின்றார் யார்கொ 
லன்னை காணின் வாழாளே தோழி " 
" மல்ல லூர விவ்வி லன்றாற் 

பல்பூங் கோதை யில் ” 
இவை ஈரடியாயீற்றடி குறையாதுங் குறைந்தும் வந்தன . 
“ கொய்தினை காத்துங் குளவி யடுக்கத்தெம் 

பொய்தற் சிறுகுடி வாரனி யைய நலம் வேண்டின் 
இது ஈரடியா யீற்றடி மிக்கது. இதுவும் ஒருபொருண்மேன் மூன் 
றடுக்குதலுங் கொள்க . 


ளியல் ] 


நச்சினார்க்கினியம் 


P0 க 


இன்னும் முற்கூறிய கொச்சகவொரு போகின் பகுதியாய் வேறுபட்டு 
வருவன வந்துழிக் காண்க . 

வடிவுடை நெடுமுடி வானவர்க்கும் வெலற்கரிய 
கடிபடு நறும்பைந்தார்க் காவலர்க்குங் காவலனாங் 
கொடிபடு வரைமார்பிற் கோழியார் கோமானே ; 
துணை வளைத் தோளிவண் மெலியத் தொன்னலந் 

[ தொடர்ப்புண்டாங் 
கிணைமலர்த்தா ரருளுமே லிதுவிதற்கோர் மாறென்று 
துணைமலர்த் தடங்கண்ணார் துணையாகக் கருதாரே ; 
அதனால் , 
செவ்வாய்ப் பேதை யிவடிறத் 

தெவ்வா றாங்கொலி தெண்ணிய வாறே 
இது தனிச்சொல்லுஞ் சுரிதகமும் பெற்றுப் பொருள் வேறுபட்ட 
தரவிணை . 

இனிக் கலிவெண்பா வுறுப்பொத்துப் பாவேறுபடுவன வருமாறு : 


ஒன்று , 


இரப்பான் போ லிளிவந்துஞ் சொல்லு முலகம் 
புரப்பான் போல்வதோர் மதுகையு முடையன் 
வல்லாரை வழிபட் டொன்றறிந் தான் போ 
னல்லோர்கட் டோன்று மடக்கமு முடையன் 
இல்லோர் புன்கணீகையிற் றணிக்க 
வல்லான் போல்வதோர் வண்மையு முடையன் 
அன்னா னொருவன் றன் னாண்டகை விட்டென்னைச் 
சொல்லுஞ்சொற் கேட்டீ சுடரிழாய் பன்மாணும் ; 
நின்னின்றி யமையலேன் யானென்னு மவனாயி 
னன்னான்சொ னம்புண்டல் யார்க்குமிங் கரிதாயி 
னென்னுற்ற பிறர்க்குமாங் குள கொல்லோ நறுநுதால் ; 
அறியாய் நீ வருந்துவல் யானென்னு மவனாயிற் 
றமியரே துணிகிற்றல் பெண்டிர்க்கு மரிதாயி 
னளியரோ வெம்போல வீங்கிவன் வலைப்பட்டார் ; 
வாழலேன் யானென்னு நீநீப்பி னவனாயி 
னேழைய ரெனப்பலர் கூறுஞ்சொற் பழியாயிற் 
சூழுங்கா னினைப்பதொன் றறிகிலன் வருந்துவல் 
சூழுங்கா னறு நுதா னம்முளே குழ்குவம் ; 
அவனா ணடப்பெயர்த் தமைக்குமாங் கொல்லாது 
பேணின ரெனப்படுதல் பெண்மையு மன் றவன் 
வௌவி முயங்கு மாத்திரை வாவெனக் 
கூறுவேன் போலக் காட்டி 

மற்றவன் மேஎவழி மேவாய் நெஞ்சே 11 ( கலி - சஎ ) 
தொ -14 


உகம் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


" 


இது ஒன்றெனவும் அவனெனவுஞ் சொற்சீருந் தனிச்சொல்லும் 
வந்து இடைநிலைப்பாட்டினுள் ஒன்றோரடி மிக்கு ஒரு பொருண்மேல் 
மூன்று வருதலின் ஒத்தாழிசையாகாது கொச்சகமாய்க் கலிவெண் 
பாட்டின் வேறாயிற்று . 

வேனி லுழந்த வறிதுயங் கோய்களிறு 
வானீங்கு வைப்பின் வழங்காத்தேர் நீர்க்கவாங் 
கானங் கடத்திரெனக் கேட்பின் யானொன் 
றுசாவுகோ வைய சிறிது ; நீயே , 
செய்வினை மருங்கிற் செலவயர்ந் தியாழகின் 
கைபுனை வல்வின் ஞாணுளர் தீயே 
இவட்கே , 
செய்வுறு மண்டில் மையாப் பது போன் 
மையில் வாண் முகம் பசப்பூ ரும்மே ; 
நீயே , 
வினை மாண் காழகம் வீங்கக் கட்டிப் 
புனை மாண் மரீஇய வம்பு தெரிதியே ; 
இவட்கே , 
சுனைமாணீலங் காரெதிர் பவைபோ 
னினை நோக் குண்கணீர்நில் லாவே ; 
நீயே , 
புலம்பிய லுள்ளமொடு பொருள்வயிற் செலீஇய 
வலம்படு திகிரி வாய்நீ வு தியே ; 
இவட்கே , 
யலங்கிதழ்க் கோடல் வீயுகு பவைபோ 
லிலங்கே ரெல்வளை யிறையூ ரும்மே ; 
எனநின் , 
சென்னவை யரவத்து மினையவை நீ நீப்பிற் 
றன்னலங் கடைகொள்ளப் படுதலின் மற்றிவ 
ளின்னுயிர் தருதலு மாற்றுமோ 
முன்னிய தேஎத்து முயன்று செய் பொருளே 

( கலி - எ ) 
இது கலிவெண்பாவிற்கோதிய வுறுப்புப்பெற்றதேனுந் தரவு 
வெண்பாவாய் ஒழிந்தன வெண்பாவன்மையிற் கொச்சகமாயிற்று . 

" காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவா 
டாமரைக்கண் புதைத்தஞ்சித் தளர்ந்ததனோ டொழுகலா 
னீணாககறுந்தண்டார் தயங்கப்பாய்ந் தருளினாற் 
பூணாக முறத்த இப் போதந்தா னகலகலம் 
வருமுலை புணர்ந்தன வென்பதனா லென்றோழி 
யருமழை தரல்வேண்டிற் றருகிற்கும் பெருமையளே ; 
அவனுந்தான் , 


நச்சினார்க்கினியம் 


வியல் ] 


ஏன லிதணத் தகிற்புகை யுண்டியங்கும் 
வானூர்மதியம் வரைசேரி னவ்வரைத் 
தேனி னிறாலென வேணி யிழைத்திருக்குங் 
கானக நாடன் மகன் ; 
சிறுகுடி யீரே சிறுகுடி யீரே 
வள்ளி கீழ்விழா வரைமிசைத் தேன்றொடா 
கொல்லை குரல் வாங்கி யீனா மலைவாழ் 
ரல்ல புரிந்தொழுக லான் ; 
காந்தள் கடிகமழுங் கண்வாங் கிருஞ்சிலம்பின் 
வாங்கமை மென்றோட் குறவர் மடமகளிர் 
தாம்பிழையார் கேள்வர்த் தொழுதெழலாற் றன்னையருக் 
தாம்பிழையார் தாந்தொடுத்த கோல் ; 
எனவாங்கு , 
அறத்தொடு நின்றேனைக் கண்டு திறப்ப 
என்னையர்க் குய்த்துரைத்தாள் யாய் ; 
அவரும் , 
தெரிகணை நோக்கிச் சிலை நோக்கிக் கண்சேந் 
தொருபக லெல்லா முருத்தெழுந் தாறி 
விருவர்கட் குற்றமு மில்லையா லென்று 
தெருமந்து சாய்த்தார் தலை ; 
நிரையிழாய் நீயுநின் கேளும் புணர 
வரையுறை தெய்வ முவப்ப வுவந்து 
குரவை தழீ இயா மாடக் குரவையுட் 
கொண்டு நிலைபாடிக் காண் ; 
" நல்லாய் , 
நன்னா டலைவரு மெல்லை நமர்மலைத் 
தந்நாண்டாந் தாங்குவா ரென்னோற் றனர் கொல் ; 
புனவேங்கைத் தாதுறைக்கும் பொன்னறை முன்றில் 
நனவிற் புணர்ச்சி நடக்குமா மன்றோ 
கனவிற் புணர்ச்சி நடக்கலு மாங்கே 
கனவிற் புணர்ச்சி கடிதுமா மன்றோ ; 
விண்டோய்கன் னாடனு நீயும் வதுவையுட் 
பண்டறியா தீர்போற் படர்கிற்பீர் மற்கொலோ 
பண்டறியா தீர்போற் படர்ந்தீர் பழங்கேண்மை 
கண்டறியா தேன்போற் கரக்கிற்பென் மற்கொலோ ; 
மைதவழ் வெற்பன் மணவணி காணாமற் 
கையாற் புதைபெறூஉங் கண்ணுங் கண்ணோ ; 
. என்னை மன் , 
நின்கண்ணாற் காண்பென்மன் யான் ; 
நெய்த லிதழுண்கண் 


06 


உகஉ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


. 


ணின் கண்ணா கென் கண் மன ; 
எனவாங்கு , 
நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்து றீ இத் 
தகைமிகு தொகைவகை..............வினியே " 

( கலி- கூக ) 
இதனுள் ஏன லி தணத்து ” என்பது முதலிய கொச்சகங்கள் 
வெண்பாவாய்ப் பன்வேங்கை முதலியன துள்ளலோசை விராய்த் தலை 
யொன்றிய கொச்சகமாய் ஒழிந்த பாவு மயங்கிச் சுரிதகமும் முடுகி 
வருதலின் இது கொச்சகமாயிற்று . 
" கொடுமிட னாஞ்சிலான் 11 

( கலி -கூசு ) 
என்னும் பாட்டுள் , 

பா அய்ப் பாஅய்ப் பசந்தன்று நுதல் 

சாஅய்ச் சாஅய் நெகிழ்ந்தன தோள் 
முட்டடியின் றிக் குறைவு சீர்த்தாகிய சொற்சீரடி வருதலின் 
இதுவுங் கொச்சகமாயிற்று . 
" மலிதிரை யூர்ந்து 

( கலி - கசே ) 
என்னும் முல்லைப்பாட்டுள் , 

இரிபெழு பதிர்பதிர் பிகந்துடன் பலர் நீங்க ” 

தாளெழு துணிபிணி யிசை தவிர் வின்றி * 
எனவும் முடுகுதலிற் கொச்சகமாயிற்று . இவற்றுள் கலிவெண்பாப் 
போலச் சொற்சீரடியும் வந்தன . பிறவுமன்ன . 

மேலைச் சூத்திரத்துள் இதற்கதிகாரம்பட இடைநிலைப்பாட்டினை 
ஈற்றின் வைத்தமையிற் றரவும் போக்குமின்றி யிடைநிலைப்பாட்டே 
வருதலுங் கொச்சகமாம் . 
( எ - டு. ) 

காலவை , 
சுடுபொன் வளை இய வீரமை சுற்றோடு 
பொடியழற் புறந்தந்த செய்யுறு கிண்கிணி ; 
உடுத்தவை , 
கைவினைப் பொலிந்த காசமை பொலங்காழ்மேன் 
மையில் செந்து கிர்க் கோவை யவற்றின்மேற் 
றை இய பூந்துகிலைதுகழ லொருசிறை ; 
கையதை , 
யலவன் கண் பெற வடங்கச் சுற்றிய 
பலவுறு கண்ணுட் சிலகோ லவிர்தொடி ;-- 
பூண்டவை 
செறியக் கட்டி யீரிடைத் தாழ்ந்த 


1 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


பெய்புல மூதாய்ப் புகர்நிறத் துகிலின் 
மையற விளங்கிய வானேற் றவிர்பூண் ; 
சூடின , 
இருங்கடன் முத்தும் பன் மணி பிறவு 
மொருங்குடன் கோத்த வுருளமை முக்காழ்மேற் 
சுரும்பார் கண்ணிக்குச் சூழ்நூ லாக 
வரும்பவிழ் நீலத் தாயிதழ் நாணச் 
--சுரும்பாற்றுப் படுத்த மணிமருண் மாலை ; 
ஆங்க , 
அவ்வும் பிறவு மணிக்கணி யாகநின் 
செய்வுறு திண்டேர்க் கொடுஞ்சினை கைப்பற்றிப் 
பைப்பையத் தூங்குநின் மெல்விரற் சீறடி 
நோதலு முண்டீங் கென்கை வந்தீ 
செம்மானின் பாலுண்ணிய பொய் போர்த்து 
பாண்டலை யிட்ட பலவல் புலையனைத் 
தூண்டிலா விட்டுத் துடக்கித்தாம் வேண்டியார் 
நெஞ்சம் பிணித்த றொழிலாத் திரிதரு 
நுந்தைபா லுண்டி சில ; 
நுந்தைவாய் , 
மாயச்சூ டேறி மயங்குநோய் கைமிகப் 
பூவெழி லுண் கண் பனிபரப்பக் கண்படா 
ஞாயர்பா லுண்டி சில ; 
அன்னையோ, 
யாயெம் மகனைப்பா ராட்டக் கதுமெனத் 
தாம்வந்தார் தாம்பா லவரொடு தம்மை 
வருகென்றார் யார் கெலோ வீங்கு ; 
என்பாலல் , 
பாராட் டுவந்தோய் குடியுண் டீத்தை ; 
என் , 
பாராட்டைப் பாலோ சில ; 
செருக்குறித் தாரை யுவகைக்கூத் தாட்டும் 
வரிசைப்பெரும் பாட்டொ டெல்லாம் பருகீத்தைத் 
தண்டுவென் ஞாயர் மாட்டைப்பால் " 

( கலி - அகு ) 
என இப்பாட்டு இடைநிலைப் பாட்டே முழுதும் வந்தது . இந்து 
உறழ்பொருட்டன்மையிற் கொச்சகம் , இவை யெல்லாங் கலிவெண்பா 
வறுப்பொத்துப் பாவேறுபட்ட கொச்சகம் . 

எருத்தே கொச்சகம் ( செய் - கடுகூ ) என்னுஞ் சூத்திரத்தே 
ம்போதரங்கத்திற்குக் கூறியவளவே மேல்வருகின்ற மூன்று பாக்கட்குக் 
அளவென்று கூறிப் போந்ததனான் அளவு முணர்க . 


. 


; 


1 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யும் 


இனிக் கொச்சக வொருபோகுடன் மாட்டெறிதலின் அதனளஷ 
இதற்கும் அளவாமெனின் ஆகா, வண்ணத்திற்கோதிய வுறுப்பமைய 
வாராதது கொச்சகமாதலின் அதற்கோதிய அளவே கொச்சகவொரு. 
போகிற்கு அளவாயுஞ் சிறிது- வேறுபட்டும் வரும் . இது அங்ஙனம் 
வாராதென்று கொள்க. இதற்கு இரண்டடி முதற் பத்தடியளவும் 
வருவன தரவு கொச்சகமாமாறு உதாரணத்திற் காண்க . 

( கருடு ) 


உறழ்கலியின் இலக்கணம் 
கடுக . கூற்றும் மாற்றமும் இடையிடை மிடைந்தும் 

* போக்கின் றாதல் உறழ்கலிக் கியல்பே .. 
இது முறையானே உறழ்கலி கூறுகின்றது . 

(( இ - ள் . ) ஒருவர் ஒன்று கூறுதற்கு மறுமாற்றம் மற் 
றொருவர் கூறிச்சென்று பின்னர் அவற்றை யடக்குவதோர் சுரித 

தக 
மின்றி முடிவது உறழ்கலியாம் எ - று . 

போக்கின் " றெனவே ஒழிந்த வுறுப்புக்களெல்லாங் கலிவெண்பாட் 
டிற்கு ஓதியவாறே வருமென்பதூஉம் , பா மயங்கி வருமென்பதூஉம் , 
அம்போதரங்கத்தினளவே யளவென்பதூ உம் மேனின்ற அதிகாரத்தாற் 
பெற்றாம் . “ இயல் " பெனவே இயல்பன்றி விகாரவகையாற் சில போக் 
குடையவாதலும் அவை தாம் ஆசிரியமேயாகலும் சில தரவும் போக்கு 
மின்றி வருதலுஞ் சிறுபான்மை கொள்க . போக்குடையன தரவின்றி 
வாராமையும் கொள்க . 

வெள்ளைக் கொச்சகம் பலவந்து அவற்றுள் ஒன்றைச் சுரிதகமெனின் 
அதற்குப் போக்கியற் பொருண்மை யின்மையான் அதனை நீக்கிப் 
போக்கியற் பொருண்மையின்றேனும் ஆசிரியம் வந்துழி அப்பாட்டிற்கோர் 
முடிவு காட்டி நிற்றலின் ஆசிரியமே போக்கியலாமெனக் கொண்டாம் . 

நாடகச்செய்யுட்போல வேறுவேறு துணிபொருளவாகிய பலதொடர்ந்த 
வேறுபாடு நோக்கியும் பொருள் வேறுபாடு நோக்கியும் வரலாற்று 
முறைமை நோக்கியும் அதற்குரியதோர் இலக்கணத்தால் உறழ்கலியென 
வேறோர் செய்யுளென்றார் . கொச்சகத்தின் அடங்காமையின் * மரபுநிலை 
திரிதல் செய்யுட் கில்லை ” மரபு வழிப்பட்ட சொல்லி னான " ( மரபியல் 
• 0 ) என மரபு கூறலின் . 
( எ - டு .) “ அரிநீ ரவீழ்நீல மல்லி யனிச்சம் 

புரிநெகிழ் முல்லை நறவோ டார்ந்த 

தெரிமலர்க் கண்ணியுந் தாரு நயந்தார் 
* போக்கின் முகல் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் 
பேராசிரியரும் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உகரு : 


பொருமுரண் சீரச் சிதைந்து நெருகையி 
னின்று நன்றென்னை யணி : 
அணைமென் றோளாய் 
செய்யாத சொல்லிச் சினவுவ தீங்கெவ் 
னையத்தா லென்னைக் கதியாதீ தீங்கின்மை 
தெய்வத்தாற் கண்டீ தெளிக்கு; மற்றஃது , 
அறிவல்யா னின்சூ ளனை த்தாக நல்லார் 
செறிதொடி யுற்ற வடுவுங் குறிபொய்த்தார் 
கூருகிர் சாடிய மார்புங் குழைந்தநின் 
றாருந் ததர்பட்ட சாந்தமுஞ்சேரி 
யரிமத ருண் கண்ணா ராராக் கவவிற் 
பரிசழிந் தியாழநின் மேனிகண் டியானுஞ் 
செருவொழிந்தேன் சென்றீ யினி ; 
தெரியிழாய் , 
தேற்றாய் சிவந்தனை காண்பாய் நீ தீதின்மை 
யாற்றி னிறுப்பல் பணிந்து ; 
அன்னதே யாற்றல் காண் 
வேறுபட் டாங்கே கலுழ்தி யகப்படின் 
மாறுபட் டாங்கே மயங்குதி யாதொன்றுங் 
கூறி யுணர்த்தலும் வேண்டாது மற்று நீ 
மாணா செயினு மறுத்தாங்கே நின் வயிற் 
காணி னெகிழுமென் னெஞ்சாயி னென் னுற்றாய் 
பேணாய் நீ பெட்பச் செயல் 11 


( கலி - கூக ) 


இது தரவும் பாட்டு முடைத்தாய் ஐஞ்சீரடுக்கியும் ஆறு மெய் 
பெற்றும் வந்தும் போக்கின் றியுற்ற உறழ்கலி . முற்கூறிய பொருளைத் 
தொகுத்துக் கூறாமையி னிறுதிநின்ற பேணாப் நீ பெட்பச் செயல் ” 
என்றது வெள்ளைச் சுரிதகமாகாதாம் . அது அன்னதேயாயினு மாகவற் 
றாயிழாய் , நின்னகை யுண்க முயங்குவாய் நின்னெஞ்ச, மென்னொடு நின்ற 
தெனின் ( கலி ) எனப் பின்னுமொன்று தலைவன் கூறற்கும் உடம் 
பட்டு நிற்றலின் . இவ்வா றன்றி ஆசிரியச் செய்யுளை முடித்துக்காட்டு 
தலின் அதனைச் சிறுபான்மை கொண்டார் . 

" நலமிக நந்திய நயவரு தடமென்றோ 
ளலமர லமருண்க ணந்நல்லாய் நீயுறீஇய 
வுலமர லுயவுநோய்க் குய்யுமா றுரைத்துச்செல் ; 
பேரேமுற் றார் போல முன்னின்று விலக்குவா 
யாரெல்லா நின்னை யறிந்த தூ மில்வழி 
தளரியா லென்னறிதல் வேண்டிற் பகையஞ்சாப் 
புல்லினத் தாயர் மகனேன் மற்றியான் 
ஒக்கும் , 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு : 


புல்லினத் தாயனை நீ யாயிற் குடஞ்சுட்டு 
நல்லினத் தாய ரெமர் ; 
எல்லா , 
நின்னொடு சொல்லி னே தமோ வில்லைமன் ; 
ஏதமன் றென்னை வருவான் விடு ; 
விடேன் , 
உடம்பட்டு நீப்பார் கிளவி மடம்பட்டு 
மெல்லிய வாத லறியினு மெல்லியா 
னின் மொழிகொண் டியானோ விடுவேன்மற் றென்மொழி 
டென்னெஞ்ச மேவல் செயின் ; 

( கொண் 
நெஞ்சேவல் செய்யா தென நின்றாய்க் கெஞ்சிய 
காதல் கொள் காமங் கலக்குற வேதிலார் 
பொய்ம்மொழி தேறுவ தென் ; 
தெளிந்தேன் றெரியிழாய் யான் ; 
பல்கால்யாங் கான்யாற் றவிர்மணற் றண் பொழி 
லல்க லகலரை யாயமொ டாடி 
முல்லை குருந்தொடு முச்சிவேய்ந் தெல்லை 
யிரவுற்ற தின்னங் கழிப்பி யரவுற் 
றுருமி னதிருங் குரல்போற் பொருமுர 
ணல்லேறு நாகுட னின்றன 

பல்லா னினநிரை நாமுடன் செலற்கே " ( கலி - கககூ ) 
இது போக்கிலக்கண மில்வழி யாசிரியச்சுரிதகம்பெற்ற உறழ்கலி . 
வாரி நெறிப்பட்டு 

( கலி - ககச ) 
என்னும் முல்லைப் பாட்டும் , 
சுணங்கணி வனமுலை 

( கலி - க O ) 
என்னுங் குறிஞ்சிப் பாட்டும் அது . 

ஒரூஉ நீ யெங்கூந்தல் கொள்ளல்யா நின்னை 
வெரூஉதுங் காணுங் கடை ; 
தெரியிழாய் , 
செய்தவ றில் வழி யாங்குச் சினவுவாய் 
மெய்பிரிந் தன்னவர் மாட்டு ; 
ஏடா , 
நினக்குத் தவறுண்டோ நீவீடு பெற்றா 
யிமைப்பினிதழ்மறை பாங்கே கெடுதி 
நிலைப்பா லறியினு நின்னொந்து நின்னைப் 
புலப்பா ருடையர் தவறு ; 
அணைத்தோளாய் , 
தீயாரைப் போலத் திறனின் றுடற்றுதி 


1 


2. கா 


நச்சினார்க்கினியம் 


ளியல் ] 


காயுந் தவறிலேன் யான் ; 
மானோக்கி நீயழ நீத்தவ னானது 
நாணில னாயி னலிதந் தவன் வயி 
னூடுத லென்னோ வினி ; 
இனி , 
யாதுமீக் கூற்ற நாமில் மன்ற 
தகையது கண்டைப்பாய் நெஞ்சே பனியானாப் 
பாடில்கண் பாயல் கொள ” 

( கலி - அஎ ) 
இது தரவும் போக்குமின்றி வந்த உறழ்கலி. இவற்றுள் ஐஞ்சீரும் 
அறுசீரும் வந்தன . சொற்சீரடி வந்தன வந்துழிக் காண்க , பிறவு மன்ன . 

( கருசு ) 


ஆசிரியத்திற்குரிய அடியின் சிறுமை பெருமை 
கரு எ . ஆசிரியப் பாட்டின் அளவிற் கெல்லை 

ஆயிர மாகும் இழிபுமூன் றடியே. 
இது நிறுத்த முறையே ஆசிரியத்திற்கு அளவியல் கூறுகின்றது . 

( இ - ள் .) ஆசிரியப்பாவின் பெருக்கத்துக்கு எல்லை ஆயிர 
மாகும் . சுருக்கத்திற்கெல்லை மூன் றடியாகும் எ - று . 


( எ - டு . ) " நீல மேனி வாலிழை.... பாகத் தொருவ னிருதா ணிழற் 
கீழ் , மூவகை யுலகு முகிழ்த்தன முறையே ( ஐங்குறு - வாழ்த்து ) இது 
சுருக்கத்திற்கெல்லை . * கூத்தராற்றுப்படை தலையளவிற் கெல்லை . மதுரைக் 
காஞ்சியும் , பட்டினப் பாலையும் , ஒழிந்த பாட்டேழும் , பரிபாடலுங் , 
கலியும் , ஒழிந்த தொகையாறும் இடையளவிற் கெல்லை , பாட்டினெல்லை 
யென்னாது அளவென்றதனான் அதனியற்றாகிய வஞ்சிக்கும் இவ்வாறே 
கொள்க . 


( 4 செங்கண்மேதி கரும்புழக்கி , 

யங்கணீலத் தலரருந்திப் 
பொழிற்காஞ்சி நிழற்றுயிலுஞ் 
செழுநீர் நல்வயற் கழனி யூரன் 
புகழ்த லானாப் பெருவண் மையனே 


இது சிற்றெல்லை . 
பட்டினப்பாலை யிடையள விற் கெல்லை . 

மதுரைக் காஞ்சி தலை 
யளவிற் கெல்ல . 

( கடுஎ) 
மலைபடுகடாம் : 


* 


குறு 
உகஅ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
நெடுவெண் பாட்டிற்கும் குறுவெண் பாட்டிற்கும் உரிய அடியளவு 
கரு அ . நெடுவெண் * பாட்டு முந்நா லடித்தே 

குறுவெண் பாட்டிற்கு அளவெழு சீரே . 
இது முறையே வெண்பாவின் அடியளவை கூறுகின்றது . 

( இ - ள் . ) நெடுவெண்பாப் பேரெல்லை பன்னீரடியையுடைத்து . 
குறுவெண்பாச் சிற்றெல்லை யீரடியையுடைத்து எ - று . 
நெடுவெண்பாட்டெனப் பெயர் கொடுத்துக் குறுமையும் நெடுமையும் 
அளவியலோடு படுத்துக்கொள்ளப்படுதலின் அளவியல் வெண்பாட்டு 
முளவென்பதூஉம் , அது சிறப்புடைத்தென்பதூஉம் பெறுதும் . எனவே , 
நெடுவெண்பாவின் பன்னீரடியிற் பாகமாகிய ஆறடியே 

ஆறடியே அளவியல் 
வெண்பாவுக்குப் பேரெல்லையாகவும் , அதன் பாகமாகிய மூன்றடியே 
குறுவெண்பாவிற்குப் பேரெல்லையாகவும் கோடும் . அங்ஙனங் கொள் 
ளவே நெடுவெண்பாவிற் கிழிந்த வெல்லை ஏழடியாகவும் , அளவியல் 
வெண்பாவுக்கு இழிந்தவெல்லை நான் கடியாகவுங் கொள்ளப்படும் . 
இங்ஙனம் அளவியல் வெண்பாச் சிறப்புடைமை நோக்கி ஆசிரியர் , 
“ அம்மை தானே யடிநிமிர் வின்றே ( செய் - உகூசு ) என்று நெடு 
வெண்பா நேர்ந்திலர் . அடிநிமிர் வின்றென்றது ஆறடியின் மிகாமையை . 

உரையிற் கோடலென்பதனாற் செப்பிக் கூறுஞ் செய்யுட்கு நான் 
கடியே மிக்க சிறப்புடைத்தெனக் கொள்க . சிறப்புடைப் பொருளைப் 
பிற்படக் கிளத்தல் என்பதனாற் குறுவெண்பாவுஞ் சிறப்புடைமை 
பெறுதும் . இக்கருத்தானே கீழ்க்கணக்கில் நான்கடியும் ஈரடியுமே மிக 
வந்தவாறும் முத்தொள்ளாயிரத்து நான்கடியே மிகவந்தவாறுங் காண்க , 
( எ - டு . ) யாதானு நாடாமால் 

( திருக் -கூ கூ எ ) 
" இருதேவர் பார்ப்பாரிடை ) 

( ஆசாரக் -ஙக ) 
துகடீர் பெருஞ் செல்வம் ) 

( நாலடி- செல்வ . ) 
“ இனிதுண்பா னென்பா னுயிர்கொல்லா துண்பான் 
முனிதக்கா னென்பான் முகனொழிந்து வாழ்வான் 
றனிய னெனப்படுவான் செய்தநன் றில்லா 
னினிய னெனப்படுவான் யார்யார்க்கே யானு 
முனியா வொழுக்கத் தவன் 

(நான்மணி - சு 0 ) 
* பாட்டே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 
* முர்நான் கடித்தே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

. 
1 பாட்டிற்கு அளவேழ் சீரே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
பாட்டின் அளவெழு சீரே எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


- 


சு 


வியல் ] 


நச்சினார்க்கிளியம் 


உகசு 


ஆரெயின் மூன்று மழித்தா னடியேத்தி 
யாரிடத்துத் தானறிந்த மாத்திரையா னாசாரம் 
யாரு மறிவ தறனாக மற்றவற்றை 
யாசாரக் கோவை யெனத்தொகுத்தான் நீராத் 
திருவாயி லாய திறல்வண் கயத்தூர்ப் 

பெருவாயின் முள்ளியென் பான் ) ( ஆசாரக் - காப்பு ) 
என இவை முறையே வந்தன . ஒழிந்த நெடுவெண்பாட்டு வந்துழிக் 
காண்க . 

( கரு அ ) 
வசைப் பாட்டடிக்குரிய அளவு 
கூ . அங்கதப் பாட்டள வவற்றோ டொக்கும் . 
இது வசைப்பாட்டெல்லை கூறுகின்றது . 

( இ - ள் . ) வசைப்பாட்டி னெல்லை முற்கூறியவைபோல ஈரடிச் 
சிறுமையும் பன்னீரடிப் பெருமையுமாய் வரும் எ - று . 

( எ - டு . ) இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் ” இது நான் கடியான் 
வந்தது . பிறவுமன்ன .. 

( கருக ) 


கலிவெண்பாவிற்கும் மருட்பாவிற்கும் அடிவரையறை இல எனல் 
ககூ 0 . கலிவெண் பாட்டே கைக்கிளைச் செய்யுள் 

* புற நிலை வாயுறை செவியறி வென்றிவை 

+ தொகு நிலை யளவி னடியில வென்ப . 
இது " ஒருபொருணுதலிய ” ( செய் - கருச ) என்னுஞ் சூத்திரத்திற் 
சீர்வகைக் கலிவெண்பாவிற்கும் , நால்வகை மருட்பாவிற்கும் அடிவரை 
யறையின்மை கூறுகின்றது . 

( இ - ள் . ) - கலிவெண்பாட்டே கைக்கிளைச் செய்யுள் புறநிலை 
வாயுறை செவியறிவு என்றிவை - கலிவெண்பாட்டு , கைக்கிளைசி 
செய்யுள் , புறநிலை வாழ்த்துப் பொருள்மேல் வரும் செய்யுள் , 
வாயுறை வாழ்த்துப் பொருள்மேல் வரும் செய்யுள் , செவியறி 
வுறூஉப் பொருள்மேல் வரும் செய்யுள் என்று இவ்வைந்தும் ; 
தொகுநிலை அளவின் அடியில என்ப - பெருமைக்கு எல்லை 
இத்துணையெனத் தொகுத்துக் கூறும் தன்மையை 

* செவியறி வாயுறை புறநிலை எனப் பாடம் கொள்வர் இளம் 
பூரணரும் பேராசிரியரும் . 

t தொகைநிலை எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் , 


உடைய 


இஉ O 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


அளவால் வரும் அடியையுடைய அல்லவென்று கூறுவர் புலவர் 


( எ - டு . ) சுடர்த்தொடீ கேளாய் தெருவினா மாடும் ” ( கலி - குக ) 
இது ஒரு பொருணு தலிப் பதினாறடியான் வந்தது . 
திருந்திழாய் கேளாய் 

( கலி - சுகு ) 
என்பது இருபத்தொன்பதடியான் வந்தது . 

இதனைக் கைக்கிளையோ டெண்ணுதலிற் கைக்கிளைப் பொருளொடுங் 
கலிவெண்பாட்டு வருதல் கொள்க . அது கலித்தொகைக் ணின்றமையிற் 
காட்டாமாயினாம் . ஒழிந்த வுறுப்போடு கூடிய கலிவெண்பாட்டுக்கள் 
பெற்ற அடிவரையறையும் அவ் வுதாரணங்களுட் காண்க . 
இனிக் , 

கனவினிற் காண்கொடாக் கண்ணுங் கலந்த 
நன்வீனுண் முன் விலங்கு நாணு - மினவங்கம் 
பொங்கோதம் போழும் புகா அர்ப் பெருமானார் 
செங்கோல் வடுப்படுப்பச் சென்று 

( முத்தொள் . ) 
இது புறப்புறக் கைக்கிளை . 
இதனைக் கைக்கிளைப் பொருண்மேல் வந்த கலிவெண்பாட்டெனின் 
து சுட்டி யொருவர்ப் பெயர்க்கொண்ட பாடாண்டிணைப் புறப்பொரு 
ளாகலானுங் கலிவெண்பாட்டு அப் பொருண்மேல் வருதல் சிறுபான்மை 
யாதலானும் இது பன்னீரடியினிகவாது வருதலானும் வெண்பாவே 
யாம் . இவ்வாறு புறப்பொருளான் வந்து இரண்டுறுப்பாயும் ஒருறுப் 
பாயும் பாவும் பொருளும் வேறுபட்டு வெள்ளடியினிகந்து வருங் கலி 
வெண்பாவாகிய உலாச்செய்யுள் அடிவரையன்றி வருமாறும் பெருந் 
திணைப் பொருண்மேல் வரும் மடற்செய்யுளும் ஓருறுப்பாய் அடியிகந்து 
வருமாறும் இக்காலத்துக் கூறுகின்றவற்றுட் காண்க . அது திருவுலாப் 
புறத்துள்ளும் வாமான வீசன் வரும் ( ஆதியுலா. ) என முடித்து 
மேல் வேறோருறுப்பாயவாறும் ஒழிந்த உலாக்களுள் வஞ்சியுரிச்சீர் 
புகுந்தவாறும் அடிவரையறை யின்மையுமாம் . அகப்புறமும் புறப் 
புறமுமாய் மருட்பாவாய்க் கைக்கிளை அடிவரையறையின்றி வந்தன 
வந்துழிக் காண்க . காமஞ்சாலா இளமையோள்வயின் வந்த கைக் 
கிளையுங் காட்சி முதலிய கைக்கிளையும் ஆசிரியத்தினும் வஞ்சியினும் 
வாரா . 

எனவே யொழிந்த பாவினுள் எல்லாக் கைக்கிளையும் 
வருமாயிற்று . 

" என்னை , புற்கை யுண்டும் பெருந்தோ ளன்னே 
யாமே , புறஞ்சிறை யிருந்தும் பொன்னன் னம்மே 
போரெதிர்ந் தென்னை போர்க்களம் புகினே 


வியல்-1 


நச்சினார்க்கினியம் 


உஉ 


கல்லென் பேரூர் விழவுடை யாங்க 
ணேமுற்றுக் கழிந்த மள்ளர்க் 

குமணர் வெரூஉந் துறையன் னன்னே ” ( புறம் - அச ) 
இது சுட்டி யொருவர்ப் பெயர்க் கொள்ளாத பாடாண்டிணைக் 
கைக்கிளை . 


" விடியல் வெங்கதிர் 17 

( கலி - சரு ) 
என்னுங் குறிஞ்சிப்பாட்டினுள் , 

" கால்பொர நுடங்கலிற் கறங்கிசை யருவிநின் 
மால்வரை மலிசுனை மலரேய்க்கு மென்பதோ 
புல்லாராப் புணர்ச்சியாற் புலம்பிய வென்றோழி 

பல்லிதழ் மலருண்கண் பசப்பநீ சிதைத்ததை 
என்பதூஉம் , 
நறவினை வரைந்தார்க்கும் " 

( கலி - கூக ) 
என்னும் மருதப் பாட்டினுள் , 

அறநிழ லெனக்கொண்டாய் நின்குடை யக்குடை 
புறநிழற் பட்டாளோ விவளிவட் கண்டிகா 

பிறைநுதல் பசப்பூரப் பெருது விதுப் புற்றாளை 
என்பதூஉம் சுட்டி யொருவர்ப் 
சுட்டி யொருவர்ப் பெயர் கொள்ளாத 

பெயர் கொள்ளாத கைக்கிளையா 
மெனின் இவை தலைவன் அன் பின்மை மெய்யாயினன்றே கைக்கிளையாவது : 
அவ் வரைவு கடாவலும் ஊடலுங் காரணமாக அன்பிலனென்றலின் 
ஒருதலைக் காமமன்று . ஒழிந்த அடிவரையின்றி வருமாறு மேற்கொள்க . 

( கசு 0 ) 


புறநிலை வாழ்த்து முதலிய மூன்றும் மருட்பாவால் வரும் எனல் 
ககக . புற நிலை வாயுறை செவியறிவுறூவெனத் 

திற நிலை மூன்றும் திண்ணிதின் தெரியின் 
வெண்பா வியலினும் ஆசிரிய வியலினும் 

பண்புற முடியும் பாவின என்ப , 
இது கைக்கிளை மருட்பா வல்லாத மருட்பாவும் அதுவே போலவரு. 
மென்றற்கு உடம்பட்டமை கண்டு ஈண்டுக் கூறுகின்றது . 
( இ - . 

ள் ) இம் மூன்றும் முன்பு வெண்பாவும் பின்பு 
ஆசிரியமுமாய் வரும் எ - று . 

" மருட்பா வேனை யிருசீ ரல்லது ( செய் . அடு ) என்ற வழி 
இன்னவாறு வருமென்னாமையின் இது கைக்கிளை மருட்பாப்போல 


உஉஉ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


. 


வருமென்றற்கு முன்பு வெண்பா வியலினும் பின்பு ஆசிரிய வியலினும் 
முடியுமென்று அவை வருமுறை கூறினார் . முன்னர் இம்மூன்று 
பொருட்கும் இலக்கணங் கூறிப் போந்தவற்றிற்கு இன்னவாறுஞ் 
செய்யுட் செய்தல் உரித்தென்று ஈண்டு ஓர் செய்யுள் வேறுபாடு கூறினார் . 
இது புறத்திணையுள்ளல்லது வாராவென் றற்குத் 

" திண்ணிதி 
னென்றார் . எனவே இவை கைக்கிளை - மருட்பாப்போல ஆண்பாற் 
கைக்கிளையும் பெண்பாற் கைக்கிளையுமாய் அகனும் புறனும் பற்றி 
வாராவென்பது பெற்றாம் . 

இயலென்று இருகாற் கூறியவதனான் இரண்டு பாவும் இயற்சீரான் 
வருதல் சிறப்புடைத்தென்க . 

பண்புற என்றதனான் வெண்பாவி னிழிபாகிய எழுசீரானன்றி 
யெண் சீரான் வருதலும் , ஆசிரியத்தி னிழிபாகிய மூன்றடி வரினும் 
எருத்தடி குட்டம்பட்டு வருதலும் வெண்பா நாலடி முதற் பன்னீரடி 
யளவு முயர்தல் சிறப்புடைத்தெனவும் வெண்பாப் பலவடி வரினு 
மாசிரிய மூன்றினிகவாவென்றுங் கொள்க . பாவின வென்றதனான் இவ் 
விருபகுதியுந் தத்தம் பாக்கள் வேறுவேறு நிகழுமென்று கொள்க . 
“ எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய ” ( குறுந் . கஉ ) என்னும் பாட்டுப் 
போல வோசை கலந்து வாரா . 
( எ- டு. ) " தென்ற லிடைபோழ்ந்த தேனார் நறுமுல்லை 

முன்றின் முகை விரியு முத்தநீர்த் தண்கோளூர்க் 
குன்றமர்ந்த கொல்லேற்றா னிற்காப்ப வென்றுந் 
தீரா நண்பிற் றேவர் 

சீர்சால் செல்வமொடு பொலிமதி சிறந்தே " 
இது புறநிலை . இஃது அடியிகந்தது வந்துழிக் காண்க . 

பலமுறையு மோம்பப் படுவன கேண்மின் 
சொலன் முறைக்கட் டோன் றிச் சுடர்மணித்தே தூர்ந்து 
நிலமுறையி னாண்ட நிகரில்லார் மாட்டும் 
சிலமுறை யல்லது செல்வங்க ணில்லா 
விலங்கு மெறிபடையு மாற்றலு மன்புங் 
கலந்ததங் கல்வியுந் தோற்றமு மேனைப் 
பொலஞ்செய் புனை கலனோ டிவ்வாறினாலும் 
விலங்கிவருங் கூற்ற நீக்கலு மாகா 
தனைத்தாத னீயிருங் காண்டிர் -- நினை த்தக்க 
கூறிய வெம்மொழி பிழையாது 

* தேறி நீ ரொழுகிற் சென்று பயன் றருமே " 
இது வாயுறை . 
* தேறுநீரொழுகின் என்பதும் பாடம் .. 


. 


சளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உ உங 


பல்யானை மன்னர் முருங்க வமருழந்து 
கொல்யானைத் தேரொடுங் கோட்டந்து நல்ல 
தலையாலங் கானம் பொலியத் தொலையாப் 
படுகளம் பாடுபுக் காற்றிப் பகைஞ 
ரடுகளம் வேட்டோன் மருக வடுதிற 
லாழி நிமிர்தோட் பெருவழுதி யெஞ்ஞான்று 
மீர முடையையா யென்வாய்ச் சொற் கேட்டி 
யுடைய வுழவரை நெஞ்சனுங்கக் கொண்டு 
வருங்கா லுழவர்க்கு வேளாண்மை செய்யன் 
மழவரிமைக்கும் வரைகா ணிதியீட்டங் 
காட்டு மமைச்சரை யாற்றத் தெளிய 
லடைத்த வரும்பொரு ளாறன்றி வௌவலி 
னத்தை பெரும்பொரு ளாசையாற் சென்று 
பெருங்குழிசி , மன்ற மறுக வகழாதி யென்று 
மறப்புற மாசி மதுரையா ரோம்பு 
மறப்புற மாசைப் பாடேற்க வறத்தா 
ல வையார் கொடுநாத் திருத்தி நவையாக 
நட்டார் குழிசி சிதையாதி யொட்டார் 
செவிபுதைக்குந் தீய கடுஞ்சொற் கவிபடைத்தாய் 
கற்றார்க் கினனாகிக் கல்லார்க் கடிந்தொழுகிச் 
செற்றார்ச் செகுத்து நிற் சேர்ந்தாரை யாக்கு தி 
யற்ற மறிந்த வறிவினாய் மற்று 
மிவையிவை நீவா தொழுகி னிலையாப் 
பொருகட லாடை நிலமக 

ளொருகுடை நீழற் றுஞ்சுவண் மன்னே " 
இது செவியுறை . 

( கசுக ) 
பரிபாடற்கு உரிய அடிவரையறை 
கசுஉ , * பரிபா டல்லே , 

நாலீ ரைம்ப துயர்வடி யாக 

ஐயைந் தாகு மிழிவடிக் கெல்லை . 
இது முறையே பரிபாடற்கு எல்லை கூறுகின்றது . 

( இ - ள் . ) பரிபாடற் குறுப்பாகிய வெண்பாவும் , பொதுப் 
பாவும் நானூறடி பெருக்கத்திற் கெல்லையாகவும் இருபத்தைந்தடி 
சுருக்கத்திற் கெல்லையாகவும் பெறும் எ - று . 
அவை தொகையுட் காண்க . 

(ககூஉ ) 
* தொகையென்றது ஈண்டு எட்டுத்தொகையை . 

+ இளம்பூரணர் பாடமும் இதுவே . " பரிபாட் டெல்லை எனப் 
பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


- 


கின்றது . 


னான 
உ உசு 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 

பிறன்கோட் கூறல் 
கககூ . அளவியல் வகையே அனைவகைப் படுமே . 
இது பிறன் கோட் கூறல் . 

( இ - ள் . ) யான் கூறிய அளவியலின் கூறுபாடு அத்துணைப் 
பகு திப்படும் எ - று . - 

என்றது யான் சிறப்புடைத்தெனக் கூறிய பெருமைக்கெல்லை 
அத்துணைப் படுமெனவே பிறர் பெருமைக்கெல்லைகொள்ளாதது சிறப் 
பின்று என்றவாறாயிற்று . 

( கசுங ) 
அடிவரையறை இல்லாத செய்யுட்கள் ஆறு எனல் 
கசுசு . எழு நிலத் தெழுந்த செய்யுட் டெரியின் 

அடிவரை யில்லன ஆறென மொழிப . 
இது நான்குபாவிற்குமளவு முற்கூறிய அளவிற் படாதன கூறு 

இ - ள் . ) அகமும் புறமுமாகிய எழுநிலத்திலும் தோன்றிய 
செய்யுளை ஆராயின் அடிவரையின்றி வரும் இலக்கணத்தன 
ஆறென்று கூறுவர் புலவர் எ - 
எழுநில மென்றற்குப் பாட்டு உரை நூல் முதலியனவுமாம் . ( கசுசு ) 

அவையாமாறு 
ககாரு . அவைதாம் , 

நொடியொடு புணர்ந்த பிசியி னான 
ஏது நுதலிய முதுமொழி யான 
மறைமொழி கிளந்த மந்திரத் தான 

கூற்றிடை வைத்த குறிப்பி னான . 
இது முற்கூறிய ஆறற்கும் பெயரும் முறையும் உணர்த்திற்று . 

ள் . ) முற்கூறிய அடிவரை யில்லாதனதாம் நூலின் 
கண்ணாவனவும் , உரையின்கண்ணாவனவும் , நொடியின் மாத்திரைய 
வாகிய பிசியின்கண்ணாவனவும் , ஒருமொழிக் கேதுவாகி வரும் 
முதுமொழிக்கண்ணாவனவும் , மறைத்துக்கூறுஞ் சொல்லாற் கூறிய 
மந்திரத்தின்கண்ணாவனவுமென ஆறுவகைப்படும் எ - று , 


ரையோடு பொருந்தப்பட்டு , 
னியல் ) நச்சினார்க்கினியம் 

உஉடு 
நூலினான . என்றது சூத்திரச் செய்யுட்களுள் ஆசிரியமாய் வந்து 
அளவை பெறாதனவற்றை நோக்கிற்று . அச் சூத்திரத்தை நோக்கி 
வருமுறையும் ஒரு செய்யுளாம் . ஒழிந்தன வழக்கின் கண்ணுஞ் செய்யுட் 
கண்ணும் வரினும் ஈண்டுச் செய்யுளை நோக்குதற்கு அவற்றுக் கண்ண 
வென்றார் . இவையும் அளவிகந்து வருவனவே . அளவு முற்கூறிற்றாம் , 

( கசுடு ) 
நூல்களின் இலக்கணம் 
கசுசு . அவற்றுள் , 

நூலெனப் படுவது 
முதலு முடிவு மாறுகோளின்றித் 
தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி 
உண்ணின் றகன்ற வுரையொடு பொருந்தி 

நுண்ணிதின் விளக்க லதுவதன் பண்பே . 
இஃது அந்நூல்களது இலக்கணங் கூறுகின்றது . 

இ - ள் ) நூலெனப்படுவது நூலென்று சிறப்பித்துச் 
சொல்லப்படுவது , முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி - முன்னும் 
பின்னும் மாறுபடாது , தொகையினும் வகையினும் பொருண்மை 
காட்டி - தொகுத்தும் வகுத்தும் பொருள் காட்டி , உள்நின்று 
அகன்ற உரையொடு பொருந்தி - தன்னுள்ளே அடங்கி நின்று 
அதுவ தன் பண்பு - பருப்பொருட்டாகாது நுண்பொருட்டாகப் 
பொருள் விளக்கலாகிய அவ்விலக்கணம் அதன் இலக்கணம் 

று 

அது எழுத்து முப்பத்து மூன்றெனத் தொகுத்ததனைப் பின்னர்க் 
குறிலும் நெடிலும் மூவின முஞ் சார்பிற்றோற்றமுமென வகுத்தாற் 
போல்வனவும் பிறவுமென் றுணர்க . சாதிபற்றிப் படுவதென ஒருமை 
யாற் கூறினார் . 

( கசுசு ) 
நூலின் வகை நான்கு எனல் 
கஎ. அதுவே தானும் ஈரிரு வகைத்தே . 

இஃது அந் நூற்பகுதி நான்கா மென்கின்றது . 

* நூலெனப் படுவது நுவலுங் காலை எனப் பாடம் கொள்வர் இளம் 
பூரணரும் , பேராசிரியரும் . 

+ பேராசிரியர் பாடமும் இதுவே. புணர்ந்து எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர். 
1 ஒருநால் வகைத்தே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
தொ .--- 15 


உஉசு 


கூறுகின்றது . 

: 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்பு 
( இ - ள் . ) அந் நூற்பகுதி நான்காம் எ - று . ( கசுா ) 

அவற்றின் பெயரும் முறையும் 
கசு அ . ஒருபொரு ணுதலிய சூத்திரத் தானும் 

இனமொழி கிளந்த வோத்தி னானும் 
பொதுமொழி கிளந்த படலத் தானும் 
மூன்றுறுப் படக்கிய பிண்டத் தானுமென் ( று ) 

ஆங்கனை மரபினியலு மென்ப , 
இது அங் நான்கற்கும் பெயரும் முறையும் உணர்த்திற்று . 

( இ - ள் . ) ஒருபொருள் நுதலிய சூத்திரத்தானும் - அந் 
நூல் ஒரு பொருளே கருதிவரும் சூத்திரத்தானும் , இனமொழி 
கிளந்த ஒத்தினானும் - இன மாய பொருளைக் கூறிய ஓத்தினானும் , 
பொதுமொழி கிளந்த படலத்தானும் - பல பொருட்குப் பொது 
வாகிய இலக்கணங்களைக் கூறிய படலத்தானும் , மூன்று உறுப்பு 
அடக்கிய பிண்டத்தானும் - மூன்று உறுப்பை அடக்கி வரும் 
பிண்டத்தானும் , என்று ஆங்கு அனைமரபின் இயலும் என்ப - 
என்று கூறிய அத் தன்மைத்தாகிய மரபினான் நடக்கும் என்று 
கூறுவர் புலவர் எ - று . 

ஆங்கென்ற மிகையால் பிண்டமே யன்றிப் பிண்டியென்பதும் 
ஒன்றுளது என்று கொள்க . 

( கசு அ ) 
சூத்திரத்தின் இலக்கணம் 
ககூ கூ . அவற்றுள் , 

சூத்திரந் தானே 
ஆடி நிழலி னறியத் தோன்றி 
நாடுத லின்றிப் பொருணனி விளங்க 

யாப்பினுட் டோன்ற யாத்தமைப் பதுவே . 
( 

இ - ள் . ) அவற்றுள் சூத்திரந்தானே ஆடி நிழலின் அறியத் 
ஒரு பொருள் நுதலுங்காற் கண்ணாடி சிறிதாயினும் அகன்று 
பட்ட பொருளை யறிவித்தாங்கு அறியத் தோன்றி , நாடுதலின்றிப் 


- 


( 
கு 
) 


வியல் ] 

நச்சினார்க்கினியம் 
பொருள் நனிவிளங்க - தெரிதல் வேண்டாதபடி அவ்வகன்ற 
பொருளை மிகவும் விளங்குமாற்றால் யாப்பினுள் தோன்ற யாத்து 
அமைப்பதுவே - செய்யுளுள் தோன்றச் செய்து முடிக்கப்படுவது 
று 

( கசுகூ ) 
ஒத்திலக்கணம் 
கஎ . நேரின மணியை நிரல்பட வைத்தாங் ( கு ) 

ஓரினப் பொருளை யொருவழி வைப்ப ( து ) 

ஓத்தென மொழிப வுயர்மொழிப் புலவர் . 
இஃது ஓத்திலக்கணங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) இனமொழி கிளக்குங்காற் சிதர்ந்து கிடப்பப் 
பலவோத்தாகச் செய்யாது , மணியை நிரல்பட வைத்தாற்போல 
ஓரினப் பொருளையெல்லாம் ஒருவழியே தொகுப்பது ஓத்தென்று 
கூறுவர் சிறந்த சொற்புலவர் எ - று . 

நேரினமணியெனவே யொருசாதியினுந் தம்மி னொத்தனவே கூநல் 
வேண்டும் எ 

வேற்றுமை யோத்தும் வேற்றுமை மயங்கியலும் ‘விளிமரபு 
என மூன்றன் பொருளையும் ஒன்றாக வேற்றுமையோத்தென்னாது வேறு 
வேறு வைத்தவாறு காண்க . 

( கஎ ) 


படலத்தினிலக்கணம் 
கஎக . ஒருநெறி யின்றி விரவிய பொருளால் 

பொதுமொழி தொடரி ன துப்படல மாகும் . 
இது முறையே படலங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒருபொருள் நெறியன்றிப் பலவேறு வகைப்பட்ட 
பொருளெல்லாவற்றிற்கும் வேறுவே றிலக்கணங் கூறக் கருதியவற் 
றுக்குப் பொதுமொழியாகத் தொடர்ந்துவரின் அது படலமாம் 


* பொதுமொழி கிளந்த படலம் 

எனவே யொருநெறிப்பட்ட 
பொருட்குப் பொதுவாய் வருதலையும் விலக்கி விரவிய பொருட்குப் 
பொதுவாக மொழிவது படலமாயிற்று . 
படலமாவது அதிகாரமாம் . 

( கஎக ) 
* செய் . கசுக . 


உஉஅ 


தொல்காப்பியம் . பொருளதிகாரம் 


( செய்ய 


பிண்டத்தி னிலக்கணம் 
கஎஉ . மூன்று றுப் படக்கிய தன்மைத் தாயின் 

தோன்றுமொழிப் புலவரது பிண்ட மென்ப . 
இது பிண்டங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) சூத்திரமும் ஓத்தும் படலமு மென்கின்ற மூன் 
றுறுப்பினையும் உள்ளடக்கிய தன்மைத்தாய் வரின் விளங்கிய 
மொழியையுடைய புலவரதனைப் பிண்டமென்று பெயர் கூறுவர் 


எ 


அம் மூன்றனையும் உறுப்பெனவே ,, 

பிண்டமென்பது உறுப்பி 
யென்பது பெற்றாம் . தொல்காப்பிய மென்பது பிண்டம் . அதனுள் 
எழுத்துச் சொற்பொரு ளென்பது படலம் . ஓத்துஞ் சூத்திரமு மொழிந்த 
விரு கூறுமாம் . 
- தோன்றுமொழிப் புலவ ரென்றதனாற் பிண்டத்தினையு மடக்கி 
நிற்பது வேறு பிண்டி யெனப்படும் . அது முதனூலாகிய அகத்தியம் . 
என்னை ? இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என மூன்று பிண்டத் 
தினையும் அடக்கி நிற்றலின் . 

( க எஉ ) 


ரைநடையின் வகை நான்கு எனல் 
கஎங . பாட்டிடை வைத்த குறிப்பி னானும் 

பாவின் றெழுந்த கிளவி யானும் 
* பொருளொடு புணராப் பொய்ம்மொழி யானும் 
பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானு 

( மென் ( று ) 
உரைவகை நடையே நான்கென மொழிப. 

நூலி னான வுரையி னான " ( செய் . ககாக ) என நிறுத்த 
முறையே நூலுணர்த்தி யுரைகூறுகின்றது . 
( இ 

இ - ள் .) பாட்டிடை வைத்த குறிப்பி ஒனும் என்பது ஒரு 
பாட் டினை யிடையிடை கொண்டு நிற்குங் கருத்தினான் வருவனவும் 


து 





அவை தகடூர் யாத்திரையும் , சிலப்பதிகாரமும் போல்வன . ஆண்டுப் 
பிறபாடை தழுவி வருவன தமிழுரை யாகாமையின் ஈண் டாராய்ச்சி 
யின்றாம் . அதன்கண் தமிழுரை யுள்ளன ஈண்டு அடங்கும் . 

* பொருள்மர பில்லாப் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , 
பேராசிரியரும் , 


இ 


சவிலிக்கே யுரித்து . ஒழிந்த 
ளியல் , 

நச்சினார்க்கினியம் 
பாவின் றெழுந்த கிளவி யானும் என்பது பாட்டின்றிச் சூத்திரத் 
திற்குப் பொருளெழுவன போல்வன . 

சூத்திரம் - பாட்டெனப்படா , பாட்டும் உரையும் நூலுமென 
வேறோதலின் . அன்றியுஞ் சூத்திரங் கருதிய பொருளையன் றி யுரையான் 
வேறோர் பொருள் கூறி அதனைத் தொடர்புபடுத்திக் கூறாமையின் ; 
ஆண்டும் ஒருவன் கூறியதற்கு ஒருவன் பொருள் கூறுகின்றானாம் ,, 
ஒழிந்த பாட்டிற்கும் இவ்வாறே உரை கூறுவனவு மொக்கும் . 

பொருளொடு புணராப் பொய்ம்மொழி யானும் என்றது பொருண் 
முறைமையின் றிப் பொய்யாகத் தொடர்ந்து கூறுவன 

அவை ஓர் யானையுங் குதிரையும் தம்முள் நட்பாடி இன்னுழிச் 
சென்று இன்னவாறு செய்தனவென்று அவற்றுக்கு இயையாப் பொருள் 
பட்டதோர் தொடர்கிலையாய் ஒருவனுழை யொருவன் கற்று வரலாற்று 
முறைமையான் வருகின்றன . 

பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானும் என்றது. பொய் 
யெனப்படாது 

மெய்யெனப்பட்டு நகுதற்கேதுவாகும் தொடர்நிலை 
யானும் 

இவை சிறுக்குரீஇ யுரையும் , தந்திரவாக்கியமும் போல்வன. இவை 
பொய்யெனப்படாது உலகியலாகிய நகை தோன்றுதலின் . 

என்று உரைவகை நடையே நான்கென மொழிய என்றது . என் 
உரைப்பகுதி வழக்கு இந் நான்குமென்று உரைப்பர் புலவர் எ று : 

வகை யென்றதனான் உரைப்பகுதி பிறிது முள . அவை மரபிய 
லுள் கூறுப . 

(ககூ ) 
அந்நான்கும் இரண்டாம் எனல் 
கஎசு . அதுவே தானும் ஈரிரு வகைத்தே . 

( இ - ள் . ) இது அந் நான்கனுள் முதலன இரண்டும் 
ஒன்றாகவும் ஏனைய விரண்டும் ஒன்றாகவும் தொடுக்கப்படும் 
அவற்றால் பயன்கொள்ளுங் காலத்து எ - று . 

( கஎச ) 
உரைநடை வகை நான்கனுள் மூன்றற்கு இவரிவர் உரியர் எனல் 
கஎரு . ஒன்றே மற்றுஞ் செவிலிக் குரித்தே 

ஒன்றே யார்க்கும் வரை நிலை யின்றே . 
( இ - ள் . ) இது மேனின்ற அதிகாரத்தான் இறுதி நின்ற 

இருவகைத் தாகும் என இளம்பூரணரும் ; ஓரிரு வகைத்தே 
எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் . 


, 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் : 

( செய்யு 
இரண்டனானாகிய ஒன்றும் வரைவின்றி எல்லார்க்கு முரித்து 

தலைவியை வற்புறுக்கும் செவிலியர் புனைந்துரைத்து நகுவித்துப் 
பொழுதுபோக்குதற்குரியர் என்றவாறு . இக் கருத்தானே சான்றோர் , 

" செம்முகச் செவிலியர் கைம்மிகக் குழீ இக் 
குறியவு நெடியவு முரைபல பயிற்றி 
யின்னே வருகுவ ரின் றுணை யோரென 

முகத்தவை மொழியவு மொல்லாள் ( நெடுநல் . கடுக - சு ) 
என்றார் * பாட்டினுள் . பிற சான்றோரும் + 1 செம்முகச் செவிலியர் 
பொய்ந் நொடி பகர என்றார் . 

மற்றும் என்றதனான் இவையே யன்றி வருகின்ற பிசியுஞ் 
செவிலிக் குரித்தென்க . 

இனிப் பாட்டிடை வைத்த குறிப்பும் பாவின்றெழுந்த கிளவியும் 
வரையறையின்றி வருமாறு பலவற்றுள்ளுங் காண்க . 

( க எரு ) 
பிசியின் வகை 
கஎசு . ஒப்பொடு புணர்ந்த வுவமத் தானும் 

தோன்றுவது கிளந்த துணிவி னானும் 

என்றிரு வகைத்தே பிசிவகை நிலையே . 
இது முறையே பிசி யிரண் டென்கின்றது . 

( இ - ள் .) தன்கட் கிடந்த வொப்புமைக் குணத்தோடு 
கூற வொன்றுதோன்றுந் துணிவிற்றாகக் கூறுங் கூற்றானும் 
என் றிருகூற்றதாகும் பிசி கூறுபடு நிலைமை எ - 
அவை , " பிறை கவ்வி மலை நடக்கு இது ஒப்பொடு புணர்ந்த 

" 
வுவமம் . இது யானையென்றாம் . 

முத்துப் போற் பூத்து முகிழிற் கிளி வண்ண 
நெய்த்தோர்க் குருதி நிறங்கொண்டு 

வித்து திர்த்து 
என்பது மது . இது கமுகின் மேற்று . 
* பாட்டு என்பது பத்துப்பாட்டு . 
செம்முது என்பதும் பாடம் . 

பேராசிரியர் பாடமும் இதுவே. பிசிநிலை வகையே எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் 


12 


வாகிய இம் 
வியல் ) நச்சினார்க்கினியம் 

உஙக 
“ நீராடான் பார்ப்பா னிறஞ்செய்யா னீ ராடி 

னூராடு நீரிற் காக்கை 
இது தோன்றுவது கிளந்த துணிவு . இது நெருப்பென்றாம் . 
வகை யென்றதனால் இது செவிலிக்கே யுரித்தென்க . ( கஎசு ) 

முதுமொழியின இலக்கணம் 
கஎஎ . 

. நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடை மையும் 
+ மென்மையு மென்றிவை விளங்கத் தோன்றிக் 
குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉம் 

ஏது நுதலிய முதுமொழி யென்ப . 
இது முதுமொழி கூறுகின்றது . 

( இ - ள் . ) நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் மென்மை 
யும் என்றிவை விளங்கத் தோன்றி - கூர்மையும் , சொற்சுருங்கி 
இருத்தலும் , விழுப்பமும் , எளிதில் பொருள் தெரிதலும் என்ற 
இந் நான்கும் விளங்கத் தோன்றி , குறித்த பொருளை முடித்தற்கு 
வரூஉம் - அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றனுள் ஒன்றை 
முடித்தற்கு வருமாயின் , ஏது நுதலிய முதுமொழி என்ப 
அங்ஙனம் வந்ததனை அப்பொருள் முடித்தற்குக் காரணமாகிய 
பொருளினைக் கருதி வரும் முதுமொழி யென்பர் புலவர் எ - று . 

உழுத வுழுத்தஞ்செய் யூர்க்கன்று மேயக் 
கழுதை செவியறிந் தற்றே - வழுதியைக் 
கண்ட கருங்க ணிருப்பப் பெரும்பணைத்தோள் 

கொண்டன மன்னோ பசப்பு 
இதனுள் ஒன்றன் வினைப்பயன் ஒன்று நுகர்ந்ததெனக் குறித்து 
அப் பொருளியை பின்மை கூறியதனைச் சொற்றொட ரீனிது விளங்கா 
தேனும் முற்கூறிய முதுமொழிக்கண்ணே யப்பொருளை முடித்தற்கேது 
முதலிய நான்குங் காண்க . பழமொழி இவ் விலக்கணம் பற்றிச் செய்தது . 

( கஎஎ ) 


, 


* பேராசிரியர் பாடமும் இதுவே . ஒளியும் உடைமையும் எனப் 
பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

+ எண்மையும் எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


உங உ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


மந்திரத்தின் இலக்கணம் 
கஎ அ . நிறைமொழி மாந்த ராணையிற் 

கிளந்த 
மறைமொழி தானே மந்திர மென்ப . 
இது மந்திரச் செய்யுள் கூறுகின்றது . 

( இ - ள் . ) சொல்லிய சொல்லின் பொருண்மை யாண்டுங் 
குறைவின்று பயக்கச் சொல்லுமாற்றலுடையார் அவ்வாணையாற் 
கிளக்கப்பட்டுப் புறத்தார்க்குப் புலனாகாமை மறைத்துச் சொல்லுஞ் 
சொற்றொடரெல்லாம் மந்திர மெனப்படும் எ - று . 

அவை வல்லவர்வாய்க் கேட்டுணர்க . 

தானேயென்று பிரித்தார் , இவை தமிழ் மந்திரமென்றற்கும் , 
மந்திரந்தான் பாட்டாகி யங்கத மெனப்படுவனவுள, அவை நீக்குதற்கு 
மென்றுணர்க . 
அவை ,, ஆரிய நன்று தமிழ்தீ தெனவுரைத்த 
காரியத்தாற் காலக்கோட் பட்டானைச் - சீரிய 
வந்தண் பொதியி லகத்தியனா ராணையாற் 
செந்தமிழே தீர்க்க சுவா 
முரணில் பொதியின் முதற்புத்தேள் வாழி 
பரண கபிலரும் வாழி - யரணிய 
லானந்த வேட்கையான் வேட்கோக் குயக்கோட 

னானந்தஞ் சேர்க சுவா ” 
இவை தெற்கில் வாயில் திறவாத பட்டிமண்டபத்தோர் பொருட்டு 
நக்கீரர் ஒருவன் வாழவுஞ் சாவவும்பாடி யின்னவாறாகவெனச் சவித்தற் 
பொருட்டாய்வந்த மந்திரம் பாட்டாய் வருதலின் அங்கதமாயிற்று . 
இதனான் , 

நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் ) 

( திருக் . உஅ ) 
என்றார் . 

( க எஅ ) 
குறிப்பு மொழி 
கஎக . எழுத்தொடும் சொல்லொடும் புணரா தாகிப் 

பொருட்புறத் ததுவே குறிப்பு மொழி யென்ப . 
இது முறையே கூற்றிடைவைத்த குறிப்புணர்த்துகின்றது . 
* கிளக்கும் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
சுவாகா என்பது சுவா என்று உள்ளது . 

பேராசிரியர் பாடமும் இதுவே . குறிப்பு மொழியே எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


1 


) 
ளியல் ] நச்சினார்க்கினியம் 

உங. நட 
வாற்றானுஞ் சொற்படு பொருளானுஞ் செவ்வன் பொருளறியவரி 
தாகிப் பொருட்புறத்தே பொருளுடைத்தாயும் நிற்பது குறிப்பு 
மொழியாவது எ - று . 
( எ - டு . ) " குடத்தலையர் செவ்வாயிற் கொம்பெழுந்தார் கையி 

னடக்கிய மூக்கினர் தாம் 
இது குஞ்சரமென்ப துணர்த்திற்று . இது கூறுகின்ற பொருளைக் 
கரந்து கூறப்பட்டு ஏது முதலியவற்றோடு புணராது நின்றது . இது 
பாட்டு வடிவிற்றாய் வருதலிற் பிசியெனலு மாகாது . குறித்தபொருளை 
முடிய நாட்டினாற் சொல்லியலான் யாப்புவழிப் படாமையின் மரபழிந்து 
பிறவுங் குறைதலிற் பாட்டெனவும் படாதாயிற்று . அதனான் இது 
அடிவரையறையின்றாயிற்று . 


( கஎக ) 


பண்ணத்தியின் இலக்கணம் 
கஅ 0 . * பாட்டிடைக் கலந்த பொருள வாகிப் 

பாட்டி னியல " பண்ணத்தி யியல்பே . 
கஅக . அதுவே தானும் பிசியொடு மானும் . 
கஅஉ . அடி நிமிர் கிளவி யீரா றாகும் . 
கஅங . அடியிகந்து வரினுங் கடிவரை யின்றே. 


அளவியல் வகை 
க அச . கிளரிய வகையிற் கிளந்தன தெரியின் 

அளவியல் வகையே யனைவகைப் படுமே . 


திணை 


*. 


. 


கஅரு . கைக்கிளை முதலா $ எழுபெருந் திணையும் 

முற்கிளந் தனவே முறைநெறி வகையின் . 
இது முதல் ஐந்து நூற்பாக்களுக்கும் நச்சினார்க்கினியர் உரை 
கிடைத்திலது . இவற்றிற்குரிய உரையை யாம் எழுதியுள்ள விளக்கவுரை 
யிற் கா 

காண்க , 
+ பண்ணத் திய்யே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

- இந் நூற்பாவினையும் அடுத்த நூற்பாவினையும் இணைத்து ஒரே 
நூற்பாவாகக் கொள்வர் இளம்பூரணர். 

கிளரியல் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 
ஏழ்பெருந் திணையும் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
முறையி னான எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 


பா 


eine 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


ஈறாகிய 


இது நிறுத்தமுறையே திணை யென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) கைக்கிளை முதலா எழுபெருந் திணையும் - கைக் 
கிளை முதலாக முல்லை , குறிஞ்சி , பாலை , மருதம் , நெய்தல் , பெருந் 
திணை என்ற எழுநிலனும் , முறை நெறி வகையின் - அவற்றிற்கு 
முறைமை வழியால் புறமென அடைத்த வெட்சி முதல் பாடாண் 
பகுதி 

எழு பகுதியோடே கூட்ட , முற்கிளந்தனவே - 
முன்னர்க் 

கிளக்கப்பட்டனவேயாகச் செய்யுட்கு உறுப்பாய் 
நிற்கும் எ - று . 

எனவே , அகமேழும் புறமேழும் அவ்விரண்டற்கும் பொதுவாகிய 
கரந்தை யொன்றுமாகப் பதினைந்தனுள் ஒன்று செய்யுட்குறுப்பா 
யல்லது வேறுறுப்பின்று என்றவாறாயிற்று . 

( கசடு ) 
களவின் இலக்கணம் 
கஅசு , காமப் 

புணர்ச்சியும் இடந்தலைப் பாடும் 
பாங்கொடு தழாலுந் தோழியிற் புணர்வுமென் 
றாங்க நால் வகையினு மடைந்தசொர் போடு 

மறையென மொழிதல் மறையோ ராறே . 
இது முறையே கைகோட்செய்யுட்கு உறுப்பாமாறு கூறுகின்றது . 

கைகோளாவன களவு கற்பு , அவை தாங் காமத்தின்கண்ணெழு 
தலான் அவற்றுட் பிறந்த வுள்ள நிகழ்ச்சி யிடைவிடாது மேற்சிறந்து 
பெருகி யகலாப் பகுதியெனக் கொள்க அவற்றைத் தொகுத்தவை 
செய்யுட் குறிப்பென்றார் . 

இ - ள் . ) காமப் புணர்ச்சியும் இடந்தலைப்பாடும் பாங்கொடு 
தழாலும் தோழியிற் புணர்வும் - இயற்கைப் புணர்ச்சியும் , அதன் 
பின்னர் இடந்தலைப்பாடும் , அதன் பின்னர் அவன் வயிற் 
பாங்காகிய பாங்கற்குக் கூறி அவனாற் கூடுதலும் , அதன் பின்னர் 
அவள்வயிம் பாங்காகிய தோழியை இரந்து குறைமுடித்துக் 
கோடலும் , என்று ஆங்க நால்வகையினும் அடைந்த சார்பொடு - 
என்ற அந் நாற்பகுதிக் கண்ணும் பொருந்திய சார்பினால் , மறை 
யென் மொழிதல் மறையோர் ஆறே - களவொழுக்கம் இதுவென்று 
பிறர் கருதச் செய்யுள் செய்தல் கந்திருவ வழக்கம் எ - று . 

படலும் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

சார்வெழு என இளம்பூரணரும் , சார்பொடு எனப் பேராசிரி 
யரும் பாடம் கொள்வர் 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உகரு 


கந்திருவர்க்கு மறையோர் ஓதிய நெறி அதுவாகலின் மறையோரா 
றென்றார் . என : வினையெச்சம் . எனவே பாங்கனுந் தோழியு முணர்ந் 
துழியுங் களவென்றல் மறையோர் வழக்கு எ - று . 

இக்களவு இல்லதன்றி யுலகியலாதலின் நிறையுடையார் மறை 
வெளிப்படா தொழுகலிற் றாமே சென்று இடந்தலைப்பாட்டிற் கூடுதலும் , 
அது நிகழாவழியுங் கூட்டநிகழ்ந்து அவள் ஆயத்திடை நின்ற வழியும் 
அவளருமை யறிந்து பாங்கனை யுடம்படுத்திக் 

யுடம்படுத்திக் கூடுதலும் , அவன் 
தோழியைப்போலக் கூட்டுந்தன்மையிலனாதலிற் றோழியாற் கூடுதலு 
மென முறைமை கூறினார் . களவு இந்நான்கு பகுதியானு மடங்கும் .. 
( எ - டு ) " கோட லெதிர்முகைப் பசுவீ முல்லை " ( குறுந் . சுஉ ) 
இது இயற்கைப் புணர்ச்சி நிகழ்ந்தது . 

“ உறுதோ றுயிர் ...... தோள் ( திருக்குறள் , ககசு ) 
" சொல்லிற் சொல்லெதிர் கொள்ளாய் ( நற்றிணை . கூக 

க ) 
" வேட்ட பொழுதின ........ டோள் ( திருக்குறள் , ககாரு ) 
இவை களவியலிற் கண்டுகொள்க . 

( க அசு ) 


கற்பினிலக்கணம் 
கஅஎ . மறைவெளிப் படுதலுந் தமரிற் பெறுதலும் 

இருமுத லாகிய வியனெறி திரியாது 
மலிவும் புலவியு மூடலு முணர்வும் 

பிரிவொடு புணர்ந்தது கற்பெனப் படுமே . 
இது கற்பென்னுங் கைகோள் கூறுகின்றது . 

இ - ள் . ) மறை வெளிப்படுதலும் தமரிற் பெறுதலும் - 
மறைந்தொழுகும் ஒழுகலாறு வெளிப்படுத்தலும் , தமர் கொடுப்பக் 
கரண வகையால் பெறுதலும் , இரு முதலாகிய -- இயல்நெறி 
திரியாது - என்னும் இவ்விரண்டு முதலிய ஆசான் முதலியோர் 
செய்விக்கும் வழக்குநெறி திரியாது , மலிவும் புலவியும் ஊடலும் 
உணர்வும் பிரிவொடு புணர்ந்தது - மகிழ்ச்சியும் , புலத்தலும் , 
ஊடலும் , உணர்த்தலும் நான்கும் பிரிவுளப்பட்ட ஐந்தும் புணர்ந் 
தது , கற்பெனப்படுமே - கற்பு எனப்படும் எ - 

று . 
அதன்பின் ரன்வயிற் பாங்கிய என்பதும் பாடம் . 
- " இவைமுத லாகிய எனப் பாடம் கொள்வர் 

காள்வர் இளம்பூரணரும் , 
பேராசிரியரும் . 


1 


- 
அது காட்டக்காணாது கரந்து மாறு தலின் . 

தொல்காப்பியம் பொருள் திகாரம் ( செய்யு 
மலிவு முதலிய ஐந்துங் கைகோளின்பாற் சார்த்தித் தலைவனுந் 
தலைவியும் ஒழுகும் ஒழுகலாறெனவே படும் . முன்னை மறைவெளிப் 
படுதலுந் தமரிற் பெறுதலுமென்னும் இரண்டும் பிறரோடுபட்ட 
வொழுகலாறெனப்படும் ; அவை ஆசான் முதலியோர் செய்வித்தலின் . 

மலித லென்பது இல்லொழுக்கமும் புணர்ச்சியு முதலியவற்றான் 
மகிழ்தல் . 

புலவி யென்பது புணர்ச்சியான் வந்த மகிழ்ச்சி குறைபடாமற் காலங் 
கருதிக்கொண்டுய்ப்பதோர் உள்ள நிகழ்ச்சி . 

ஊட லென்பது உள்ளத்து நிகழ்ந்ததனைக் குறிப்பு மொழியானன்றிக் 
கூற்று மொழியா னுரைப்பது .. 
அங்ஙனம் ஊடனிகழ்ந்தவழி அதற்கேதுவாகிய 

அதற்கேதுவாகிய காரியமின்மை 
உணர்வித்த லெனப்படும் . 

இல்லது நடுக்க மயக்கந்தீர வுணர்த்துதலான் உணர்த்து தலெனவும் 
அதனை உணர் தலான் உணர்வெனவும் படும் . புலவியாயி னுணர்த்தாது 
குளிர்ப்பக் கூறித் தளிர்ப்ப முயங்குதன் முதலியவற்றா னீங்கும் . 

பிரிவு இந் நான் கற்கும் வேறுபடுதலிற் பின்வைத்தார் . அதனை 
யூடலொடு வைப்பவே யவ்வூடலுட் பிறந்த துனியும் பிரிவின்பாற்படும் . 


( எ - டு . ) 


( எம்மனை முந்துறத் தருமோ 
தம்மனை யுய்க்குமோ யாதவன் குறிப்பே ” ( அகம் . ககடு ) 


து மறை வெளிப்பாடு : 


" பேரிற் கிழத்தி யாகெனத் தமர்தர 
வோரிற் கூடிய வுடன்புணர் கங்குல் " 


( அகம் . அசு ) 


என்பது தமரிற்பெறுதல் . 


“ விரிதிரைப் பெருங்கடல் 


( குறுந் . காக ) 


இது மலிதல் . 

நாணுக் கடுங்குரைய ளாகிப் 

புலவி வெய்யணா முயங்குங் காலே 
இது புலவி . 


" நோய்சேர்ந்த திறம்பண்ணி நின்பாண னெம்மனை 
நீசேர்ந்த வில்வினாய் வாராமை பெறுகற்பின் ( கலி . எஎ ) 


ஃது ஊடல் . 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


விருந்தெதிர் கொள்ளவும் பொய்ச்சூ ளஞ்சவு 
மரும்பெறற் புதல்வனை முயங்கக் காணவு 
* மாங்கவிந் தொழியுமென் புலவி 

( கலி . எடு ) 
இஃது உணர்தல் . 

திறனல்ல யான் கழற யாரை நகுமிம் 
மகனல்லான் பெற்ற மகன் " 

( கலி . அசு ) 
இது துனி , துனித்தல் , வெறுத்தல் . 
பிரிவெனவே ஆறு மடங்கும் . அவை முன்னர்க் காட்டினாம் . ( கஅஎ ) 


புறத்திணைக் கைகோள் 
கஅஅ . மெய்பெற வவையே கைகோள் வகையே . 
இது புறத்திணைக் கைகோள் கூறுகின்றது . 

( இ - ள் . ) மெய்பெறக் கைகோள்வகை யவையே என்பது , 
பொருள் பெற வரும் கைகோட்பகுதி அகத்திணைக் கைகோளே 


எனவே அகத்திற்குப் புறனாயினும் புறத்திணைக் கைகோள் அவ்வாறு 
வேறு வகைப்படக் கூறப்படா . பொதுவகையானே மறைந்த வொழுக்க 
மும் வெளிப்பாடும் என இரண்டாய் அடங்கும் அவை எ 

அவை வெட்சித்திணையுள்ளும் ஒழிந்த திணையுள்ளுங் காண்க . ( க அஅ ) 


களவியனுள் கூற்று நிகழ்த்துதற்குரியார் 
கஅசு . பார்ப்பான் பாங்கன் றோழி செவிலி 

சீர்த்தகு சிறப்பிற் கிழவன் கிழத்தியொ ( டு ) 
அளவியன் மரபின றுவகை யோருங் 

களவினிற் கிளவிக் குரியர் என்ப . 
இது கூற்றென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 

இ - ள் . ) பார்ப்பான் முதலாகக் கிழவன் கிழத்தியோ 
டெண்ணப்பட்ட கூற்றிற்கு எல்லையாக நடந்த முறைமையை 

ஆங்குலந்தொழியும் என்பதும் பாடம் . 
+ மெய்பெறும் அவையே , என இளம்பூரணரும் , மெய்பெறு - 
வகையே எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் 

1 கிழத்தியோடு எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் பேரா 
சிரியரும் . 


அவர் பின்னும் 
உங அ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
யுடைய அறுவருங் களவொழுக்கத்து நிகழ்ந்தன கூறினாராக 
வல்லது ஒழிந்தோராகச் செய்யுள் செய்யப்பெறார் எ - 

று . 
நன்றுந் தீதுமாராய்ந்து உறுதி கூறுதலிற் பார்ப்பானை முற்கூறித் 
தலைவன்வழி நின்றொழுகும் பாங்கனைப் பிற்கூறினார் . தோழி கூற்றிற் 
செவிலி கூற்றுச் சிறுபான்மை வருதலின் அதனைப் பின்வைத்தார் . சிறப் 
புடையன பிற்கூறினார் . அவ்விரண்டும் ஒன்றற்கொன்று சிறப்புடை 
மையு முணர்க . 
( எ - டு . ) “ சீர்கெழு வெண்முத்த மணிபவர்க் கல்லதை 

நீருளே பிறப்பினு நீர்க்கவைதா மென்செய்யுந் 

தேருங்கா னும்மக ணுமக்குமாங் கனையளே ( கலி- க ) 
இது பார்ப்பான் கூற்று . 
காமங் காம மென்ப காம 
மணங்கும் பிணியு மன்றே நினைப்பின் ... தோளோயே " 

( குறுந்- உ O ச ) 
இது பாங்கன் கூற்று . 
ஏனைய முன்னர்க் காட்டினாம் . 

( க அக ) 
கற்பினுள் கூற்று நிகழ்த்துதற்குரியார் 
ககள் . பாணன் கூத்தன் விறலி பரத்தை 

யாணஞ் சான்ற வறிவர் கண்டோர் 
பேணுதகு சிறப்பிற் பார்ப்பான் 

முதலா 
முன்னுறக் கிளந்த கிளவியொடு தொகைஇத் 

தொன்னெறி மரபிற் கற்பிற் குரியர் .. 
இதுவுமது . 

இ ள் .) அவ்வெண்ணப்பட்ட வறுவரும் பார்ப்பார் 
முதலாக முற்கூறிய அறுவரோடே கூடத் தொகுத்து இப்பன்னிரு 
வருங் கூறிய கூற்றாகச் செய்யுள் செய்யப்பெறுங் கற்பினுள் 

கிளவியென் னுஞ் சொல் ஈண்டுப் பொருண்மேற்று . 

இசைப்பின்னரது நாடகமாதலின் பாணன்பின் கூத்தனும் , பெண் 
பாலாகலின் விறல்பட ஆடும் விறலி அவர் பின்னும் , அவ்வினத்துப் 
AAL * பேராசிரியர் பாடமும் இதுவே . அறுவரொடு எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர். 


எ - 


பா 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


பொருள் கூறும் அறிவர் அவர் பின்னும் , ஏதிலாராகிய கண்டோர் அவர் 
பின்னும் வைத்தார் . 

தொன்னெறி மரபின் என்றதனால் , பாகனும் தூதுகூறலு மமை 
யும் . அவை புறப்பொருட்குச் சிறந்தன . 

* செவ்வழி நல்யா ழிசையினென் பையெனக் 
கடவுள் வாழ்த்திப் பையுண்மெய்ங் நிறுத் 

தவர் திறஞ் செல்வேன் கண்டனென் யானே " ( அகம் - கச ) 
து பாணன் கூற்று . 


ஆடலிற் பயின்றனை யென்னா தென்னுரை 

ஊடலிற் றெளிதல் வேண்டும் 
என்பது கூத்தன் கூற்று . 


" மரந்தலை மணந்த நனந்தலைக் கானத் 
தலந்தலை ஞெமயத் திருந்த குடிஞை 
பொன்செய் கொல்லனி னினிய தெளிப்பப் 
பெய்ம்மணி யார்க்கு மிழைகிளர் நெடுந்தேர் 
வன் பான் முரம்பி னேமி யதிரச் 
சென்றிசின் வாழியோ பனிக்கடு நாளே 
யிடைச்சுரத் தெழிலி யுறைத்தென மார்பிற் 
குறும்பொறிக் கொண்ட சாந்தமொடு 

நறுந்தண் ணியளா நோகோ யானே ( நற்றிணை - ஙகச ) 
இது கண்டோர் கூற்று . 

விதையர் கொன்ற முதையற் பூழி 
யீடுமுறை நிரம்பிய ஈரிலை வரகின் 
கவைக்கதிர் கறித்த காமர் மடப்பிணை 
அரலை அங்காட் டிரலையொடு வதியும் 
புறவிற் றம்மா நயந்தோ ளூரே 
எல்லி விட்டன்.று வேந்தெனச் சொல்லுபு 
பரியல் வாழ்கநின் கண்ணி காண்வர 
விரியுளைப் பொலிந்த வீங்குசெலற் கலிமா 
வண்பரி தயங்க வேறித் தண்பெயல் 
கான்யாற் றிடும்ணற் கரைபிறக் கொழிய 
வெவ் விருந் தயரு மனைவி 
மெல்லிறைப் பணைத்தோட் டுயிலமர் போயே " 

( நற்றிணை - கஉக ) 
இது பாகன் கூற்று .. 
ஒழிந்தன கற்பியலுட் காண்க . 

( கக 0 ) 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


. 


கூற்று நிகழ்த்துதற்குரிய ரல்லாதார் 
ககூக . ஊரு மயலுஞ் சேரி யோரும் 

நோய்மருங் கறி தருந் தந்தையும் தன்னையும் 
கொண்டெடுத்து மொழியப் படுவ தல்லதைக் 

கூற்றவ ணின்மை யாப்புறத் தோன்றும் . 
இது பெரும்பான்மையுங் கூறப்படாதோரைக் கூறப்படுகின்றது . 
இது களவிற்கும் கற்பிற்கும் பொது . 
( எ - டு . ) ஊரல ரெழச் சேரி கல்லென 
வானா தலைக்கு மறனி லன்னை 

( குறுந் - உசு உ ) 
" தெரிகணை நோக்கிச் சிலைநோக்கிச் சாய்த்தார்தலை 

( கலி - கூக ) 
எந்தையு , நிலனுற ...... யென்னும் 

( அகம் - கஉ ) 
என்றாற் போல்வன கொள்க . 

துறந்ததற் கொண்டு துயரடச் சாய் ” ( ஐங்குறு - கூகூகூ ) 
இது அயலோர் கூற்றுச் சிறுபான்மை வந்தது . 

அகத்திணைக்கண் இங்ஙனம் வருமெனவே புறத்திணைக்கண் அவர் 
கூறவும் பெறுமென்பது . இது நோக்கிப் பெரும்பான்மை கூறாதாரையுங் 
கூறினார் . முன்னைய மூன்றும் பெண்பாலும் , நோய்மருங்கறிஞர் இரு 
பாலும் , ஒழிந்தார் ஆண்பாலுமாமென்றுணர்க. 

(( ககக ) 


நற்றாய் கூற்று நிகழ்த்தும் இடம் 
ககூஉ . கிழவன் றன்னொடுங் கிழத்தி தன்னொடும் 

நற்றாய் கூறன் முற்றத் தோன்றாது . 
இஃது எய்தாததெய்துவித்தது . 

(( இ - ள் . ) கிழவனோடும் கிழத்தியோடும் இடையிட்டு நற்றாய் 
கூறுதல் நிரம்பத் தோன்றாது . எனவே அல்லுழிக் கூறப் பெறும் 
நற்றாயும் எ - று . 
( எ - டு . ) செறிந்த சேரிச் செம்மன் மூதூ 
ரறிந்த மாகிகட் டாகுக தில்ல 

( அகம் - கரு ) 
இது நற்றாய் அல்லுழிக்கூறியது . 
படுத்த வல்லது எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேரா 


சிரியரும் 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உசக 


தாயென ஒருமையாற் கூறவே தலைவியுடைய நற்றாயாயிற்று . 
தந்தை , தன்னையர்க்கும் இஃது ஓக்கும் . 

முற்றவென்றதனால் , தலைவன் றமர் யாவருங் கூறாரெனவுணர்க . 

தோன்றாதென்றதனானே புறத்திணைக்கண் வரைவின்றி வழக்கிற் 
குப் பொருந்துமாறு கொள்க . 

( ககூஉ ) 


கண்டோர் கூற்று நிகழ்த்துதற்குரிய இடம் 
கககூ . ஒண்டொடி மாதர் கிழவன் கிழத்தியொடு 

கண்டோர் மொழிதல் கண்ட தென்ப . 
இதுவுமது . 
( இ - ள் . ) ஒள்ளிய தொடியினையுடைய 

செவிலியோடும் , 
தலைவனோடும் , தலைவியோடும் இடைச்சுரத்துக் கண்டோர் மொழிந் 
தன முதனூலிற் கண்டது எ - று . 

ஒண்டொடி மாதரென்றார் செல்வச் சிறப்புடைமை தோன்ற . 
கண்டதென மிகைப்படக் கூறியவதனால் , தலைவி நடைமெலிந்து 
அசைந்தமை கண்டாரல்லது சேர்ந்தனை செல்லென்னார் ; என்றும் அவ் 
விருவர் கூட்டத்தன்றி , தனித்துழிக் கூறாரென்றும் கொள்க . 
உதாரணம் முற்காட்டினாம் . 

( கககூ ) 


டைச்சுரத்தில் தலைவியின் தமர்வரின் தலைவன் கூற்று 

நிகழ்த்தும் முறைமை 
ககூசு . இடைச்சுர மருங்கிற் கிழவன் கிழத்தியொடு 

வழக்கிய லாணையிற் கிளத்தற்கு முரியன் . 
இதுவுங் கூற்று விகற்பங் கூறுகின்றது . 
( ள் 

இ - ள் . ) இடைச்சுரத்தில் உடன் போய்க் கிழத்தியொடுங் 
கிழவன் நீதி நூல் வழியாற் கிளத்தற்கும் உரியன் எ - 

அது தலைவி தமர் இடைச்சுரத்திற் கண்ணுறின் அவர் கேட்க 
அவட்குக் கூறுவானாய் வழக்கியல் கூறலும் உரியனென்க . நீதி நூல் 
பிறழக் கூறின் இராக்கதமாம் . 

* " நல்லோண் மெல்லடி கடையு மாற்றா , பல்கதிர்ச் செல்வன் கதிரு 
மூழ்த்தன , னணித்தா வுயரத் தோன்றுவ தெம்மூர் , மணித்தார் மார்ப 
சேர்ந்தனை சென்மே என்பது . இது " கண்டோர் மொழிதல் கண்ட 
தென்ப " ( அகத் - ச 0 ) என்பதனுரையிற் காட்டியது . 

தொ .-- 16 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 
( எ - டு .) நுமர்வரி னோர்ப்பினல்லது தமர்வரின் 
எ ) 

முந்நீர் மண்டல முழுது மாற்றா 
தெரிகணை விடுத்தலோ விலனே 

யரிமதர் மழைக்கண் கலுழ்வகை யெவனே " 
உம்மையான் அவ்வாறன்றி மருட்டிக் கூறவும் பெறும் . 
( எ - டு .) " அழிவில முயலு மார்வ மாக்கள் 

வழிபடு தெய்வங் கட்கண் டாஅங் 
கலமரல் வருத்தந் தீர ... மாறே 

( நற்றிணை - 4 ) 
இது தெய்வம்போல விடுந்தன்மையினை யல்லையென மருட்டினான் . 

( ககச ) 


கண்டோரும் வழக்கியலாணையில் கூற்று நிகழ்த்துவர் எனல் 
ககூடு . ஒழிந்தோர் கிளவி கிழவன் கிழத்தியொடு 

மொழிந்தாங் குரியர் முன்னத்தி னெடுத்தே. 
இதுவுங் கண்டோர் கூற்று . 

( இ - ள் . ) கண்டோர்கூறுங் கூற்றும் தலைவன் தலைவியொடு 
மொழிந்தாற்போல வழக்கியலாணையாற் கிளத்தற்குரியர் எ - 

தலைவனுந் தலைவியும் ஒழிந்தோராவார் கண்டோர் . அவர் வழக்கிய 
லாணையாற் கிளத்தற்கு உரியர் என்பார் முன்னத்தி னெடுத்துக் கூறுப 
என்றார் . அதிகாரத்தான் அற நூற்கருத்தான் உரைப்பரென்க . 

பலவுறு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க் கல்லதை 
மலையுளே பிறப்பினு மலைக்கவைதா மென்செயு 

நீனையுங்கா னும்மகாணுமக்குமாங் கனையளே -1 ( கலி - க ) 
என வரும் . 

இங்ஙனம் வழக்கியலாணையாற் கிளவாதன கண்டோர் மொழிதல் 
கண்டது ( அகத் - ச O ) என்பதனாற் கூறிற்று . 

( கககு ) 


தலைவன் தலைவியருடைய கூற்றைக் கேட்போர் இவர் எனல் 
கககா. மனையோள் கிளவியுங் கிழவன் கிளவியும் 

நினையுங் காலைக் கேட்கும் ரவரே , 
இது கேட்போரென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) முன்னர்க் கூற்றிற்குரியர் என்ற பன்னிருவருள் , 
தலைவி கிளவியையும் தலைவன் கிளவியையும் கேட்டற்குரியர் 
அவ்விருவரையும் ஒழிந்த பதின்மரும் எ - று . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உருக 


மனையோள் கிளவியுங் கிழவன் கிளவியும் என்பதனை மேற்போயின 
கூற்றிற்கும் கூட்டுக . கூட்டவே , அவ் விருவர் கிளவி மேற்கூறுவனவும் 
கேட்பனவும் எனவும் , தத்தம் கிளவி கூறவும் கேட்கவும் பெறாரெனவும் 
கூறியவாறாயிற்று . இங்ஙனம் விலக்கியவற்றுள் வேறுபட வருவன 
மேற்கூறுகின்றார் . 

தத்தங் கிளவியைத் தம்மிற்றாம் கேட்பரென் றலை விதந்தோத 
வேண்டாமையின் ., தலைவனும் தலைவியுங் கேட்பரென்னாராயினார் . 

நினையுங்காலை என்றதனால் தலைவனுந் தலைவியும் தனித்தனி கூற 
அவற்றைக் கேட்ட பதின்மரும் தாங்கேட்ட கூற்றிற்குச் செய்யத் 
தகுவன தம்முள் ஆய்ந்து கோடற்கு உரியர் என்று கொள்க . எனவே , 
தலைவன் கூறப் பரத்தை கேட்டலும் , தலைவி கூறப் பரத்தை கேட்டலு 
முதலியவற்றுள் , புலனெறி வழக்கிற்கு ஏலாதன விலக்கப்பட்டன . 
( எ - டு . ) “ விளங்குதொடி முன்கை வளைந்துபுறஞ் சுற்ற 

நின் மார் படைதலி னினிதா கின்றே " ( அகம் - ருஅ ) 
இது தலைவி கூற்று . தலைவன் கேட்டது . 

வருந்தா தேகுமதி வாலெயிற் றோயே ( நற்றிணை - க ) 
இது தலைவன் கூற்று , தலைவி கேட்டது . 

நின்கேள் , புதுவது பன்னா ளும்பாராட்ட யாலு 
மிதுவொன் றுடைத்தென வெண்ணியது தேர 

( கலி - உச ) 
எனவும் , 

" மாலையு முள்ளா ராயிற் காலை 
யாங்கா குவன் கொல் பாண வென்ற 
மனையோள் சொல்லெதிர் சொல்லல் செல்லேன் " 

( அகம் - கச ) 
எனவும் , 
" உயங்கின் றன்னையென் மெய்யென் றசைஇ 

( அகம் - சஎ ) 
எனவும் , 

" தண்டா ரகலமு முண்ணுமோ பலியே ( குறுந் - ஙசு உ ) 
எனவும் , 

" எல்லீரு மென்செய்தீ ரென்னை நகுதிரோ " ( கலி - கசஉ ) 
எனவும் , இவை தோழியும் பாணனும் செவிலியும் அறிவரும் கேட்பத் 
தலைவி கூற்று வந்தன . 

" இடிக்குங் கேளிர் நுங்குறை யாக ( குறுந் - கு.அ ) 
எனவும் , 


ச 


உசச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(செய்யு 


எலுவ சிறாஅ ரெம்முறு நண்ப ” 


( குறுந் - கஉக ) 


எனவும் , 


ச ஊர்க பாக வொருவினை கழிய 


( அகம் - சச ) 


எனவும் , 


" பேரமர் மழைக்கண் ணின்றோழி செய்த 
வாரஞர் வருத்தங் களையா யோவென ) 


எனவும் , 
“ சான் றவிர் வாழியோ சான் றவீர் 

( கலி - ககூக ) 
எனவும் , இவை பார்ப்பானும் 

பார்ப்பானும் பாங்கனும் 

பாங்கனும் - பாகனும் தோழியும் 
கண்டோரும் கேட்பத் தலைவன் கூற்று . நிகழ்ந்தன . 

“ ஒன்றித் தோன்றும் தோழி மேன " ( அகத் - ங கூ ) 
என்றலின் , தோழி கூற்றும் தலைவி கூற்றேயாம் . 

( க கூசு ) 


பார்ப்பார் அறிவர் ஆகியோருடைய கூற்றைக் கேட்போர் இவர் எனல் 
ககூஎ . பார்ப்பா ரறிவ ரென்றிவர் கிளவி 

யார்க்கும் வரையார் யாப்பொடு புணர்ந்தே , 
இதுவுமது . 

( இ - ள் . ) பார்ப்பாரும் அறிவருமென்கின்ற இருவர் கூற்றும் 
அகமும் புறமுமாக யார்க்குஞ் செய்யுளென்றவற்றோடும் பொருந்தி 
வருதலின் அகத்திணையோர்க்கும் புறத்திணையோர்க்குங் கேட்டலை 
வரையார் எ - று . 

இனி ‘ வரையாரெ ன்ற தனை யெச்சப்படுத்துச் சிலர்க்கு வரையப் 
படுமென்று கொள்க . அவை பார்ப்பார் கூற்றுந் தலைவனுஞ் செவிலியும் 
நற்றாயுங் கேட்பினல்லது பிறர் கேட்டற் கேலாமையும் , இவர் கூற்றுங் 
தலைவனுந் தோழியுஞ் செவிலியும் நற்றாயுங் கேட்டற்குரிமையும் புறத் 
திணைக்கண்ணும் பொது வியற் கரந்தையோர்க்கும் பார்ப்பார்கிளவி 
யேலாது அறிவர் கிளவி யேற்குமென்றலும் பிறவுமாம் . எனவே தலைவி 
அறிவர் வாயிலாயவழி மறாமையும் புறத்திணைத் தலைவர்க்கு மவ்வாறே 
அவர்வழி நிற்றல் வேண்டுமென்பதூஉங் கூறிற்று . 

அறிவராவார் முக்காலமு முணர்ந்தோரும் புலநன்குணர்ந்த புலமை 
போரும் . 

எ - டு : கூறியவற்றுள்ளும் பிறவற்றுள்ளுங் காண்க . (ககஎ ) 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உசரு 


பரத்தை , வாயில்கள் ஆகியோருடைய கூற்றைக் 

கேட்போர் இவர் எனல் 
ககூஅ . பரத்தை வாயி லெனவிரு * வீற்றுங் 

கிழத்தியைச் சுட்டாக் கிளப்புப் பயமிலவே . 
இதுவுமது . 

( இ - ள் . ) பரத்தையும் வாயில்களும் என்னும் இரண்டு 
வேறுபாட்டின்கண்ணும் கிழத்தி கேட்பாளாகக் கருதிக் கூறாத் 
கூற்றுப் பயமில எ 

கிழத்தியைச் சுட்டாவெனத் தலைவி பாங்காயினார் கேட்பக் கூறுதலு 
மமையும் . 
( எ - டு :) செறிதொடி தெளிர்ப்ப வீசிய சிறிதிவ 

ணுலமந்து வருகஞ் சென்மோ தோழி 
இது தலைவிக்குப் பாங்காயினார் கேட்பக் கூறியது . வாயில்களும் 
தலைவி ஊடல் தீரவே கூறவேண்டுதலின் அவள் கேட்பவே கூறுவா 
ராயிற்று . இன்னு மேதனானே தோழி கேட்ப வாயில்கள் கூறினு 
மமையும் . 
( எ - டு . ) " ஒருயிர் மாத ராகலி னிவளுந் 

தேரா துடன்றனள் மன்னே 
இது வாயில்கள் கூறத் தலைவி கேட்டலுங் தோழி கேட்டலுமாம் . 

( ககஅ ) | 


வாயில்கள் தம்முள் கூறுவதும் உண்டு எனல் 
வாயி லுசாவே தம்முளுரிய . 


ககக . 


இதுவுமது . 

( இ - ள் . ) முற்கூறிய அதிகாரத்தாற் றலைவியைச் சுட்டி 
யொருவரொருவர்க் குரைப்பார்போல வாயில்கள் தம்முட் கூறவும் 
பெறும் எ - று . 

அவையுந் தலைவி கேட்பவென , " தண்ணந் துறைவன் கொடுமை , 
நம்மு ணாணிக் கரப்பா டும்மே ( குறுங் - க ) இது பாடினி பாணர்க் 
குரைத்தது . 

கூற்றும் எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 
+ பயனிலவே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
I தம்முளும் உரிய எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


சு 


( செய்யு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


* மலரைப் பொறாவடி மானுந் தமியள் மன் அன்னொருவன் 
பலரைப் பொறாதென் றிழிந்துநின் றாள் பள்ளி காமனெய்த 
வலரைப் பொறாதென் றழல் விழித் தோனம் பலம் வனங்காக் 
கலரைப் பொறாச்சிறி யாளென்னை கொல்லோ கருதியதே . ” 

( திருச்சிற் - கூகாஎ ) 
துபோல்வன பிறவும் வாயில்கள் தம்முட் கூறின . 
உம்மை யெதிர்மறையாகலின் கேட்குநரவ ரெனப்பட்டவரன் றித் 
தம்முள் தாங்கேட்டல் சிறுபான்மையாம் . 

( கககூ ) 


கேட்கும் போலவும் கிளக்கும் போலவும் அஃறிணை மருங்கினும் 

அறையப்படுதல் 
200. ஞாயிறு திங்க ளறிவே நாணே 

கடலே கானல் விலங்கே மரனே 
புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே 
யவையல பிறவு * நுவலிய நெறியாற் 
சொல்லுந போலவுங் கேட்குந போலவுஞ் 

சொல்லியாங் கமையு மென்மனார் புலவர் . 
இது கேட்போருங் கூற்றும் வேறுபட வருமாறு கூறுகின்றது . 

பொருளியலுள் * வழுவமைதி கூறுவனவுங் கேட்குநவுமாய் 
ஈண்டு வருதலின் ஆராய்கின்றார் . 

( இ - ள் . ) ஞாயிறு முதல் நெஞ்சீறாக் கூறியனவும் அவை 
போல்வன பிறவும் மேற் " செய்யா மரபில் தொழிற்படுத் தடக் 
கியும் " ( பொருளியல் - உ ) எனப் பொருளியலுட் பொதுவகையாற் 
கூறியவாற்றான் அவை தாங் கூறுவன போலவுங் கேட்பன 
போலவுங் கூறுமாறமையுமென்று கூறுவர் புலவர் எ - று . 

கூற்றும் உடன்கூறினார் மேற்கூற்றிற்குரியன இவையென வரைய 
முமையின் . 


அவை 


பொழுதாவன : மாலையும் , யாமமும் , எற்பாடும் , காரும் , கூ திரும் , 
பனியும் , இளவேனிலும் போல்வன . 

பிறவுமென்றதனால் புல்லும் புதலும் முதலியனவுங் கொள்க . 
* « நோயுமின்மும் என்னுஞ் சூத்திரம் ( பொருளியல் - உ ) . 

- பேராசிரியர் பாடமும் இதுவே . நுதலிய எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


( எ - டு . ) கதிர்பகர் ஞாயிறே கல்சேர்தி யாயி 

னவரை நினைத்து நிறுத்தென்கை நீட்டித் 
தருகுவை , 
யாயிற் றவிருமென் னெஞ்சத் 
துயிர் திரியா மாட்டிய தீ 

( கலி - கசஉ ) 
" வாள்வரி வேங்கை வழங்குஞ் சிறுநெறியெங் 

கேள்வரும் போழ்தி னெழால் வாழி வெண்டிங்காள் 
* உறுதி தூக்கத் தூங்கிய வறிவே ( நற்றிணை - க அச ) 
" நேர்ந்தநங் காதலர் நேமி நெடுந்திண்டே 
ரூர்ந்த வழிசிதைய வூர்கின்ற வோதமே 
பூந்தண் பொழிலே புணர்ந்தாடு மன்னமே 
யீர்ந்தண் டுறையே யிது தகா தென்னீரே 

(சிலப் - கானல்வரி ) 
பொங்கிரு முந்நீ ரகமெலா நோக்குபு 
திங்களுட் டோன்றி யிருந்த குறுமுயா 
லெங்கேள் இதனகத் துள்வழிக் காட்டீமோ ” ( கலி - கசச ) 
காய்ந்த நோயுழப்பாரைக் கலக்கிய வந்தாயோ ..... மாலை " 

( கலி - கஉ 0 ) 
நீ காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே " 

கலி - கஉக ) 
என வரும் . 

புள்ளெனவே வண்டு முதலியனவும் அடங்கும் . " அம்மென் இணர 
அடம்புகாள் அன்னங்காள் ) (சிலப் - கானல் . ) - ஒழிந்தன வந்துழிக் 
காண்க . 

(200 ) 


உ 0 க . ஒருநெறிப் பட்டாங் கோரியல் முடியுங் 

கரும நிகழ்ச்சி யிடமென மொழிப . 
இது களமெனப்பட்ட வுறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) பலவும் ஒருவழித் தொக்கவற்றுக்கெல்லாம் 
ஓரிலக்கணத்தான் முடியும் கரும நிகழ்ச்சியை யிடமென்று கூறுப 


எ - 


களமெனினும் இடமெனினு 

இடமெனினு மொக்கும் . அது ஒரு செய்யுட் 
கேட்டால் இது இன்ன இடத்து , நிகழ்ந்ததென் றறிதற்கு ஏதுவாயதோர் 

களவியல் . கசு ஆம் சூத்திரவுரையில் இப்பாட்டை எடுத்தோதினார் . 


தெனுள் வில்லோன் தொடியோள் 
உசஅ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செய்யு 
உறுப்பு . அது காட்சியும் ஐயமுந் துணிவும் புணர்ச்சியும் நயப்பும் 
பிரிவச்சமும் வன்புறையும் இன்னோரன்னவும் ஒருநெறிப்பட்டு இயற்கைப் 
புணர்ச்சி யென்னும் ஓரிலக்கணத்தான் முடியுமென்பது . 

கரும நிகழ்ச்சியென்பது காமப்புணர்ச்சி யென்னுஞ் செயப்படு 
பொருணிகழ்ச்சி . இது வினை செயிடம் . 
" எலுவ சிறாஅர் 

குறுந் - கஉக ) 
" கேளிர் வாழியோ 

குறுங் - உ 40 ) 
என்பன பாங்கற் கூட்டமிடனாக ஒருவழிப்பட்டன . பிறவுமன்ன . 
இது புறத்திணைக்கு மொக்கும் . 

( உ O க ) 
காலம் 
202. இறப்பே நிகழ்வே யெதிர தென்னுந் 

திறத்தியன் மருங்கிற் றெரிந்தனர் * உணரப் 

பொருணிகழ் வுரைப்பது கால மாகும் . 
இது காலமென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) இறப்பே நிகழ்வே எதிரது என்னும் திறத்து 
இறப்பும் நிகழ்வும் எதிர்வும் என்னும் மூன்று காலத்தே , இயல் 
மருங்கில் - எல்லாத் திணையும் நிகழ்கின்ற நிகழ்ச்சிக் கண்ணே , 
பொருள் நிகழ்வு உணரத் தெரிந்தனர் உரைப்பது காலமாகும் 
பொருள் நிகழ்ச்சியுணரத் தெரிந் தனராய் உரைப்பது காலம் 
என்னும் உறுப்பாம் எ - று . 

( எ - டு . ) " வில்லோன் காலன கழலே ... முன்னி யோரே ( குறுந் - எ ) 
என்பது , தம்பொருள் நிகழ்ச்சியாகலின் இஃதிறந்தகால மெனப்படும் . 
இதற்குச் சிறந்தாரவர்களாதலின் அவர்களே பொருளாயினார் . 

“ மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே 
யரும்பிய சுணங்கின் அம்பகட் டிளமுலைப் 
பெருந்தோ ணுணுகிய நுசுப்பிற் 
கல்கெழு கானவர் நல்குறு மகளே " 

( குறுந் - எக ) 
இது நிகழ்காலம் . 

பகலும் பெறுவையிவள் தடமென் தோளே ( கலி - சா கூ ) 
இஃதெதிர்காலம் , 

இளம்பூரணர் பாடமும் இதுவே. உள்ள எனப் பாடம் கொள்வர் 
பேராசிரியர் . 


உங்க 


உவவாறே 
வியல் ) நச்சினார்க்கினியம் 

; 
சிறுபொழுதும் முதல் , கரு , உரிப்பொருளோடு கூடித் திணையாகலின் 
இக்காலம் அவற்றின் வேறாம் . 

( உ ( உ ) 


உங . 


11 | M .. 


பயன் 
இது நனி பயக்கு * மி தன்மா றென்னுந் 

தொகை நிலைக் கிளவி பயனெனப் படுமே . 
இது பயனென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

இ - ள் . ) இது மிகவும் பயக்கும் இதனானெனத் தொகுத்துக் 
கூறப்படும் பொருளும் பயனென்னும் உறுப்பாம் எ - று . 
( எ - டு . ) " மாறாக் காதலர் மலைமறந் தனரே 

யாறாக் கட்பனி வரலா னாவே 
வேறா மென்றோள் வளைநெகி மும்மே 

கூறாய் தோழியாம் வாழு மாறே ” 
இது தோழியைத் தூது விடுதல் பயனாக வந்தது . 

இது புறத்திற்கு மொக்கும் . இங்ஙனம் பயனுறுப்பாகவே செய்யுள் 
வருமாறுணர்க . 

( உ OL ) 
மெய்ப்பாடு 
உ.ச. உய்த்துணர் வின்றித் தலைவரு பொருளான் 

மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பா டாகும் . 
து மெய்ப்பாடென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) அஃதாவது உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு 
நிகழ்ந்தவாறே புறத்தார்க்குப் புலப்படுவதோ ராற்றான் வெளிப் 
படுதல் . உய்த்துணர்ச்சியின்றிச் செய்யுளிடத் துவந்த பொருளானே 
கண்ணீரரும்பல் , மெய்ம்மயிர் சிலிர்த்தன் முதலிய சத்துவம் 
படுமாறு வெளிப்படச் செய்வது மெய்ப்பாடென்னும் உறுப்பாம் 


று . 


அது தேவருலக முதலியவற்றைக் கூறினுங் கண்டாங்கு அறியச் 
செய்யுள் செய்தல் செய்யுளுறுப்பென்றார் . 

* இளம்பூரணர் பாடமும் இதுவே . இதனான் எனப் பாடம் கொள்வர் 
பேராசிரியர் . 

t பேராசிரியர் பாடமும் இதுவே . தொகுநிலைக் கிளவி எனப் 
பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

1 பொருண்மையின் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 


( செய்யு 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ரு 


( எ - டு . ) " மையற விளங்கிய மணிமரு ளவ்வாய்தன் 

மெய்பெறா மழலையின் விளங்குபூ ணனைத்தரப் 
பொலம்பிறை யுள் தாழ்ந்த புனை வினை யுருள்கல 
நலம்பெறு கமழ்சென்னி நகையொடு துயல்வர 
வுருவெஞ்சா திடைகாட்டு முடைகழ லந்துகி 
லரிபொலி கிண்கிணி யார்ப்போவா தடிதட்பப் 
பாலோ டலர்ந்த முலைமறந்து முற்றத்துக் 
கால்வல்தேர் கையி னியக்கி நடைபயிற்றா 
வாலமர் செல்வ னணிசால் பெருவிறல் 
போல வருமென் னுயிர் 

( கலி - அக ) 
வை போல்வனவற்றுள் அவ்வாறு காண்க . 
தலைவரு பொருளான் எனவே நோக்குறுப்பானுணர்ந்த பொருட் 
பிழம்பினைக் காட்டுவது மெய்ப்பாடாமென்று கொள்க . 

(உச ) 


ஈண்டுக் கூறிய மெய்ப்பாடு , முன்னர் மெய்ப்பாட்டியலில் 

கூறப்பட்டதேயன்றி வேறன்று எனல் 
உ O ரு . * எண்வகை யியனெறி பிழையா தாகி 

முன்னுறக் கிளந்த முடிவின ததுவே . 


எச்சம் 


20 சு . சொல்லொடுங் குறிப்பொடு முடிவுகொ 

புல்லிய கிளவி யெச்ச மாகும் . ( ளியற்கை 
இது முறையே யெச்சமென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) கூற்றினானுங் குறிப்பினானும் முடிக்கப்படும் 
இலக்கணத்தொடு பொருந்திய கிளவி யெச்சமென்னும் உறுப்பாம் 


என 


‘ முடிவுகொ ளியற்கை யெனவே செய்யுட்கண்ண தன்றிப் பின் 
கொணர்ந்து முடித்தல் பெற்றாம் . 
( எ - டு . ) ( செங்களம் படக்கொன்ற ..... குலைக்காம் 

தட்டே 
( குறுங் - க ) 

இக் காந்தளால் யாங் குறையுடையமல்ல மெனத் தலைவற்குக் கூறிற் 
கூற்றெச்சமாம் . அக்கூற்றுஞ் செய்யுட்குச் சிதைவின்மையின் அது 
காண்பாயாகிற் காணெனத் தலைவியை நோக்கி யிடத்துய்த்துக் கூறிற் 
குறிப்பெச்சமாம் ; அவனைக் கூடுகவெனத் தான் கூறாளாகலின் . ( 20 சு ) 

இந் நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் உரை கிடைத் திலது . இதற் 
குரிய உரையை எமது விளக்கவுரையிற் காண்க 


வீயல் ) 


நச்சினார்க்கினியம் 


உel 


உருக 


முன்னம் 


உ.எ. இவ்விடத் திம்மொழி யிவரிவர்க் குரியவென் 

றவ்விடத் தவரவர்க் குரைப்பதை முன்னம் . 
இது முன்னமென்கின்ற உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) இவ்விடத்துத் தோன்றிய இம்மொழி கூறற்குரி 
யோருங் கேட்டற்குரியோரும் இன்னாரென்று அச்செய்யுட்கண் 
தோன்றின் அறியாமல் தான் அங்ஙனமறிதற் குரித்தாக நாட்டிய 
தோரிடத்தே கூறுவோர்க்குங் கேட்போர்க்கும் ஏற்ற வுரையாகச் 
செய்யுளுட்கிடத்திக் கூறுவது முன்னம் எ - று . 

இவரிவர்க்குரிய வென் றறிவான் செய்யுட் கேட்போனெனவும் , 
அவ்விடத் தவரவர்க் குரைக்க வென்றார் ஆசிரியரெனவுங் கொள்க . என் 
றென்பது ஈண்டு வினை யெச்சம் ; சொல்லெச்சமன்று . அறியவென வொரு 
வினை வருவிக்க , அது உரைப்பதையென்னும் வினைப்பெயரொடு முடியும் , 
( எ - டு . ) " யாரிவ னெங்கூந்தற் கொள்வா னிதுவுமோ, 

ரூராண்மைக் கொத்த படிறுடைத்து ( கலி . அக ) 
என்றக்கால் இது கூறுகின்றாள் தலைவி யென்பதூஉங் கூறப்பட்டான் 
தலைவனென்பதூஉம் முன்னத்தான் உணரப்பட்டவாறு காண்க . 
இவை அகம் புறமென்னும் இரண்டற்கும் பொது . 

( உ O எ ) 


பொருள் வகை 
உ.அ. இன்பமும் இடும்பையும் புணர்வும் பிரிவும் 

ஒழுக்கமும் என்றிவை யிழுக்கு நெறியின்றி 
யிதுவா கித்திணைக் குரிப்பொரு ளென்னாது 

பொதுவாய் நிற்றல் பொருள்வகை யென்ப . 
இது பொருளென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

( இ - ள் . ) இன்பமும் இடும்பையும் புணர்வும் பிரிவும் ஒழுக் 
கமும் என்றிவை யிழுக்குநெறியின்றி - இன்பமும் துன்பமும் புணர் 
தலும் உலக ஒழுக்கமும் எனப்பட்ட இவை தப்பும் வழியின்றி ,, 
இதுவாகித் திணைக்கு உரிப்பொருள் என்னாது - இத்திணைக்குரிய 
பொருள் இதுவாகவென்று ஆசிரியர் ஓதிய பொருளின்றி , பொது 
வாய் நிற்றல் பொருள் வகை என்ப - அவற்றுக்கெல்லாம் பொது 
வாகப் புலவனால் செய்யப்படுவது பொருட் கூறெனப்படும் எ - று . 


உரு உ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


| 


இன்பத் துன்பங் கூறுதலிற் புறத்திற்குங் கொள்க . ஒழுக்கம் 
இரண்டற்குங் கொள்க . 

வகையென்றதனாற் புலவன்றான் வகைந்ததே பொருளென்று 
கொள்க , அதுவின்றிச் செய்யுள் செய்தலாகாதென்பது கருத்து . 
( எ - டு . ) “ கைகவியாச் சென்று கண்புதையாக் குறுகிப் 

பிடிக்கை யன்ன பின்னகந் தீண்டித் 
தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 
நாணொடு மிடைந்த கற்பின் வாணுதல் 
அந்தீங் கிளவிக் குறுமகள் 
மென்றோள் பெறநசைஇச் சென்றவென் னெஞ்சே ” 

( அகம் . க ) 
என்றாற் போலப் புலவன் வகுப்பனவாம் . - இப்பாட்டுப் பாலையேனும் 
முல்லை முதலியனவற்றிற்கும் இப்பொருள் பொதுவாம் . 

பொதுமையென்றது எல்லா வுரிப்பொருட்கு மேற்றுப் பலவேறு 
வகையவாகச் செய்தல் . இவ்வாறு வருவன புறப்பொருள் கூறியவற் 
றுள்ளுங் காண்க . 

( உ 0 அ ) 
துறை 
உ O கூ . * அவ்வ மாக்களும் விலங்கு மன்றிப் 

பிற அவண் வரினுந் திறவதின் நாடித் 
தத்தமியலான் மரபொடு முடியின் 

அத்திறந் தானே துறையெனப் படுமே .. 
இது துறையென்னும் உறுப்புக் கூறுகின்றது . 

இ - ள் . ) அவ்வ மாக்களும் விலங்கும் அன்றி - ஐவகை 
நிலத்திற்கும் உரிய எனப்படும் பல்வேறு வகைப்பட்ட மக்களும் 
மாவும் புள்ளும் ஓதிவந்தவாறன்றி , பிற திறவதின் நாடியவண் 
வரினும் - பிறவற்றைத் திறவி தாக ஆராய்ந்த செய்யுட் கண்ணே 
புலவன் படைத்துச் செய்யினும் ஒக்கும் , 
( எ - டு . ) “ ஊர்க்கா னிவந்த பொதும்பருள் நீர்க்காற் 

கொழுநிழன் ஞாழன் முதிரிணர் கொண்டு 
கழும முடித்துக் கண் கூடு கூழை 

சுவன் மிசைத் தாதொடு தாழ வகன் மதி 
* அவ்வவ மாக்களும் என இளம்பூரணரும் , அவ்வம் மக்களும் 
எனப் பேராசிரியரும் பாடங் கொள்வர் . 

+ இயலின் எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் , 
1 இந்ஏற்பாவின் பின்னிரண்டடிகளுக்கு உரை காணப்படவில்லை . 


- 


யினும் - பொருள் கொள் 
, 
வியல் ) நச்சினார்க்கினியம் 

உரு ங 
தீங்கதிர் விட்டது போல முகனமர்ந் 
தீங்கே வருவாள் இவள்யார்கொ லாங்கேயோர் 
வல்லவன் றைஇய பாவை கொல் நல்லா 
ருறுப்பெலாங் கொண்டியற்றி யாள்கொல் வெறுப்பினால் 
வேண்டுருவங் கொண்டதோர் கூற்றங் கொல் அண்டார் 
கடி திவளைக் காவார் விடுதல் கொடியியற் 
பல்கலைச் சில்பூங் கலிங்கத்த ளீங்கிதோர் 
நல்கூர்ந்தார் செல்வ மகள் ” 

( கலி . ருகா ) 
இதனுள் ஞாழல் முடித்தாளென நெய்தற்றலைவி போலக்கூறி 
" ஊர்க்கா னிவந்த பொதும்பருள் " என் றதனான் மருதத்துக்கண்டான் 
போலக் கூறிப் பின் குறிஞ்சிப் பொருளாகிய புணர்தல் நிமித்தம் உரிப் 
பொருளாக முடித்தான் . இவ்வாறு மயங்கலுங் குறிஞ்சித் துறைப்பாற் 
பட்ட துறையுறுப்பான் வந்த தென்க . 

இது ஓதிய இலக்கண மன்றாயினும் முற்கூறிய பொருள்வகை போற் 
புலவர் செய்ததோர் உறுப்பு : இதுவுங் கொள்ளப்பெறு மென்றார் . 
இது புறத்திற்கும் ஒக்கும் . 

( 20 க ) 
மாட்டு 
அகன்று பொருள் கிடப்பினும் அணுகிய நிலையினும் 
இயன்று பொருள் முடியத் தந்தன * ருரைத்தல் 

மாட்டென மொழிப் பாட்டியல் வழக்கின் . 
இது மாட்டென்னும் உறுப்புக் கூறுகின்றது . மாட்டு தலாவது 
கொண்டுவந்து கொளுத்துதல் . 

( இ - ள் . ) அகன்று பொருள் கிடப்பினும் அணுகிய நிலை 
யினும் , அணுகிக் கிடப்பச் செய்யினும் , இயன்று பொருள் முடியத் 
தந்தனர் உரைத்தல் - இவ்விரு வகையானும் சென்று பொருள் 
முடியுமாற்றாற் கொண்டு வந்து கூட்டியுரைப்பச் செய்தல் , மாட்டு 
என மொழிப் பாட்டு இயல் வழக்கின் - மாட்டென்னும் உறுப் 
பென்று கூறுவர் செய்யுள் வழக்கினுள் எ - று . 

இது மொழிமாற்றுப் பொருள்கோளன் றிப் புலவர் வேறு செய்வ 
தோர் செய்கை . இது பல பொருட்டொடராற் பல வடியான் வரும் ஒரு 
செய்யுட்கண்ணும் , பல செய்யுளைப் பல பொருட்டொடரால் ஒரு கதை 
யாகச் செய்யுமிடத்தும் வரும் . 

உணர்த்தல் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரி 


உகள் . 


( 6 


யரும் , 


உருச 


தொல்காப்பியம் பொருள் 

திகாரம் 


( செய்யு 


எ - டு : முருகாற்றுப்படையுள் ,, 

(மால்வரை நிவந்த சேணுயர் வெற்பிற் 
கிண்கிணி கவை இய வொண் செஞ் சீறடிக் 
கணைக்கால் வாங்கிய நுசுப்பிற் பணைத்தோட் 
கோபத் தன்ன தோயாப் பூந்துகில் 
பல்காசு நிரைத்த சில்கா ழல்குற் 
கைபுனைந் தியற்றாக் கவின்பெறு வனப்பி 
னாவலொடு பெயரிய பொலம்புனை யவிரிழைச் 
சேணிகந்து விளங்குஞ் செயிர்தீர் மேனித் 
துணையோ ராய்ந்த இணையீ ரோதிச் 
செங்கால் வெட்சிச் சீறிதழிடையிடுபு 
பைந்தாட் குவளைத் தூவிதழ் கிள்ளித் 
தெய்வ வுத்தியொடு வலம்புரி வயின்வைத்துத் 
திலகந் தைஇய தேங்கமழ் திருநுதன் 
மகரப் பகுவாய் தாழமண் ணுறுத்துத் 
துவர முடித்த துகளறு முச்சிப் 
பெருந்தண் சண்பகஞ் செரீஇக் கருந்தகட்டு 
உளைப்பூ மருதி னொள்ளிண ரட்டிக் 
கிளைக்கவின் றெழுதரு கீழ்நீர்ச் செவ்வரும்பு 
இணைப்புறு பிணையல் வளை இத் துணைத்தக 
வண்காது நிறைந்த பிண்டி யொண்டளிர் 
நுண்பூ ணாகந் திளைப்பத் திண்காழ் 
நறுங்குற டுரிஞ்சிய பூங்கேழ்த் தேய்வை 
தேங்கமழ் மருதிணர் கடுப்பக் கோங்கின் 
குவிமுகி ழிள முலைக் கொட்டி விரிமலர் 

* 
வேங்கை நுண்டா தப்பிக் காண்வர 
வெள்ளிற் குறுமுறி கிள்ளுபு தெறியாக் 
கோழி யோங்கிய வென் றடு விறற்கொடி 
வாழிய பெரிதென் றேத்திப் பலருடன் 
சீர்திகழ் சிலம்பகஞ் சிலம்பப் பாடிச் 
சூரர மகளி ராடுஞ் சோலை 
மந்தியு மறியா மரம்பயி லடுக்கத்துச் 
சுரும்பு மூசாச் சுடர்ப்பூங் காந்தள் 
பெருந்தண் கண்ணி மிலைந்த சென்னியன் 
.... பார் முதிர் பனிக்கடல் 

( திருமுருகாற்றுப்படை ) 
இதனுள் அடிமுதல் மேனியீறா யுள்ளவற்றையுடைய சூரரமகளிர் 
பலருடனே கிள்ளி , இடையிடுபு , வைத்து , பண்ணி , செரீஇ , இட்டு , 
வளை இ , திளைப்ப , கொட்டி , அப்பி , தெறியா , ஏத்திப் , பாடி , ஆடும் 


ளியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உருது 


வெற்பில் அடுக்கத்துச் சோலையிற் காந்தட்கண்ணி மலைந்த சென்னிய 
னென அகன்றும் அணுகியும் மாட்டியவாறுணர்க . இப் பாட்டும் பிற 
பாட்டுக்களும் இவ்வாறே மாட்டுறுப்பு வருமாறுணர்க . 

“ ஆரிய மன்னர் பறையின் என்பதுமது . 

இனிப் பல செய்யுட்கண் வருமாறு சிந்தாமணியுள் யாங்கூறிய 
வுரைகள் பலவற்றானு முணர்க . 

அருமையும் பெருமையும் உடையவாய்ப் பரந்தசொற் றொடர்ந்து 
பொருள் தருவதோர் இன்பம் நோக்கிச் சான்றோர் இம்மாட்டிலக்கணமே 
யாண்டும் பெரும்பான்மை வரச் செய்யுள் செய்தலிற் பின் தொடர்நிலைச் 
செய்யுள் செய்தவர்களும் இம்மாட்டிலக்கணமே யாண்டும் வரச் செய்யுள் 
செய்தார் . இதுவும் பொருள் வகைபோற் புலவர் செய்துகொண்ட 
தாயிற்று . 

( உக ) 


மாட்டும் எச்சமும் இன்றியும் செய்யுள் செய்யப்படும் எனல் 
உகக . மாட்டும் எச்சமும் நாட்ட லின்றி 

உடனிலை மொழியினுந் * தொடர் நிலை பெறுமே . 


இது எய்தியது விலக்கிற்று . 


இ - ள் . ) தொடர்நிலை 

தொடர்நிலை - முற்கூறிய இருவகைத் தொடர் 
நிலைச் செய்யுள் , மாட்டும் எச்சமும் நாட்டலின்றி - முற்கூறிய 
மாட்டும் எச்சங்களும் நிறுத்தலின்றி , உடனிலை மொழியினும் 
பெறும் - அச் செய்யுட் கிடந்தவாறே அமையச் 

செய்யினும் 
செய்யுள் தன்மையைப் பெறும் எ - று . 
( எ - டு . ) " முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் 

வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய 
வாரேன் வாழிய நெஞ்சே ” 
" வேலினும் வெய்ய கான மவன் 

--கோலினுந் தண் ணிய தடமென் றோளே " 
அகன்று கிடந்து மாட்டின்றி வந்தது . 
யானே யீண்டை யேனே 

( குறுந் . நச ) 
என்னும் பாட்டு அணுகி மாட்டின் றி வந்தது . 

சிந்தாமணியுள் மாட்டும் எச்சமுமின்றி யுடனிலையாயமைந்தன 
பலவும் யாம் கூறியவுரையா னுணர்க . 
** பேராசிரியர் பாடமும் இதுவே . தொடைநிலை எனப் பாடம் 
கொள்வர் இளம்பூரணர் . 


ருகா 


மெல்லிசை வண்ணம் 
உ தொல்காப்பியம் பொருளதிகாரம் 

( செய்யு 
எச்சமும் மாட்டும் என்னாத முறை பிறழ்ச்சியானே எச்சமுதலிய 
நான்குறுப்புமின்றி அச் செய்யுள் வரப்பெறும் என்று கொள்க . 
( எ - டு . ) " வாரா ராயினும் வரினு மவர்நமக் 

கியாரா கியரோ தோழி நீர 
நீலப் பைம்போ துளரிப் புதல 
பீலி யொண் பொறிக் கருவிளை யாட்டி 
நுண்மு ளீங்கைச் செவ்வரும் பூழ்த்த 
வண்ணத் துய்ம்மல ருதிரத் தண்ணென் 
றின்னா தெறி தரும் வாடையோ 

டென்னா யினள் கொ லென்னா தோரே " ( குறுந் . 4 க 0 ) 
இது எச்சமின்றி வந்தது . 

தாமரை புரையுங் காமர் சேவடி ( குறுந் . கடவுள் வாழ்த்து ) 
இப் பாட்டு முன்னமின்றி வந்தது . 

<< மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே ( குறுந் . எச ) 
இப் பாட்டுப் பொருளின்றி வந்தது . 

ஈயற் புற்றத்து ( அகம் . அ ) என்னும் பாட்டுத் துறைவகை 
யின் றி வந்தது. 

மாட்டும் எச்சமுமெடுத்தோதினார் ; முன்னமும் பொருளுந் துறை 
வகையும்போல இன்றியமையாச் சிறப்பினவல்ல வென்றற்கு . (உக்க ) 

வண்ணம் இத்துணைத்து எனல் 
உகஉ . வண்ணந் * தானே நாலைந் தென்ப . 
இது முறையே வண்ணம், இத்தனை பகுதித்து என்கின்றது . 
( இ ள் . ) வண்ணந்தாம் இருபதென்று கூறுவர் புலவர் 
தானேயென்றார் , அவை நூறும் பலவுமாக வேறுபடக் கொள்ளினும் 
இவ்விருபதின்கண்ணே யடங்கும் வேறு சந்தவேற்றுமை செய்யாவென் 
றற்கு . அது நுண்ணுணர்வுடையோர்க்குப் புலனா மென்றுணர்க . ( உக 2 ) 

வண்ணங்களின் பெயர்கள் 
உகங . அவைதாம் , பாஅ வண்ணந் தாஅ வண்ணம் 

* தாமே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 
1. இது முதல் ஆறு நூற்பாக்களுக்கும் உரையில்லை , இவற்றிற்குரிய 
ரையை எமது விளக்கவுரையிற் காண்க . 


வியல் ) நச்சினார்க்கினியம் 

உருள 
இயைபு வண்ணம் அளபெடை வண்ணம் 
நெடுஞ்சீர் வண்ணங் குறுஞ்சீர் வண்ணஞ் 
சித்திர வண்ணம் நலிபு வண்ணம் 
அகப்பாட்டு வண்ணம் புறப்பாட்டு வண்ணம் 
ஒழுகு வண்ணம் ஒரூஉ வண்ணம் 
எண்ணு வண்ணம் அகைப்பு வண்ணந் 
தூங்கல் வண்ணம் ஏந்தல் வண்ணம் 
உருட்டு வண்ணம் முடுகு வண்ணமென் 

றாங்ஙன மறிப வறிந்திசி னோரே . 
இது மேற்கூறப்பட்ட வண்ணங்களினது பெயர் வேறுபாடு கூறு 

. 
( இ - ள் . ) முற்கூறிய நாலைந்தும் அவ்விருபது பெயர் வேறு ... 

(உககூ ) 


கின்றது . 


பாஅ வண்ணத்தின் இலக்கணம் 
உகச . அவற்றுள் , 

பாஅ வண்ணம் 
சொற்சீர்த் தாகி நூற்பாற் பயிலும் . 

தாஅ வண்ணத்தின் இலக்கணம் 
உகரு . தா அ வண்ணம் , 
இடையிட்டு வந்த எதுகைத் தாகும் . 

வல்லிசை வண்ணத்தின் இலக்கணம் 
உகசு . வல்லிசை வண்ணம் வல்லெழுத்துப் பயிலும் . 

மெல்லிசை வண்ணத்தின் இலக்கணம் 
உகள் . மெல்லிசை வண்ணம் மெல்லெழுத்து மிகுமே . 

இயைபு வண்ணத்தின் இலக்கணம் 
உக அ . இயைபு வண்ணம் இடையெழுத்து மிகுமே . 

ஆங்கென மொழிப என இளம்பூரணரும் , ஆங்கன மொழிப் 
எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் . 

+ எதுகைத் தென்ப எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 
1 மிகுமே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 
தொ .-- 17 


து குறுஞ்சீர்வண்ணங் கூறுகின்றது . 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் [ செய்யு 

அளபெடை வண்ணத்தின் இலக்கணம் 
உக்கா. அளபெடை வண்ணம் அளபெடை பயிலும் . 

இ - ள் . ) இரண்டளபெடையும் பயிலச் செய்வது எ - று . 
( எ - டு . ) 
- டு . ) " மராஅ மலரொடு விராஅய்ப் பராஅம் 

கண்ண்டண்ண் ணெனக் கண்டுங் கேட்டும் 
என வரும் . 

" தாஅம் படுநர்க்குத் தண்ணீ ருளகொல்லோ 
வாஅம் பல்விழி யன்பனை யறிவுறில் 
வாஅம் புரவி வழுதியொ டெம்மிடைத் 

தோஒ நுவலுமிவ் வூர் 
இஃதளபெடைத் தொடையாம் . 

( உ ககூ ) 
நெடுஞ்சீர் வண்ணத்தின் இலக்கணம் 
உஉO. நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்துப் பயிலும் . 

. 
இது நெடுஞ்சீர் வண்ணங் கூறுகின்றது . 
( இ - ள் . ) நெடுஞ்சீர் 

வண்ணமாவது 

நெட்டெழுத்துப் 
பயின்று வரும் எ - 

( எ - டு . ) மாவா ராதே மாவா ராதே ” 
எனவரும் . 

" நீரூர் பானா யாறே காடே 
நீலூர் காயாப் பூவீ யாதே 
யூரூர் பாகா தேரே 

பீரூர் தோளாள் சீறூ ரோளே ! 
இதுவும் மிறைக்கவியாம் . 

( உ .0) 
குறுஞ்சீர் வண்ணத்தின் இலக்கணம் 
உஉக . குறுஞ்சீர் வண்ணங் குற்றெழுத்துப் பயிலும் . 

( இ - ள் . ) குறுஞ்சீர் வண்ணமாவது குற்றெழுத்து மிக்கு 
வரும் எ - று . 

குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி ” ( அகம் - ச ) 
எனவரும் . 


வியல் 


நச்சினார்க்கினியம் 


-- 


* உறுபெய லெழிலி தொகுபெயல் பொழியச் 
சிறுகொடி யவரை பொதிதளை யவிழக் 
குறிவரு மிதுவென மறுகுபு 
செறிதொடி நறு நுத லழிய 

லறியலை யரிவையவர் கருதிய பொருளே 
இதுவும் மிறைக் கவியாம் . 

( உஉக ) 
சித்திர வண்ணத்தின் இலக்கணம் 
உஉஉ . சித்திர வண்ணம் , 

நெடியவுங் குறியவு நேர்ந்துடன் வரூஉம் . 
இது சித்திர வண்ணங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) சித்திரவண்ணமாவது நெட்டெழுத்துங் குற் 
றெழுத்தும் ஒப்ப விராய்ச் செய்வது எ - று . 
( எ - டு . ) " சூரல் பம்பிய சிறுகான் யாறே 

சூரர மகளி ராரணங் கினரே 
வாரல் வரினே யானஞ் சுவலே 

சாரல் நாட நீவர லாறே " 
எனவரும் . 

" ஊர்வழி யூர்தெர்தார் வாசி பேரச் 
சேரி சார்வரி தொல்லாதிப் 

பீர் தீர் தோழி தோளே ” 
இதுவும் மிறைக் கவியாம் . 
பல் வண்ணம் படுதலின் இதனைச் சித்திரவண்ண மென்றார் . (உஉஉ ) 

நலிபு வண்ணத்தின் இலக்கணம் 
உஉங . நலிபு வண்ண மாய்தம் பயிலும் . 

இது நலிபு வண்ணங் கூறுகின்றது . 

( இ - ள் .) நலிபுவண்ணம் ஆய்தம் பயின்றுவரும் எ - று . 
( எ - டு . ) " அஃகாமை செல்வத்திற் கியாதெனின் வெஃகாமை 

வேண்டும் பிறன்கைப் பொருள் ( திருக் - கஎஅ ) 
பனஃகான் றஃகான் நான்கனுரு பிற்கு : 

( தொல் . எழுத் - உக ) 
என வரும் .. 

நலிபென்பது ஆய்தம் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


“ எஃகோ டவன்கேட்ப வேமறந்தாள் போதென்றா 

யஃகுநீர்க் கான்யாற் றவிர்மண லெக்கர் மேல் ” 
என்றால் தொடைப்பாற்படும் . 


( உ உங ) 


அகப்பாட்டு வண்ணத்தின் இலக்கணம் 
உஉச , அகப்பாட்டு வண்ணம் ,, 

முடியாத் தன்மையின் முடிந்ததன் மேற்றே 
இஃது அகப்பாட்டு வண்ணங் கூறுகின்றது . 

இ - ள் . ) அகப்பாட்டு வண்ணமாவது முடித்துக்காட்டாத் 
தன்மையாலே முடிந்ததன்மேலே நிற்பதாம் எ - 

அது தன்னை முடித்தற்குரிய ஈற்றசை ஏகாரத்தான் வாராது 
இறுதி இடையடிபோன்று நிற்பது . 
( எ - டு . ) " பன்மீனுணங்கற் படுபுள் ளோப்பியும் 

புன்னை நுண் டாது நம்மொடு தொகுத்தும் 
பன்னாள் வந்து பணிமொழி பயிற்றியு 
மணந்ததற் கொவ்வான் றணந்து புற மாறி 
யினைய னாகி யீங்குத் துறந்தோன் 
பொய்த லாயத்துப் பொலந்தொடி மகளிர் 
கோடுயர் வெண்மண லேறி 
யோடுகல னெண்ணுந் துறைவன் றோழி ” 

ஆணமில் பொருளெமக் கமர்ந்தனை யாடி 
என வரும் . 

(உச ) 
புறப்பாட்டு வண்ணத்தின் இலக்கணம் 
உஉரு . புறப்பாட்டு வண்ணம் , 

முடிந்தது போன்று முடியா தாகும் . 
இது புறப்பாட்டு வண்ணங் கூறுகின்றது . 

இ - ள் . ) புறப்பாட்டு வண்ணமாவது இறுதியடிப் புறத்து 
தாகவுந் தான் முடிந்தது போன்று நிற்றல் எ 
( எ - டு . ) இன்னா வைகல் வாரா முன்னே 

செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் துறந்தே " 

( புறம் - கூசுகூ ) 
முன்னிய வினையே முடிந்தது போன்று முடியாதாயிற்று . ( உ உரு ) 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


ஒழுகு வண்ணத்தின் இலக்கணம் 
உஉ சு . 

கா ஒழுகு வண்ண மோசையி னொழுகும் . 
இஃது ஒழுகு வண்ணங் கூறுகின்றது . 

இ - ள் . ) முற்கூறியவாறன்றி யொழுகிய வோசையாற் 
செய்வது ஒழுகுவண்ணம் எ - று . 
ஒழிந்தனவும் ஒழுகுமேனும் அவற்றின் வேறிலக்கணமுடைய 

" அம்ம வாழி தோழி காதல 
ரின்னே பனிக்கு மின்னா வாடையொடு 
புன்கண் மாலை யன்பின்று நலிய 
வுய்யல ளிவளென் றுணரச் சொல்லிச் 
செல்லுநர்ப் பெறினே சேய வல்ல 
வின்னினி யிறந்த மன்னவர் 

பொன்னணி நெடுந்தேர் பூண்ட மாவே 
என வரும் . 

( உஉசு ) 


ஒரூஉ வண்ணத்தின் இலக்கணம் 
ஒரூஉ வண்ண * மொரீஇத் தொடுக்கும் .. 


உஉ.எ. 


இஃது ஒரூஉ வண்ணங் கூறுகின்றது . 

ள் ) ஓரூஉவண்ணமாவது யாற்றொழுக்குப் போலச் 
சொல்லிய பொருள் பிறிதொன் றினை யவாவாமை அறுத்துச் 
செய்வது எ - று . 
( எ.- டு . ) யானே , யீண்டை யேனே யென்னலனே 

ஆனா நோயொடு கான லஃதே 
துறைவன் றம்மூ ரானே 
மறையல ராகி மன்றத் தஃதே 

( குறுந் - கஎ ) 
என வரும் . 

" சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே 

( புறம் - உகூரு ) 


. 


என்பதுமது 


னும் 


இஃது யாப்புப்போலப் பொருணோக் கோசையே கோடலா 
அடியிறந்து கோடலானும் யாப்பெனப்படாது . 

* பேராசிரியர் பாடமும் இதுவே . ஒரூஉத் தொடை தொடுக்கும் 
எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( செப்பு 
இனி யெல்லாத் தொடையும் ஓரீஇச் செந்தொடையாற் றொடுப்பது 
ஒரூஉ வண்ணமெனக் கூறிப் * பூத்த வேங்கை என்பது உதாரணங் 
காட்டுவது தொடைப்பகுதியாம் . 

(உஉஎ ) 
எண்ணு வண்ணத்தின் இலக்கணம் 
உஉஅ . 

எண்ணு வண்ண மெண்ணுப் பயிலும் 
இது எண்ணு வண்ணங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) எண்ணு வண்ணமாவது அடிக்கண்ணே பயின்று 
வருவது எ 
இது காரணப்பெயர் . 

“ நன்ன னேறை நறும்பூ ணத்தி 
துன்னருங் கடுந்திறற் கங்கன் கட்டி 
பொன்னணி வல்விற் + பொன்றுறை யென்றாங்கு 

( அகம் - சச ) 
என வரும் . 
" நாள்கோ டிங்கண் ஞாயிறு கனையழல் 

( பதிற்று . இரண்டு - கச ) 
நுதலுந் தோளுந் திதலை யல்குலும் " ( அகம் - ககசு ) 
என்பதும்து . 

( உஉ அ ) 


அகைப்பு வண்ணத்தின் இலக்கணம் 
உ உக . அகைப்பு வண்ணம் அறுத்தறுத் தொழுகும் . 

ஃது அகைப்பு வண்ணம் கூறுகின்றது . 

( இ - ள் . ) அகைப்பு வண்ணமாவது விட்டுவிட்டுச் சொல்லும் 
ஓசையை யுடையது எ - று . 

அகைத்தல் அறுத்தலாதலிற் காரணப்பெயர் . ஒருவழி நெடில் 
பயின்றும் ஒருவழிக் குறில் பயின்றும் அற்றும் வருவது . 

“ வாரா ராயினும் வரினு மவர் நமக் 
கியாரா கியரோ தோழி " 

( குறுந் - கக ) 
என வரும் . 

“ தொடுத்தவேம் பின் மிசைத் துதை போந் தையிடை 

யடுத்தவ ரருமலை யட்டுண் டுண்ண 
இதனை இவ்வியல் நூறாம் சூத்திரவுரையிற் காண்க . 
புன்றுறை என்பதும் பாடம் . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உசு 


என்பதுமது . 


. , 


லென்பானியன்ற வேனை முயற்சி 
அம்பசும்பு தானை யெதிர் முயன்ற வேந்த 
ருயிர் முடிக்கும் வேலின் னவன் 

( உஉக ) 
தூங்கல் வண்ணத்தின் இலக்கணம் 
உங 0 . 

தூங்கல் வண்ணம் வஞ்சி பயிலும் . 
இது தூங்கல் வண்ணங் கூறுகின்றது . 
( இ - ள் . ) 

ள் . ) தூங்கல் வண்ணமாவது தூங்கலோசைத்தாகி 
வரும் எ - 
அது வஞ்சிபோலற்றுச் சேறல் . 

" யானூடத் தானுணர்த்த யானுணரா விட்டபின் 
றாலூட யானுணர்த்தத் தானுணரான் 
றேனூடும் 

( முத்தொள் . ) 
எனத் தூங்கல் வண்ணம் வந்தது . 

( உங O ) 
ஏந்தல் வண்ணத்தின் இலக்கணம் 
உஙக .. ஏந்தல் வண்ணம் 

சொல்லிய சொல்லிற் சொல்லியது சிறக்கும் .. 
து ஏந்தல் வண்ணம் கூறுகின்றது . 

இ - ள் .) ஏந்தல் வண்ணமாவது ஒருகாற் சொல்லிய 
சொல்லானே சொல்லப்படும் பொருள் சிறப்பச்செய்தல் எ - று . 

ஏந்தல் ஒருசொன்மிகுதல் . 
( எ - டு.) வைகலும் வைகல் ......... துணராதார் " ( நாலடி - கூக ) 

கூடுவார் கூடல்கள் கூட லெனப்படா 
கூடலுட் கூடலிலே கூடலுங் - கூட 
லரும்பிய முல்லை யரும்பவிழ் மாலைப் 

பிரிவிற் பிரிவே பிரிவு " 
என வரும் . 

( உஙக ) 
உருட்டு வண்ணத்தின் இலக்கணம் 
உஙஉ . உருட்டு வண்ண மராகந் தொடுக்கும் . 

இஃது உருட்டு வண்ணம் கூறுகின்றது . 

* இப்பாட்டு முழுதையும் கற்பியல் கசு - ஆம் சூத்திரவுரையி லெடுத் 
தோதினார் . 





சுச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


( இ - ள் . ) உருட்டு வண்ணமாவது அராகம் தொடுக்குமது 
று . 
உருட்டிச் சொல்லப்படுவது அராகமாதலின் , 

ஞெகிழா 
துருண்ட வோசைத்தாகலின் , இது குறுஞ்சீர் வண்ணத்தின் வேறாம் . 
( எ - டு . ) “ உருகெழு முருகிய முருமென் வதிர்தொறு 

மருகெழு சிறகொடு மணவரு மணிமயில் 
எனவரும் . 

( eibe ) 
முடுகு வண்ணத்தின் இலக்கணம் 
உங... முடுகுவண்ணம் 

அடியிறந் தோடி யதனோ ரற்றே . 
இது முடுகு வண்ணம் கூறுகின்றது . 

( இ - ள் . ) முடுகு வண்ணமாவது முடுகியல் தொடுத்த 
அடியோடு பிறவடி வேறுபடத் தொடர்ந்தோடுவது எ - 
( எ - டு . ) " நெறி யறி செறி குறி புரி திரிபு 

( கலி. கூக ) 
என்னுஞ் சுரிதகமும் , 
இரிபெழு பதிர்பதிர் பிகந்து . 

( கலி . கசே ) 
என்பது முதலியனவுமாம் . 

இவை வேறுபாடு நோக்கி யிதனைச் சொற்சீரடியும் முடுகிய லடியு 
மெனப் பரிபாடற்கு விதந்தோதினார் . 

(உக) 


வண்ணங்கள் மேற் கூறிய இவையே எனல் 
உஙச . வண்ணந் தாமேழியிவை யென மொழிப. 

இது புறனடை . 
( இ ள் . ) சந்தவேற்றுமை 

செய்வன இவையல்லது 
வேறில்லை எ - று . 
வண்ண மாவது 

சந்தம் , தாமே யென அவற்றின் சிறப்புக் 
கூறிற்று . 

* செஞ்சுடர் வடமேறு ” என்னும் பாட்டிற் காண்க . ( செய் . கடுக ) 

+ முடுகு வண்ணம் முடிவறி யாமல் எனப் பாடம் கொள்வர் இளம் 
பூரணர் . 
* அடியிறந் தொழுகி எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் .. 
அவை எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் .. 


9 . 


கும் இவ்வழகு கொள்ளவேண்டுமென்பதூஉம் , இருபத்தாறு உறுப்பும் 
வியல் ] 

நச்சினார்க்கினியம் 
இதன் கருத்துப் பாக்களோடும் பிறவற்றோடும் உறழ அது பல 
வகைப்படுத்தினால் வரையறை யின்றாமாயினும் அவையெல்லாம் இரு 
பதின் கூறாகிய சந்த வேற்றுமையாவதல்லது சந்த வேற்றுமை விளங்கா 
வாறாயிற்று . 

( உஙச ) 
அம்மையின் இலக்கணம் 
உஙரு . சின்மென் மொழியால் * தாய பனுவலின் 

அம்மை + தாமே அடி நிமிர் வின்றே . 
இதன் தொகைச் சூத்திரத்துள் ஆறுதலையிட்ட வந்நாலைந்தும் 

கூறுபடுத்தி வேறுநிறீஇப் பின்னர் எட்டுறுப்பெனக் கூறிய 
தென்னை யெனின் அவை ஒரோ செய்யுட் கோ திய வுறுப்பென்பதூஉம் , 
இவை பல செய்யுளுந் திரண்டவழி இவ்வெட்டுறுப்பும் பற்றித் தொகுக் 
கப்படு மென்பதூ உம் , அறிவித்தற்கெனக் கொள்க . இவற்றை வனப் 
பென்று பெயர் கூறிற்றுப் பலவுறுப்புந் திரண்ட வழிப்பெறுவதோ 
ரழகாதலின் . 

இப் பெயர் சூத்திரத்தாற் பெறவேண்டுவார் வனப்பிய றானே 
வகுக்குங் காலைச் , சின்மென் மொழியால் " எனப் பாடமோதுப . இது 
பெரும்பான்மை பல செய்யுளுறுப்பாய்த் திரண்டு பெருகிய தொடர் 
நிலைக்குப் பெறுவதோ ரழகென்பதூஉம் , சிறுபான்மை தனிச் செய்யுட் 


எனக் 


குணப்பெயர் . 


அங்ஙனந் திரண்ட செய்யுட்கு முரித்தென்பதூஉம் உணர்த்துதற்குத் 
தொகைச் சூத்திரத்தைப் பிரித்தோதிப் பின்னும் ஓரினப்படுத்தி யொரு 
சூத்திரமாகவே 

யோதினா ரென்றுணர்க . இவ்வனப்பை ஒரோ 
செய்யுளுட் கொள்ளின் மாத்திரை முதலியவற்றின் அழகு பிறவாதாம் . 
இங்ஙனம் வகுப்பவே தனிநிலைச் செய்யுளுந் தொடர்நிலைச் செய்யுளும் 
எனச் செய்யு ளிரண்டாயிற்று . இனிக் கூறுகின்றன தொடர்நிலைச் 
செய்யுளென் றுணர்க . 

இது முறையே அம்மை கூறுகின்றது . அம்மை 
அமைதிப்பட்டு நிற்றலின் அம்மையாயிற்று . 

( இ - ள் . ) சின்மென் மொழியால் - சின்மையாய் மெல்லிய 
வாய சொல்லானும் , தாய பனுவலின் - இடையிட்டு வந்த பனுவல் 
இலக்கணத்தானும் , அடிநிமிர்வின்று தான் அம்மை - அடி நிமிர் 
வின்றாய் வருவது தான் அம்மை எனப்படும் எ - று . 

* பேராசிரியத்தில் வனப்பியல் தானே வகுக்குங் காலை என் 
முதலடியுடன் இந்நூற்பா காணப்படுகின்றது . 

+ சீர்புனைந் தியாப்பின் என இளம்பூரணரும் , ‘ தாய பனுவலோடு 
எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் . 

1 தானே எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , பேராசிரியரும் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


அடிநிமிராதென்றது ஆறடியின் ஏறாமையை . சிலவாதல் சொல் 
லெண்ணுச் சுருங்குதல் . 

மெல்லியவாதல் சிலவாகிய சொற்களும் எழுத்தினான் அகன்று 
காட்டாது சிலவெழுத்தான் வருதல் . 

தாய பனுவலின் என்பது அறம்பொருளின்ப .மென்னு மூன்றற்கு 
மிலக்கணங் கூறுவன போன்றும் இடையிடையே அன்றாயுந் தாவிச் 
செல்வதென்றவாறு . 

அங்ஙனம் வந்தது பதினெண்கீழ்க் கணக்கு . 
அதனுள் இரண்டடியானும் ஐந்தடியானுஞ் சிறுபான்மை ஆறடியானும் 
ஒரோ செய்யுள் வந்தவாறும் அவை சின்மென் மொழியாய் வந்த 
வாறும் அறம்பொரு ளின்பத்திலக்கணங் கூறிய பாட்டுக்களும் பயின்று 
வந்தவாறும் இடையிடையே கார்நாற்பதுங் களவழிநாற்பது முதலியன 
வந்தவாறுங் காண்க . உள்ளுறுப்பாய்ப் பதினெட்டையும் வனப்பெனப் 
படுமென்றுங் கொள்க . 

" பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்து 
மிருடீர வெண்ணிச் செயல் ” 

( திருக் . சு எரு ) 
இஃது இலக்கணங் கூறலிற் பனுவலி னென்றார் . 
மலர்காணின் மையாத்தி நெஞ்சே யிவள்கண் 
பலர்காணும் பூவொக்கு மென்று 

( திருக் . ககக உ ) 
இஃது இலக்கிய மாதலில் , தாய வென்றார் . தாவுதல் இடையிடுதல் . 
அதனுள்ளுறுப்பாகிய பாட்டுக்கள் தோறும் மாத்திரை முதலிய 
வுறுப்புக்களேற்பன பலவும் வருமாறும் இவ் வனப்பெட்டனுள் ஏற்பன 
பலவும் வருமாறு முணர்க . 

ஆசாரக்கோவையுள் " ஆரெயின் மூன்றும் ( தற்சிறப்புப் பாயிரம் ) 
ஆறடியாற் சிறுபான்மை வந்தது . 

( உஙரு ) 
அழகின் இலக்கணம் 
உஙசு . செய்யுள் மொழியால் சீர்புனைந் தியாப்பின் 

அவ்வகை தானே அழகெனப் படுமே . 
இது முறையே அழகு கூறுகின்றது . 
(( இ - ள் . ) 

ள் . ) வழக்குச் சொற்பயிலாமற் செய்யுளுட் பயின்று 
வருஞ் சொல்லானே சீர்த்துப் பொலிவு பெறப் பாடின் அப் பகுதி 
அழகெனப்படும் எ - 


* 


அவ்வகை யென்றதனான் அவை வேறு வேறாக வந்து ஈண்டிய 
தொகைநிலைச் செய்யுளென்றுணர்க . அவை * நெடுந்தொகை முதலிய 
நெடுந்தொகை 

அகநானூறு . 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


2. கள 


தொகையெட்டுமாம் . அது தலைச்சங்கத்தாரை யொழிந்தோர் சிறுபான்மை 
வழக்கும் பெரும்பான்மை செய்யும் சொல்லுமாக இவ்விலக்கணத்தாற் 
செய்தவாறே இக்காலத்துச் செய்யினுமாம் எ - று . தாயபனுவலின்மை 
யின் மூவடிமுப்பது முதலியனவும் அழகின்பாற்படும் . இவற்றுள்ளும் 
ஒரோ செய்யுட்கண் மாத்திரை முதலியவுறுப்பும் இவையும் ஏற்ற வகை 
யான் வருமாறு காண்க . 

( உ ங க ) 
தொன்மையின் இலக்கணம் 
உங எ . தொன்மை தானே , 

உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே . 
இது தொன்மை கூறுகின்றது . 

இ - ள் . ) தொன்மையாவது உரைவிராஅய்ப் பழமையாகிய 
கதை பொருளாகச் செய்யப்படுவன எ - று . 

அவை பெருந்தேவனார் செய்த பாரதமும் , தகடூர்யாத்திரையும் 
போல்வன . சிலப்பதிகாரமும் அதன் பாற்படும் . 

(உங எ ) 
தோலின் இலக்கணம் 
உஙஅ . இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் 

பரந்த மொழியான் அடி நிமிர்ந் தொழுகினும் 

தோலென மொழிப தொன்னெறிப் புலவர் . 
இது தோல் கூறுகின்றது . அஃது இருவகைய . கொச்சகத்தானும் 
அகவலானுஞ் செய்யப்படுவனவாம் . 

( இ - ள் .) இழுமென்னு மோசையையுடைய மெல்லென்ற 
சொல்லானே அறம் பொருளின்பம் வீடென்னும் விழுமிய பொருள் 
பயப்பச் செய்யினும் ஆசிரியப்பாட்டான் ஒருகதை மேற்றொடுப் 
பினுந் தோலென்று கூறுவர் பழநெறியை யறிந்த புலவர் . எ - 

யாப்பினும் பொருளினும் வேற்றுமையுடையது ( செய் . கசக ) . 
என் றவழிப் பொருள் வேறுபட்டுக் கொச்சகத்தாற் செய்யப்படுவன 
தோலாம் 

இவை பொருட்டொடர் . அவை சிந்தாமணி 
முதலியன . 

அவை பாவிற்கினமாகிய துறையும் விருத்தமும் பற்றிச் செய்தன 
வென் பார்க்கு அப்புலவர் செய்யுட் செய்கின்ற காலத்திற்கு நூல் 

* தொன்மை தானே சொல்லுங் காலை , எனப் பாடம் கொள்வர் 
இளம்பூரணர் . 

தொன்மொழிப் புலவர் எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


எ 


உசு அ . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்ய 


தொல்காப்பியமாயவாறும் அவர் இனங் கொள்ளாதவாறும் அவ்வினங் 
கள் தாம் இலக்கணக் குறைபாடுடையவாறுங் கொச்சகம்போற் சிறப்பின் 
மையும் முன்னர் விளங்கக் கூறியவற்றைக் கொண்டும் பின்பு செய்த 
நூல்கள் முன்பு செய்த செய்யுட்கு விதியாகாதவாறுங்கொண்டு, மறுக்க.. 
பின்னோர் தாஞ்செய்த நூல்கட்கு அவை உதாரணமாகக் காட்டலின் அச் 
செய்யுள் அந்நூல்கட்கு முன்னாயவாறும் உணர்க . 

இனித் தொல்காப்பியனாரை யொழிந்த ஆசிரியர் பதினொருவருட் 
சிலர் இனமுங் கொண்டார் . அதுபற்றி யாப்பருங்கல முதலியவற்றினும் 
இனங்கொண்டாரென்பார்க்கு அவர்கள் அகத்தியனார்க்கு மாறாக நூல் 
செய்தவராவர் . அவை வழி நூலெனப்படாவென்று மறுக்க . 
இனி ஆசிரியப்பாவான் அடிநிமிர்ந்து வந்தன தேசிகப்பா முதலியன . 

( உ.அ ) 
விருந்தின் இலக்கணம் 
உங க . விருந்தே தானும் 

புதுவது * கிளந்த யாப்பின் மேற்றே . 
இது விருந்து கூறுகின்றது . 

( இ - ள் . ) விருந்தென்று கூறப்படுவது தானும் புதிதாகத் 
தொடுக்கப்படும் தொடர்நிலைச் செய்யுளின் மேற்று எ - று . 

தானுமென்ற வும்மை யிறந்தது தழீ இயிற்று , முற்கூறிய தோல் 
பழைய கதையைப் புதிதாகக் கூறலென்றும் , இது பழையதும் புதியது 
மாகிய கதைமேற்றன்றித் தான் புதிதாகப் படைத்துத் தொடர்நிலைச் 
செய்யுள் செய்வதென்றும் பொருள் தருதலின் . அவை முத்தொள்ளா 
யிரமும் பின்னுள்ளார் பாட்டியன் மரபிற்கூறிய கலம்பகச்செய்யுள் 
முதலியவற்றைப் பாடுதலுமாயிற்று . 

( உங கூ ) 
இயைபின் இலக்கணம் 
உச . ஞகாரை முதலா ளகார ஈற்றுப் 

புள்ளியிறுதி இயைபெனப் படுமே. 
இஃது இயைபு கூறுகின்றது .. 

( இ - ள் . ) ஞ ண ந ம ன யரலவழள என்னும் பதினொரு 
புள்ளியுள் ஒன்றனை யீறாகக் கொண்டு செய்யுளைப் பொருட்டொட 
ராகச் செய்வது இயைபெனப் படும் எ - று . 
* புனைந்த எனப் பாடீம் கொள்வர் இளம்பூரணர் . 

ஞகார முதலா னகார ஈற்று என இளம்பூரணர் பாடம் கொள்வர் . 
ளகாரை ஈற்று எனப் பாடம் கொள்வர் பேராசிரியர் . 


* 


. 


அடியினையும் ஒப்பித்து , ஓங்கிய மொழியான் ஆங்ஙனம் 
பேராசிரியரும் தேர்தல் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணரும் , 
வியல் ) 

நச்சினார்க்கினியம் 
இயை பென் றதனானே பொருளியைதல் பெற்றாம் . பரந்தமொழி 
யால் அடி நிமிர்ந்த தோல் உயிரீற்றவாயே வரும் . னகரவீற்றா னிற்றுப் 
பொருடொடர்ந்தன மணிமேகலையும் , உதயணன் கதையும் . ஒழிந்த , 
வொற்றுக்களுக்கும் இலக்கணமுண்மையின் இலக்கியம் இக்காலத்து 
வீழ்ந்தன் போலும் . 

எனப்படுவ தென்றதனான் இக்காலத்தார் கூறும் அந்தாதிச்சொற் 
றொடருங்கொள்க . 

( உ ச O ) 
புலனது இலக்கணம் 
உசாக . * சேரி மொழியால் செவ்விதிற் கிளந் ( து 

ஓதல் வேண்டாது குறித்தது தோன்றில் 

புலனென மொழிப் புலனுணர்ந் தோரே . 
இது புலன் கூறுகின்றது . 

இ - ள் .) பாடி மாற்றங்களானே செவ்விதாகக் கூறப்பட்டு 
ஆராய்ந்து காணாமை பொருள் தானே தோன்றச் செய்வது 
புலனென்று கூறுவார் அறிவறிந்தோர் எ - று . 

அவை விளக்கத்தார் கூத்து முதலிய வெண்டுறைச் செய்யுளென்று 
கொள்க 

( உசுக ) 
இழைபின் இலக்கணம் 
உசஉ . ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத் தடக்காது 

- குறளடி முதலா வைந்தடி யொப்பித் ( து ) 
ஓங்கிய மொழியான் ஆங்ஙன மொழுகின் 
இழைபின் இலக்கணம் இயைந்த தாகும் .. 
ஃது இறுதி நின்ற இழைபு கூறுகின்றது . 

இ - ள் . ) ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்து அடக்காது . 
வல்லொற்றடுத்த வல்லெழுத்துப் பயிலாமல் , குறளடி முதலா 
ஐந்தடி ஒப்பித்து - இருசீர் முதல் எழுசீரடியளவும் அவ்வைந்து 

ஒழுகின் 
தெரிந்த மொழியான் எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

. 
1 அடங்காது எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 

5 ஆங்கவண் மொழியின் என இளம்பூரணரும் , ஆங்கனம் ஒழுகின் 
எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் . 


உஎ .. 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( செய்யு 


நெட்டெழுத்துப்போல் - ஓசை தரும் மெல்லெழுத்தும் லகார 
ளகாரங்களும் உடைய சொல்லானே முற்கூறியவாறே தெரிந்த 
மொழியால் கிளந்து ஓதல் வேண்டாமல் பொருள் புலப்படச் 
செய்யும் , இழைபின் இலக்கணம் இயைந்ததாகும் - இழைபினது 
இலக்கணம் பொருந்திற்றாம் எ - று . 

கழிநெடிலடியானும் வருமென்றாரேனும் எழுசீரின் மிகாதென்று 
கொள்க 

ஒப்பித்தென்றதனாற் பெரும்பான்மை நாற்சீரடியான் வருஞ் செய்யுட் 
கண்ணே யொழிந்த நான்கடியும் வருமென்று கொள்க . அவ்வாறு வருவன 
கலியும் பரிபாடலும்போலு மிசைப்பாட்டாகிய செந்துறை மார்க்கத்தன 
என்றுணர்க . . இவ்வைப்பு இனத்திற்குரியவாதலின் தேர்தல் வேண்டாது 
பொருள் தோன்றச் செய்க வென்றார் . 

இத்தொல்காப்பியனார் மேற்கூறியது இசைத்தமிழாகலின் அதற்கு 
அதிகாரம்பட இதனை ஈற்றுக்கண் வைத்தார் . 

இனி யாப்பருங்கல முதலியவற்றிற் கூறிய சித்திரகவியினையும் 
ஈண்டுச்சேரக் கூறுகவெனின் , யந்திரமு மந்திரமுமாய்த் தெய்வத்திற்கே 
யுரியவாகக் கூறும் மிறைக்கவி இம் முப்பத்து நான் குறுப்பும் போல 
அகனைந்திற்குரிய சான்றோர் செய்யுட்குறுப்பாய் வாராவென்றும் , அத் 
திணைக்குரிய மரபு வழுவிற்றென்றுங் கருதித் தொல்காப்பியனார் கூறாமை 
யானும் ; அவற்ற திலக்கணங் க ... றிய ஆசிரியரும் அவற்றிற்கு இலக்கியஞ் 
சான்றோர் செய்யுட்களுட் காணாமையின் * “ வடவெழுத் தொரீஇய எழுத் 
தொடு புணர்ந்த சொல் ” லானன்றி வடவெழுத்தாற் பெரும்பான்மை 
வரச் செய்யுள் தாமே செய்து இலக்கியமாகக் காட்டினா ராதலானும் , 
யாமும் இம்மிறைக்கவி யிலக்கணம் ஈண்டுக் கூறாமாயினம் . 

( உசஉ ) 


பு 


அதிகாரப் புறனடை 
உச ங . செய்யுள் மருங்கின் மெய்பெற நாடி 

இழைத்த இலக்கணம் பிழைத்தன போல 
வருபவுள வேனும் வந்தவற் றியலான் 

திரிவின்றி முடித்தல் தெள்ளியோர் கடனே . 
வடசொற் கிளவி வடவெழுத் தொரீஇ , யெழுத்தொடு புணர்ந்த 
சொல்லா கும்மே என்பது ( தொல் - சொல் - எச்சவியல் , ரு . ) 

- வருவன உளவெனும் என இளம்பூரணரும் , வருவ வுளவெனினும் 
எனப் பேராசிரியரும் பாடம் கொள்வர் . 

1 திரிபின்றி எனப் பாடம் கொள்வர் இளம்பூரணர் . 


* 


வியல் ) 


நச்சினார்க்கினியம் 


உஎக 


. 


வே 


இது இவ்வோத்திற் கூறிய யாப்பிலக்கணத்திற்கெல்லாம் புறனடை 
கூறுகின்றது . 
(( இ - ள்ள் . ) செய்யுண் மருங்கின் 

மருங்கின் மெய்பெறநாடி யிழைத்த 
இலக்கணம் - செய்யுளிடத்துப் பொருள் பெற ஆராய்ந்து தந்திரம் 
செய்யப்பட்ட இலக்கணத்தில் , பிழைத்தன போல வருபவுள 
வனும் - வழீ இயின போன்று பின்னொன்று வருவனவுளவேனும் , 
வந்தவற்றியலாற் றிரிபின்றி முடித்தல் தெள்ளியோர் கடன் - 
முற்கூறிய இலக்கணத்தோடு திரியாமன் முடித்துக்கோடல் 
அறிவுடையோர்கடன் எ - று . 

அவை யெண்சீரின் மிக்கனவற்றைக் கழிநெடி லடிப்பாற் சார்த்து 
வனவும் வெண்பாவாயே வந்து கொச்சகமா யடங்குவனவும் ஆசிரியம் 
அவ்வாறு வருவனவுங் கொச்சகங்களின் வேறுபாடுந் தொடை வேறு 
பாடுகளும் பிறவுமாம் , 

( உ ச ங ) 


தொல்காப்பியம் 


பொருளதிகாரம் 


எட்டாவது செய்யுளியல் 
பாரத்துவாசி நச்சினார்க்கினியருரை 


முற்றிற்று . 


கங 


சு மு 


காஅ 
கரு 


சு 


த O 


உஎ 


எங | 


ககச 


கஙச 


க . 


கஅடி 


உ O ங 


கங . 


சு 


நங 


கக 


உஅ 


சு 


கசு எ 


உகசி 


சூத்திர முதற்குறிப்பு அகரவரிசை 

( எண் : சூத்திர எண் ] 
அஃதொழித் தொன்றின் 

அறுசீ ரடியே 
அகப்பாட்டு வண்ணம் 

ஆங்ஙனம் விரிப்பி 
அகவல் என்ப 

ஆசிரிய நடைத்தே 
அகன்று பொருள் 

ஆசிரியப் பாட்டின் 
அகைப்பு வண்ணம் 

ஆசிரிய மருங்கினும் 
அங்கதந் தானே 

ஆசிரியம் வஞ்சி 
அங்கதப் பாட்டள 

ஆயிரு தொடைக்கும் 
அசைகூ னாகும் 

சைநிலை நிறைய 
அசைச்சீர்த் தாகும் 

இடைச்சுர மருங்கிற் 
அசையும் சீரும் 

டைநிலைப் பாட்டே .... வ 
அடக்கியல் வாரந் 

இடைநிலைப் பாட்டே ... வு 
அடிதொறுந் தலையெழுத் 

இடையும் வரையார் 
அடிநிமிர் கிளவி 

இது நனி பயக்கு 
அடியிகந்து வரினுங் 

க அங இயலசை மயக்கம் 
அடியி றந்து வருத 

இயலசை முதலிரண் 
அடியின் சிறப்பே 

யலசை யீற்று முன் 
அடியுள் ளனவே 

இயற்சீர் இறு திமுன் 
அடைநிலைக் கிளவி 

இயற்சீர்ப் பாற்படுத் 
அதா அன் றென்ப 

외요 இயற்சீர் வெள்ளடி 
அதுவே தானும் ஈரிரு 

இயைபு வண்ணம் 
அதுவே தானும் ஈரிரு 

இருசீர் இடையிடின் 
அதுவே தானும்பிசி 

க அக இருவகை யுகரமொ 
அதுவே , வண்ணக 

இவ்விடத் திம்மொழி 
அந்நிலை மருங்கின் அ 

இழுமென் மொழியான் 
அந்நிலை மருங்கின் வ 

இறப்பே நிகழ்வே 
அம்போ தரங்கம் 

இறுவாய் ஒன்றல் 
அவற்றுள் , சூத்திரந் 

க சுகூ இன்சீர் 

இன்சீர் இயைய 
அவற்றுள் , நூலெனப் 

இன்பமும் இடும்பையும் 
அவற்றுள் , பாஅ 

ஈரசை கொண்டும் 
அவற்றுள் , மாத்திரை 

ஈற்றய லடியே 
அவைதாம் , நூலி 

உயிரில் லெழுத்தும் 
அவைதாம் , பா அ 

உய்த்துணர் வின்றித் 
அவையடக் கியலே 

உருட்டு வண்ண 
அவ்வ மாக்களும் 

ஊரு மயலுஞ் 
அவ்வியல் பல்லது 

எண்ணிடை யொழித 
அளபெடை தலைப்பெய 

அக 

எண்ணு வண்ண 
அளபெடை யசைநிலை 

எண்வகை யியனெறி 
அளபெடை வண்ணம் 

எருத்தே கொச்சகம் 
அளபெழின் அவையே 

எழுசீர் அடியே 
அளவடி மிகுதி 

எழுசீர் இறுதி 
அளவியல் வகையே 

எழுத்தள ( வு ) எஞ்சினுஞ் 
அளவுஞ் சிந்தும் 

எழுத்து முதலா 
தொ . - 18 


கஎக 


கஙக 


20 எ 


காசு 


உங அ 
202 


கருக 


ந O 


20 அ 


க 


சுஅ 


:. 


கதரு 


உ.கங 


ககங 


உங 2 


உலக 


भा 


க 


உ OG 


கருஉ 


கஎ 


சுது 


எஅ 


உஎச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சக 


. 


நள 


கஉஎ 


t 


25.சு 


50 


ககக 


க 00 
உபசா 


கங O 


கஎசு 


உ ச 0 
200 
க ங எ 


உ க 


எக 


ககம 


கங ங 


க 


உ உ எ 


க அ 


எழுத்தொடும் சொல்லொடும் கஎக 

சீர்கூ னாதல் 
எழுநிலத் தெழுந்த 

சீர்நிலை தானே 
ஏந்தல் வண்ணம் 

உஙக 

செம்பொருள் ஆவன 
ஏழெழுத் தென்ப 

செய்யுள் தாமே 
ஏனை யொன்றே 

கங.அ. 

செய்யுள் மருங்கின் 
ஐவகை யடியும் - ஆ 

ருஉ செய்யுள் மொழியால் 
ஐவகை யடியும் - வி 

செவியுறை தானே 
ஒண்டொடி மாதர் 

கககூ சேரி மொழியால் 
ஒத்தா ழிசைக்கவி - இரு 

சொல்லிய தொடையொடு 
ஒத்தாழிசைக்கலி- கலி 

சொல்லொடுங் குறிப்பொடு 
ஒத்தாழிசையும் 

சொற்சீ ரடியும் 
ஒத்துமூன் றாகும் 

ஞகாரை முதலா 
ஒப்பொடு புணர்ந்த 

ஞாயிறு திங்க . 
ஒருசீர் இடையிட்டு 

தாவிய லொத்தும் 
ஒருநெறிப் பட்டாங் 

தரவிற் சுருங்கித் 
ஒருநெறி யின்றி 

தரவின் றாகித் 
ஒருபான் சிறமை 

தரவும் போக்கும் 
ஒரு பொரு ணுதலிய 

கசா அ தரவே தானும் நால 
ஒருபொருள் நுதலிய 

தரவே தானும் நான் 
ஒருபோ கியற்கையும் 

தனிக்குறின் முதலசை 
ஒரூஉ வண்ண 

தன் சீ ரெழுத்தின் 
ஒழிந்தோர் கிளவி 

தன்சீர் உள் வழித் 
ஒழுகு வண்ண 

உ உசு 

ன் சீர் வகையினுந் 
ஒற்றள பெடுப்பினும் 

தன்பா அல்வழித் 
ஒற்றெழுத் தியற்றே 

அ 

தாஅ வண்ணம் 
ஒற்றொடு புணர்ந்த 

துகளொடும் பொருளொடும் 
ஒன்றே மற்றுஞ் 

துள்ள லோசை 
கட்டுரை வகையான் 

தூக்கியல் வகையே 
கலித்தளை மருங்கிற் 

தூங்க லோசை 
கலித்தளை யடிவயின் 

தூங்கல் வண்ணம் 
கலிவெண் பாட்டே 

தெரிந்தனர் விரிப்பின் 
காமப் புணர்ச்சியும் 

க அகா 

தாடைவகை நிலையே 
கிழவன் றன்னொடுங் 

தொன்மை தானே 
கிளரிய வகையிற் 

க அச 

நலிபு வண்ண 
குட்ட மெருத்தடி 

நாலெழுத் தாதி 
குறளடி முதலா 

ருஎ நாற்சீர் கொண்டது 
குறிலிணை யுகரம் 

நிரனிறுத் தமைத்தலும் 
குறிலே நெடிலே 

நிரை முதல் வெண்சீர் 
குறுஞ்சீர் வண்ணங் 

நிரையவண் நிற்பின் 
குற்றிய லுகரமும் 

நிறைமொழி மாந்த 
கூற்றும் மாற்றமும் 

நுண்மையும் சுருக்கமும் 
கைக்கிளை தானே 

நெடுஞ்சீர் வண்ணம் 
கைக்கிளை முதலா 

நெடுவெண் பாட்டு 
கொச்சகம் அராகஞ் 

நெடுவெண் பாட்டே 
கொச்சக வொரு போ 

நேரவண் நிற்பின் 
சித்திர வண்ணம் 

நேரின மணியை 
சின் மென் மொழியால் 

நேரீற் றியற்சீர் 
சீரியை மருங்கின் 

நேர்நிலை வஞ்சிக்கு 


உ கரு 
கஉ அ 


கஎரு 


அங 
அஎ 


கஉங 


உங O 
க 02 


கசு 0 


கலங 


உஙஎ 


உஉங . 


கக 


நசு 


( ரு 


சு 0 


கருசு 


கஎஎ 


ககக 


உ உ O 


கக அ 


ds (dg4 


க எ O 


எச 


கஎ e 


கஉ O 


கக உ 


காக 


கஎக 


எக 


ககன 


தக 


20 


எக 


காஎ 


சூத்திர முதற்குறிப்பு அகரவரிசை உஎடு 
வத்தெழுத் தென்ப 

கூஅ மூவைந் தெழுத்தே 
பரத்தை வாயி 

க கூஅ 

மூன் றுறுப் படக்கிய 
பரிபா டல்லே ... தொ 

மெய்பெற வவையே 

கஅஅ 
பரிபா டல்லே ... நா 

மெய்பெறு மரபின் 
பாட்டிடைக் கலந்த 

க்அ ) மெல்லிசை வண்ணம் 
பாட்டிடை வைத்த 

மொழிகரந்து மொழியினது கஉசு 
பாட்டுரை நூலே 

மொழியினும் பொருளினு 
பாணன் கூத்தன் 

மோனை எதுகை 
பாநிலை வகையே 

வசையொடு நசையொடும் 
பார்ப்பா ரறிவ 

வஞ்சிச் சீரென 
பார்ப்பான் பாங்கன் 

க அக 
பாவிரி மருங்கினைப் 

வஞ்சித் தூக்கே 

உஉ 
புறநிலை வாயுறை 

வஞ்சி மருங்கி 
புறப்பாட்டு வண்ணம் 

வஞ்சி மருங்கினும் 

உஉரு 
பொழிப்பும் ஒரூஉவுஞ் 

வஞ்சி யடியே 
போக்கியல் வகையே 

வண்ணகந் தானே 
மண்டிலங் குட்டம் 

வண்ணந் தாமே 
மரபே தானும் 

வண்ணந் தானே 

வல்லிசை வண்ணம் 
மருட்பா வேனை 
மறைவெளிப் படுதலுந் 

வழிபடு தெய்வ 

க அஎ 
மனையோள் கிளவியுங் 

வாயி லுசாவே 
மாட்டும் எச்சமும் 

வாயுறை வாழ்த்தே- அ 
மாத்திரை எழுத்தியல் 

வாயுறை வாழ்த்தே- வய 
மாத்திரை முதலா 

வாழ்த்தியல் வகையே 

ககே 
முச்சீ ரானும் 

விரா அய தளையும் 
முச்சீர் முரற்கையுள் 

விராஅய் வரினும் 
முடுகியல் வரையார் 

விருந்தே தானும் 
மூடுகு வண்ணம் 

வண்சீர் ஈற்றசை 
(முதற்றொடை பெருகிச் கச வெண்டளை விரவியும் 
முற்றிய லுகரமும் 

வெண்பாட்டு ) ஈற்றடி 
முன்னிரைவரினும் அன்ன 

வெண்பா வியலினும் 
மூவா றெழுத்தே 

வெண்பா வுரிச்சீர் 


சு 0 


கஙசு 


உகஉ 


அ 0 


உகக 


ககக 


உகக 


கக 


கசை 


எ O 


சுசு 


உ கங 


க 


எ 


O 


. 


கலந்து 


ஆதலின் 


விரவிக்கிசய்யுள் முழுவதையும் 

செய்யுளியல் விளக்கவுரை 
பண்டித வித்துவான் , சைவப்புலவர் , சித்தாந்த நன்மணி 

கு . சுந்தரமூர்த்தி அவர்கள் . 

( செந்தமிழ்க் கல்லூரி , திருப்பனந்தாள் ) 
முதல் நூற்பா 
ஆசிரியர் தொல்காப்பியர் 

வழக்கிற்கும் செய்யுட்கும் 
வேண்டுவனவற்றை 

எழுத்துச் சொல்லதிகாரங்களில் 
கூறினார் . அடுத்துப் பொருள திகாரத்தில் அகத்திணையியல் முதல் 
உவம இயல் ஈறாகவுள்ள ஏழு இயல்களிலும் பெரும்பாலும் வழக் 
கிற்கே யுரியவற்றைக் கூறினார் . இவ்வியலில் வழக்கு , செய்யுள் 
இரண்டும் பற்றி நிகழும் செய்யுளிலக்கணத்தைக் கூறினார் . 

மேலையியலோடு இயைபுடைத்தாயிற்று என்றனர் 
நச்சினார்க்கினியர் . இக்கருத்துப் பேராசிரியர் உரையைத் தழுவிய 
தாகும் . 

ஈண்டு மாத்திரை யென்பது முன்பு எழுத்ததிகாரத்தில் 
கூறிய மாத்திரைகளைக் குறிப்பதன்று . அங்கு இரண்டு மாத் 
திரையும் ஒரு மாத்திரையும் எனக் கூறப்பட்ட நெட்டெழுத்துக் 
களும் குற்றெழுத்துக்களும் , அரை மாத்திரை எனக் கூறப்பட்ட 
ஒற்றெழுத்துக்களும் தத்தம் மாத்திரையின் இகந்து , செய்யுளில் 
இகந்துவரும் ஓசையேயாகும் என்பது நச்சினார்க்கினியர் கருத்து . 
செய்யுளியலில் எழுத்துக்கள் தத்தம் மாத்திரையினின்றும் இகந்து 

தருமாறு இருத்தலுமுண்டு , எழுத்துக்கள் தத்தம் 
மாத்திரையின் இகவாது நிற்பச் செய்யுளோசை இருத்தலுமுண்டு . 
முன்னைய நிலையை அளபெடை வந்த செய்யுளில் 
பின்னைய நிலையை அளபெடையின்றி வந்த செய்யுளில் காணலாம் . 
எனவே , செய்யுளில் எழுத்துக்கள் பலவும் சேர்ந்து தரும் 
ஓசையையே ஈண்டு மாத்திரை என்றார் என்றல் தகும் . பேரா 
கூற்றிவை என்ற பாடம் யாருடையது எனத் 

எனத் தெரிந் 
திலது . எண்ணிய மூன்றினையும் தொகுத்ததாம் என்றது திணை , 
கைகோள் , கூற்று ஆகிய மூன்றையும் தொகுத்தது என்னும் 
பொருளது . 


ஓசை 


, 


ச 


உஅ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


. 


என்பன 


களம் என்பது முல்லை குறிஞ்சி முதலாயினவும் , இரவுக்குறி 
பகற்குறி முதலாயினவும் உணரச் செய்தல் ; மற்றுத் தன்மை 
முன்னிலை படர்க்கையுமாம் எனப்பொருள் காண்பர் பேராசிரியர் . 
கால வகை என்பது சிறுபொழுது பெரும்பொழுது என்னும் 
காலப்பகுதியைக் குறிக்கும் என்பர் பேராசிரியர் . 

உறுப்பு எனவே உறுப்புடைச் செய்யுளும் அதன் கண் 
அடங்கும் . என்னை ? உறுப்பினது ஈட்டம் 

முதலாதலின் " 
என்றிருப்பின் நன்று . இது பேராசிரியர் உரையைத் தழுவிய 
தாகும் . பேராசிரியர் உரை வருமாறு : 

மற்றுச் செய்யுளுறுப்பு ஈண்டோ தினார் ; செய்யுள் பாண் 
டோது எனின் , அறியாது கடாயினாய் ; உறுப்பு 
உறுப்புடைப் பொருளின் வேறெனப்படா ; பொருள் எனப் 
படுவன உறுப்பே ; அவற்றது ஈட்டத்தினை முதலென வழங்குப் 
வாகலான் உறுப்பினையே சொல்லி யொழிந்தார் ; முதற் பொருள 
திலக்கணமென , உறுப்பிலக்கணத்தினையே வேறுபடுத்துக் கூற 
லாவதின்மையானும் , உறுப்புரைப்பவே அவ்வுறுப்புடைய பொருள் 
வழக்கியலாற் பெறலாமா கலானும் என்பது . 
கூ ஆம் நூற்பா 

குறிலும் நெடிலும் தனித்தனியே வரினும் , அன்றி அவை 
ஒற்றடுத்துவரினும் நேரசையாம் . குறிலிணையும் , குறில் நெடிலும் 
தனித்தனியேவரினும் , அன்றி ஒற்றடுத்துவரினும் நிரையசையாம் 
எனப் பொருள் கோடலின் இந்நூற்பா நிரனிறைப் பொருள் 
கோளான் அமைந்ததாயிற்று . 

ஒற்றுக்கள் எழுத்தாய் நின்று அலகு பெறுதற்குரியவல்ல 
என்பது மொழிமரபின் கண்ணே மொழிப்படுத் திசைப்பினும் 
என்பதன்கட் கூறியவாற்றான் உணர்க என ஈண்டு எழுது தற் 
கேற்ப , ஆண்டு உரை வகுத்துள்ளார் நச்சினார்க்கினியர் . அப் 
பொருள் வருமாறு : - “ ஒற்றுங் குற்றுகரமும் பொருள் தரும் 
நிலைமையை ஆராய்ந்து சொல்லாகச் சேர்த்துச் சொல்லினும் , 
செய்யுளியலுள் ஒற்றுங் குற்றுகரமும் பொருள் தருமேனும் 
மாத்திரை குறைந்து நிற்கும் நிலைமையை 

நோக்கி எழுத் 
தெண்ணப்படா என்று ஆண்டைக்கு வேறாகக் கூறினும் , அவ் 
விரண்டிடத்தும் அரை மாத்திரை பெற்று நிற்கும் . ஒற்றும் 
குற்றுகரமும் முற்கூறிய எழுத்தாந்தன்மை திரியா என்று கூறுவர் 
புலவர் , 

எனினும் அந்நூற்பாவிற்கு இவ்வுரை பொருந்துவதன்றாம் . 
ஒற்றுக்கள் எழுத்தாய் நின்று அலகு பெறுதற்குரிய வல்ல என்ற 
கருத்துச் செய்யுளியல் 44 ஆம் நூற்பாவால் அறியப்படும் . 


செய்யுளியல் விளக்கவுரை 


உ அக 


என்பது 


குறிலும் சிறுபான்மை சொல்லாந்தன்மையும் பெறும் 

நொ என்னும் எழுத்துக்களை நோக்கியாகும் . 
இதனை மொழி மரபு 11 ஆம் நூற்பாவிற்கு இவர் உரைத்த 
உரையான் உணர்க . 


து , 


என 


நான்கு 


ச ஆம் நூற்பா 

தனிக்குறில் , தனிக்குறில் ஒற்று , தனிநெடில் , தனிநெடில் ஒற்று 
என நேரசை நான்கு வகைப்படும் . குறிலிணை , குறிலிணையொற்று , 
குறில் நெடில் , குறில் நெடிலொற்று 

நிரையசை 
வகைப்படும் . இவ்வெட்டனுள் நேரசை நான்கன் முன்னும் 
குற்றுகரமோ அன்றி முற்றுகரமோவரின் அவை நேர்பு என்று 
அலகிடப்பெறும். நிரையசை நான்கன் முன்னும் குற்றுகரமோ 
அன்றி முற்றுகரமோ வரின் அவை நிரைபு என்று அலகிடப் 
பெறும் என்பது இந்நூற்பாவின் கருத்தாகும் . 

இந்நூற்பாவில் பொதுவகையால் ஆசிரியர் கூறினரேனும் , 
அடுத்த நூற்பாவில் நேரசை நான்கனுள் தனிக் குறிலின் பின் 
குற்றுகரமோ அன்றி முற்றுகரமோ வரின் 
அவை 

நிரையசை 
யாகவே கொள்ளப்படும் எனக் கூறலின் , ஈண்டுத் தனிக்குறில் 
ஒழிந்த ஏனை மூன்றன் கண்ணும் வரும் இருவகை உகரமே நேர்பு 
அசையாகக் கொள்ளப்படும் என்றனர் . 

எடுத்துக்காட்டுள் வண்டு , நாகு , காம்பு என்பன அந் 
நேரசை மூன்றன் பின்னால் குற்றுகரம் வந்து நேர்பு அசை 
ஆயினமைக்கு எடுத்துக்காட்டாயின. ஏனைய மூன்றும் அம் 
மூவசையின் பின்னும் முற்றுகரம் வந்து நேர்பு அசை ஆயின 
மைக்கு எடுத்துக்காட்டாயின. இங்கனமே நிரையசையிலும் வரகு , 
குரங்கு , மலாடு , மலாட்டு என்பன குற்றுகரம் வந்து நிரைபு அசை 
ஆயினமைக்கு எடுத்துக் காட்டாம் . ஏனைய முற்றுகரம் வந்து 
நிரைபு அசைக்கு எடுத்துக் காட்டாக வந்தனவாம் . 

நிரையசைப்பின் வரும் முற்றுகரத்துள் , குறில் நெடில் 
ஒன்றின் பின் வரும் முற்றுகரம் உளவேற் காண்க என்றார் 
நச்சினார்க்கினியர் . ஆனால் , இவருக்கு முன் உள்ள இளம்பூரணரோ 
அதற்கு வினாவு என்பதை எடுத்துக் காட்டினார் . பேராசிரியரோ 
குறிலிணைப் பின்னும் , குறில் நெடிற் பின்னும் அல்லது முற்றுகரம் 
வந்த து நிரைபசையாகாது என்றனர் . 
ரு ஆம் நூற்பா 

தனிக் குறில்பின் வந்த குற்றியலுகரம் அல்லது முற்றிய 
லுகரத்தை நிரையசையாகவே கொள்ள வேண்டும் என்பது இந் 
நூற்பாவின் கருத்து ஆகும் . 


நாலசைச்சீர் என் ஒன்று கொண்டு அதனைப் பொதுச்சீர் 
உஅ உ 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
ஆம் நூற்பா 
அசை இரண்டு வகைப்படும் . 1 . 

இயலசை . 

2. உரியசை . 
இயலசை - நேர் , நிரை . 

உரியசை - நேர்பு , நிரைபு . 
எ ஆம் நூற்பா 

இந்நூற்பாவின் கருத்தைத் தழுவியே யாப்பருங்கலக்காரிகை 
யாசிரியரும் விட்டிசைத்தல்லால் முதற்கண் தனிக்குறில் நேரசை 
என்று ஒட்டப்படாது என்றார் . 
க 0 ஆம் நூற்பா 

நேரசை , நிரையசையின் பின் வரும் குற்றியலுகர முற்றிய 
லுகரங்கள் நேர்பு நிரைபு எனப்பட்டு வரும் என்பது முன் 
கூறப்பட்டது . ஈண்டு அவை ஒற்றெழுத்துக்களோடு கூடியும் 
வரும் என்பது இந்நூற்பாவின் கருத்தாகும் . 

ஆனால் , அங்கனம் வரும் ஒற்று நடக்கும் , உண்ணும் 
என்புழிப் போல வரும் நிலைமொழிக்குரிய ஒற்றாய்வரின் , அவை 
தேமா , புளிமா என்றே பெயர் பெறும் . அங்ஙனமன்றி , சேற்றுக் 
கானீலம் , உரவுச்சின வேந்தர் என்புழிப் போல வருமொழி 
வல்லெழுத்தோடு மிக்குவரின் நேர் பும் நிரைபும் என்றாகும் . 
கக ஆம் நூற்பா 

அசையையும் சீரையும் ஓசையொடு படுத்தியே பாகுபாடு 
செய்ய வேண்டும் என்பது இலக்கண நெறியாளர் தம் கருத்து . 
எனவே பொருளுக்கேற்பச் சொற்களைப் பிரித்தவழித் தளையும் 
சீரும் சிதையுமேல், அவ்விடத்து ஓசையை நோக்கியே சீர்பிரித்தல் 
வேண்டும் என்பது கருத்தாயிற்று . 

நிலமிசை நீடுவாழ் வார் என்பதில் பொருளுக்கேற்பச் 
சீரைப் பிரிக்க வேண்டின் ‘ நிலமிசை நீடு வாழ்வார் எனப் 
பிரித்தல் வேண்டும் . அங்ஙனம் பிரிப்பின் சீரும் தளையும் 
சிதைதல் நோக்கி நிலமிசை நீடுவாழ் வார் எனப் பிரித்தனர் . 
இங்ஙனம் பிரித்தலை வகையுளி என்பர் . 
கஉ ஆம் நூற்பா 

ஈரசை கொண்டும் , மூவசை கொண்டும் சீராகும் எனவே 
ஓரசைச்சீர் அத்துணைச் சிறப்பில என்பது பெற்றாம் . 


எனப் பெயர். தருவர் பின்வந்த காரிகையாசிரியர் முதலியோர் . 
அதனைப் பேராசிரியர் மறுப்பர் . அதனை அவர் உரையான் அறிக . 


செய்யுளியல் விளக்கவுரை 


ககூ ஆம் நூற்பா 

நேர் நேர் 
நேர் நிரை 
நிரை நேர் 
நிரை நிரை 


இயலசை மயக்கம் , 


தேர்பு நேர்பு 
நேர்பு நிரைபு 

உரியசை மயக்கம் . 
நிரைபு நேர்பு 

நிரைபு நிரைபு 
இவை இயலசை என்றும் , உரியசை என்றும் பெயர் பெற்ற 
தற்குரிய காரணத்தை நச்சினார்க்கினியர் விளக்கியுள்ள திறம் 
அறிந்து இன்புறுதற்குரியது . 
உஎ ஆம் நூற்பா 

நேர் நிரையாகிய இயலசைச் சீரும் , நேர்பு நிரைபாகிய உரி 
யசைச் சீரும் ஓரசைச் சீராய் நிலைபெறுதலும் உண்டு . 
இதனுரையில் எடுத்துக்காட்டு என்ற பகுதியில் 

பகுதியில் " கழல் 
தொழா மன்னவர் தங்கை , புனனாடன் பேரே வரும் ” என்ற 
தொடர்கள் இவற்றை இறுதியாக உடைய அவ்வப்பாடல்களின் 
முன்னரும் தவறாகப் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றை நீக்கிப் 
படித்துக் கொள்க . 

ஆம் நூற்பா 
-- மேற்கூறிய சீர் நான்கனுள் உரையசைச் சீராகிய இரண்டும் 
( நேர்பு , நிரைபு ) ஒரு பாட்டின் இடையே வருங்கால் அவற்றை 
முறையே தேமா , புளிமா போலக் கொண்டு தளை கொள்க என்பது 
இந்நூற்பாவின் கருத்தாகும் . 
சா அ ஆம் நூற்பா 

இந் நூற்பா உரையில் அவ்விரண்டடி என்றது இருசீரடி , 
முச்சீரடி என்ற இரண்டையுமாம் . சகா , சஎ ஆம் நூற்பாக்களைக் 
காண்க. 

வஞ்சிப்பாவிற்கு வருகின்ற இருசீரடி , முச்சீரடி ஆகிய 
இரண்டன் கண்ணும் நேர் , நிரை , நேர்பு , நிரைபு ஆகிய நான் 
கசையும் கூனாய் வரும் என்பது இந்நூற்பாவின் கருத்து ஆகும் . 

“ வாள் , வலந்தர மறுப்பட்டன " என்பதில் வாள் என்னும் 
நேரசை கூனாயிற்று . இனி இதனைக் கூனாகத் தனி நிறுத்தாது 
வலந்தா என்றதோடு இயைத்து வாள் வலந்தா என ஒரு 
சீராகக் கொள்ளின் வரும் ஏதம் என்ன ? என்பதை நச்சினார்க் 


உ அச 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கினியர் விளக்குகின்றார் . வாள் வலந்தர என்பது ஒரு சீராய் 
நிற்பின் அது எழுவாயும் பயனினையுமாய் இயைய , மறுப்பட்டன 
என்னும் பயனிலைக்கு ஏற்பதொரு எழுவாயின்றி அச் சொல் 
அமைவின்றி நின்று ஒழிகின்றது . வாள் என்பதைக் கூனாய் 
நிறுத்த, மறுப்பட்டன என்னும் பயனிலைக்கு அது எழுவாயாய் , 
வலந்தர என்னும் சொல் இடைப்பிறவரலாய் அமைய , அத் தொடர் 
இனிது அமைகின்றது . ஆதலின் , வாள் என்னும் சொல்லைக் 
கூனாகவே நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் . இது பேராசியர் 
உரையைத் தழுவியதாகும் . 

இதனை விளக்கும் பகுதி வழுவுடையதாய் உள்ளது . 
வாள் வலந்தர என ஒரு சீராகக் கோடும் எனின் , யாத்தசீர் 
என்றதனால் வலந் தருதல் வாள் மேல் சென்று மறுப்பட்டன 
என்னும் பயனிலை நின்று வற்று தலின் வாள் என 

என நேரசை 
கூனாயிற்று என்றிருப்பின் நன்று . இது பேராசிரியர் உரையால் 
தெளியப்பட்டது 


சுகூ ஆம் நூற்பா 

இருசீரடியானும் , முச்சீரடியானும் வரும் வஞ்சிப்பாவிற்கு 
அசை கூனாக வரும் என்றார் மேலை நூற்பாவில் . 

ஈண்டு நாற் 
சீரடியான வெண்பா , ஆசிரியம் கலி ஆகிய மூன்று பாவிலும் 
சீரே கூனாக வரும் என்றார் . 
நீசு ஆம் நூற்பா 

இயற்சீர் பத்தாவன : - தேமா , புளிமா , கணவிரி , பாதிரி , 
சேற்றுக்கால் , களிற்றுத்தாள் , போரேறு , பூமருது , கடியாறு , 
மழகளிறு என்பன . 
கி அ , சுக ஆம் நூற்பாக்கள் 
ஆசிரியப்பாவில் 

ஈற்றயலடி முச்சீராய் வரின் 
நேரிசை யாசிரியப்பா என்றும் , இடையடிகள் முச்சீர்த்தாய் வரின் 
இணைக்குறள் ஆசிரியப்பா என்றும் யாப்பருங் கலக்காரிகை கூறும் . 
இணைக்குறளாசிரியப்பாவில் இடையடிகள் முச்சீரான் வருதலே 
யன்றி இருசீரான் வருதலையும் அவர் நேர்வர் . 
எ 0 ஆம் நூற்பா 

குறளடி வஞ்சிப்பாவும் , சிந்தடி வஞ்சிப்பாவும் தனிச் சொல் 
பெற்று ஆசிரியச் சுரிதகத்தால் இறும் என்பது யாப்பருங் கலம் , 
யாப்பருங் கலக்காரிகை ஆகிய நூல்களின் கருத்து . அவற்றையே , 
தனிச்சொல் பெறுமென்று பின்னுள்ளோர் கூறிய நூல்கள் 
சான்றோர் செய்யுட்கு ஆகா வென்று கொள்க , என மறுத்தனர் . 


அதனை 


செய்யுளியல் விளக்கவுரை 


உஅரு 


. 


எக ஆம் நூற்பா 

மேல் வெண்பாவின் ஈற்றடி முச்சீராய் வரும் என்றார் . இந் 
ஏற்பாவில் அங்கனம் ஈற்றில் வரும் முச்சீரினுள்ளும் இறுதிச்சீர் 
அசைச்சீராய் வரும் என்று கூறுகிறார் . 
அவ்வசைச்சீர் 

நேர் , , 
நிரை , நேர்பு , நிரைபு 

நிரைபு என்னும் 
நான்கனுள் ஒன்றாய் வரும் . 

இயலசைச்சீர் - நேர் , நிரை 

உரியசைச்சீர் - நேர்பு , நிரைபு . 
எச , எரு ஆம் நூற்பாக்கள் 

வெண்பாவின் இறுதியில் வரும் அவ்வசைச்சீர் நான்கனுள் , 
எவ்வெவ்விடத்து எவ்வெச்சீர் வரும் என இவ்விரு நூற்பாக்களும் 
வரையறை செய்கின்றன . 

வெண்பாவின் ஈற்றயற்சீர் நேராய் வரும்பொழுது அதன் 
இறுதிச்சீர் நிரையாகவோ , அன்றி நிரைபு ஆகவோ வரலாம் ; 
அவ்வீற்றயற்சீர் நிரையாய் வருவழி அதன்பின்வரும் இறுதிச்சீர் 
நேராகவோ , அன்றி நேர்பு ஆகவோ வரலாம் என்பது இவ்விரு 
நூற்பாக்களின் கருத்து ஆகும் . 

இவ்வரையறை யின்றேல் , ஆசிரியத்தளை வெண்பாவினுள் 
வரும் என நினைந்து அதனை விலக்கினார் ஆசிரியர் . 
இனி நச்சினார்க்கினியர் ஒன்றென முடித்தலால் கொள் 

ளளும் 
கருத்து வருமாறு : 

வெண்பாவின் ஈற்றயற்சீர் இயற்சீராயவழியே இறுதிச்சீர் 
எவ்வெச்சீர்களாக வரும் எனத் தொல்காப்பியர் 

தொல்காப்பியர் வரையறை 
செய்தார் . ஈற்றயற்சீர் வெண்பா உரிச்சீராய்வரின் , இறுதிச்சீர் 
எவ்வெச்சீராக வரும் என்ற வரையறை நூற்பாவில் இல்லை . 
அதனையே நச்சினார்க்கினியர் வரையறை செய்கின்றார் . 

வெண்பாவின் ஈற்றயற்சீர் வெண்பா உரிச்சீராயின் ( அதாவது 
காய்ச்சீராயின் ) அதனையடுத்து வரும் சீர் நேரசையாகவோ அன்றி 
நேர்பு அசையாகவோ தான் வரும் என வரையறை செய்கின்றார் . 
இங்ஙனமின்றி நிரையோ அன்றி நிரைபோ வருமேல் கலித்தளை 
தட்குமாறு காண்க . 


எ அ ஆம் நூற்பா 

இந்நூற்பாவில் " மண்டில மழுங்க மலைகிறங் கிளா என வரும் 
பகுதி அகநானூறு 260 -ஆம் பாடலில் 

பாடலில் வரும் பகுதியாகும் . 


உ அகா 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
தனுள் மண்டில மழுங்க மணிநிறங் கிளர என்ற பகுதி இரு 
சீரான் குறித்த பொருளை முடிப்பதற்கும், வண்டினம் மலர் 
பாய்ந் தூத என்பது முச்சீரான் குறித்த பொருள் முடிப்பதற்கும் , 
“ மீமிசைக் கண்டற் கானற் குருகினம் ஒலிப்ப என்பது ஒரு 
சீர்மேல் வருகின்ற அடியோடு சென்று பொருள் முடிப்பதற்கும் 
வந்த எடுத்துக்காட்டுக்கள் ஆகும் . 

இவ்வெடுத்துக் காட்டுடன் என முச்சீராய் , நாட்டுவன ” 
என்றிருப்பது அத்துணைப் பொருத்தம் உடைத்தன்று . ஈண்டுச் 
சில வரிகள் இருந்து விடுபட்டிருக்கலாம் எனத் தெரிகிறது . முச் 
சீரால் குறித்த பொருள் முடிய வருவது வெண்பாவினுள் பயின்று 
வரும் என்பது உரையில் கோடலால் கொள்ளப்படுவதில் இழுக் 
கில்லை . இவ்வெடுத்துக் காட்டுடன் “ என முச்சீரான் நாட்டுவன் 
என்றியைந்திருப்பதே பொருத்தமில்லாமல் இருக்கிறது . 


1 . 


எகூ ஆம் நூற்பா 

சேர , சோழ , பாண்டியர்கள் வள்ளன்மையால் புகழ் பெற்ற 
வர்கள் என்பதைப் பதிற்றுப் பத்து , புறநானூறு , அகநானூறு 
போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களாலும் நன்கறியலாம் . 

வழங்குவ துள் வீழ்ந்தக் கண்ணும் பழங்குடி 

பண்பில் தலைப்பிரிதல் இன்று . " 
என்ற திருக்குறளில் பரிமேலழகரும் இவர் தம் 

பழமையை 
எடுத்துரைத்தல் காண்க . இம் மூவரும் கொடையினால் பெருமிதம் 
பெற்றவாறு போல , இவர்கள் கீழ் வாழ்ந்த பழந்தமிழ் மக்களும் 
வள்ளன்மையிற் சிறந்திருந்தனர் என்பதைச் சங்க நூல் கொண்டு 
நன்கு அறியலாம். இது பற்றியே ஞானசம்பந்தரும் ஆக்கூர் 
திருப்பதிகத்தில் , 

( வாளார்கண் செந்துவர்வாய் மாமலையான் றன் மடந்தை 
தோளாகம் பாகமாப் புல்கினான் தொல்கோயில் 
வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையான் மிக்கிருக்கும் 

தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே . 
எனக் கூறினர் . 
தமிழ் நாட்டை 

பகுதியாக நச்சினார்க்கினியர் 
பிரித்துப் பேசுகிறார் . 

தண்டியலங்காரச் செய்யுளில் 
வியன் தமிழ்நாடு ஐந்து " எனப் பேசப்படுகின்றது . இந்நான்கும் 
ஐந்தும் எல்லாம் சேர , சோழ , பாண்டிய நாடுகளின் உட்பிரிவே 
யன்றிப் பிறிதில்லை . 


நான்கு 


செய்யுளியல் விளக்கவுரை 


உஅன 


. 


« 0 ஆம் நூற்பா 

தியும் ஓதார் என்று தொடங்கும் பாடற்குப் பொருள் 
வருமாறு : 

நல்லறிவில்லாதவர்கள் , படித்திருப்பினும் படியாதவர்களே 
யாவர் . 

பகுத்தறிவுடையவர்கள் படியா திருப்பினும் படித்தாற் 
போன்றவர்களே யாவர் . மனந்தூய்தானவர்கள் இரவாது வறுமை 
யுற்றிருந்தாலும் , அவர்கள் செல்வரே யாவர் . செல்வமுடை 
யாரும் தக்கார்க்குக் கொடாராயில் அவர்கள் வறுமையுற்றவர்களே 


யாவர் . 


அகவன் 


அக ஆம் நூற்பா 

அகவிக் கூறல் - அழைத்துக் கூறுதல் . அகவல் - அழைத்தல் . 
அஃது அன்ன தா தல் " அகவன் மகனே 

மகனே 
( குறுந் - 23 ) என்பதனானும் அறிக . ஒருவர் வினாவி அதற்கு 
மாற்றம் கொடுக்காமல் , தாமாகவே அழைத்துத் தம் கருத்தைச் 
செப்புதற்கு அகவிக் கூறல் என்பர் . 

. 

அங்ஙனம் கூறுமிடத்து 
அச்செய்யுளுள் தொடர்ந்து நிற்கும் ஓசையை அகவல் ஓசை 
என்பர் . 


அந ஆம் நூற்பா 

முரற்கைப் படுமாற்றால் - துள்ளி ஒலிக்கு மாற்றால் . 
அஎ ஆம் நூற்பா 
ஈண்டும் அவ்வாறே ... 

அசையுமாறு காண்க , 
பகுதி பிழைபட உள்ளது . அது கீழ் வருமாறு இருப்பின் 


என்ற 


நன்று . 


"“ ஈண்டும் அவ்வாறே பாவென்னும் பொருளை இத் துணை 
படியென நிறுத்துக் கூறுபாடறிதலும் , அவ்வத் தூக்குள்வழிச் 
சொல்லுவாரது உறுப்பு விகாரப்பட்டு ஓடுவது போன்று அசையு 
மாறுங் கண்டு 

கொள்க. 

இது பேராசிரியத்தால் தெளியப் 


பட்டது . 


கச ஆம் நூற்பா 

மேல் நால்வகைச் சொற்களாலாய உலகியல் வழக்கினைப் 
பாவின்கண் அமைப்பது மரபு எனக் கூறிய ஆசிரியர் , அங்கனம் 
அமைக்குங்கால் வழக்கியல் போன் றன்றி நுண் பொருளைத் 
தன்னகத்தே கொண்டு வருதலும் வேண்டும் என்பார் , ஈண்டு 
அதற்குக் காரணமாகிய நோக்கு என்னும் உறுப்பினைக் கூறு 


கின்றார் . 


உஅ அ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஒரு செய்யுளைக் கேட்டார் அதன்கண் மாத்திரை முதலாக 
அடிநிரம்பும் துணையும் , அப்பாடற் பகுதியை மீண்டும் மீண்டும் 
கூர்ந்து நோக்கி , அதனகத்தமைந்த பொருள் நலங்களை உய்த் 
துணர்தற்குக் கருவியாய் வரும் உறுப்பே நோக்கு என்பதாகும் . 

இளம்பூரணர் நோக்காவது யாதானும் ஒன்றைத் தொடுக்கும் 
காலத்துக் கருதிய பொருளை முடிக்கும்காறும் பிறிது நோக்காது 
அது தன்னையே நோக்கி நிற்கும் நிலை என்றும் , அஃது ஒரு 
நோக்காக ஓடுதலும் , பல நோக்காக ஓடுதலும் , இடையிட்டு 
நோக்குதலும் என மூவகைப்படும் என்றும் கூறுவர் . 

இதற்கு நச்சினார்க்கினியர் காட்டிய எடுத்துக் காட்டும் 
விளக்கமும் , பேராசிரியர் உரையைத் தழுவியதாகும் . 
ககரு ஆம் நூற்பா 

ஒத்தாழிசை - துள்ளலோசையின்றித் தாழம்பட்ட ஓசையாய் 
வரும் தாழிசைகள் . 

மண்டிலயாப்பு -- நாற்சீரடியாய் வரும் வெண்பா , ஆசிரியப்பா 


என்பன , 


ஈற்றடி 


குட்டம் - இருசீரடியாயும் முச்சீரடியாயும் குறைந்து வருவது . 

தாழிசை நாற்சீரடியான் வரும் . வெண்பாவின் 
முச்சீராய் வருதலின்றி ( எ உ ஆம் நூற்பாவின்படி ) நாற்சீராயும் 
வரும் . ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி முச்சீராய் வருதலின்றி 
(( சுஅ ஆம் நூற்பாவின்படி ) நாற்சீராயும் வரும் . ஆசிரியப்பா 
இடையிடையே குறளடியாயும் , சிந்தடியாயும் வரப் பெறும் . 
வெண்பாவின் ஈற்றடி முச்சீரான் வருதலேயன்றி , ஏனையடிகளும் 
முச்சீராய் வருதலும் உண்டு என்பன இந் நூற்பாவிற்கு நச்சர் 
தரும் விளக்கங்களாகும் . 

ஒத்தாழிசைக் கலியும் , நாற்சீரடியாய் வரும் ஆசிரியப்பாவும் 
இடையிடையே குறளடியாயும் சிந்தடியாயும் வரப்பெறும் என்பர் 
பேராசிரியர் . 

இனி இளம்பூரணர் ஒத்தாழிசைக் கலிக்கு உறுப்பாகிய 
ஒத்தாழிசையும் , ஆசிரியப்பாவின் கண் நிலைமண்டிலம் , அடிமறி 
மண்டிலம் என்பனவும் , ஒத்தாழிசைக்கும் , கொச்சகத்திற்கும் 
பொதுவாகிய குட்டமும் ( தரவும் ) நாற்சீரடிக்குப் பொருந்தின 
என் உரை காண்பர் . இதுவே பொருத்தமுடையதாம் . 
கககா. ஆம் நூற்பா 

கருத்தடி- தரவினது ஈற்றடி என்பது நச்சினார்க்கினியர் 


உரை 


: 


லின்றிப்எனுள்ளும் 
செய்யுளியல் விளக்கவுரை 

உஅக 
எருத்தடி -ஈற்றயலடி என்பது இளம்பூரணர் பேராசிரியர் 
காணும் உரையாகும். எனினும் , இந்நூற்பாவிற்கு அவ்விருவரும் 
காணும் உரைகள் வேறு வேறாகும் . அத்திறமெல்லாம் அவரவர் 
உரை நோக்கியறிக . 
கக எ ஆம் நூற்பா 

மேற்கூறிய நாற்சீரடியாய் வரும் மண்டிலமும் , இரு சீரானும் 
முச்சீரானும் வரும் குட்டமும் ஆசிரியப்பாவில் பயின்று வரும் 
என்பது இந் நூற்பாவின் கருத்து ஆகும் . 
நாற்சீரடியாய் ஒத்து வருவது நிலைமண்டில் 

ஆசிரியப்பா 
என்றும் , இடையிடையே இருசீரானும் முச்சீரானும் குறைந்து 
வருதலை 

ணைக்குறளாசிரியப்பா என்றும் , ஈற்றயலடி மட்டும் முச் 
சீராய் வந்து ஏனையடிகள் நாற்சீராய் வருவதனை நேரிசையாசிரி 
யப்பா என்றும் கூறுப . 
ககஅ ஆம் நூற்பா 

நெடு வெண்பாட்டு - நான்கடியின் மிக்கு வெண்பா யாப்பின 
தாகி வருவது . இதனைப் பஃறொடை வெண்பா என்பர் . 

குறு வெண்பாட்டு - நான்கடியில் குறைந்து வெண்பா யாப் 
பின தாகி வருவது . அது இரண்டடியால் வரும் குறள் வெண் 
பாவையும் , மூவடியால் வரும் சிந்தியல் வெண்பாவையும் குறிக்கும் . 

இங்ஙனம் நான்கடியில் மிக்கும் , குறைந்தும் வருதற்குப் 
பெயர் கொடுப்பவே , நான் கடியாய் வெண்பா யாப்பின தாகி 
வருவதைச் சமனிலை வெண்பா என்பர் என்பதாயிற்று . 

கைக்கிளை- ஒருதலைக் காமம் பற்றி வருவது . இது வெண்பா 
வாகவும் வரும் ; மருட்பாவாகவும் வரும் . ( கககூ ஆம் நூற்பா காண்க .) 

பரிபாட்டு - வெண்பா உறுப்பாகவும் வரும் . அன்றி நான்கு 
வகைப் 
குரிய உறுப்புக்களுள் சில பெற்று வருதலும் உண்டு . இதனை 
ககஅ , கஉ 0 , கஉக ஆம் நூற்பாக்களால் அறியலாம். 

அங்கதம் - வசைப் பொருளில் வருவது . இதன் வகையையும் , 
இலக்கணத்தையும் கஉச , கஉரு , கஉசு ஆம் நூற்பாக்களிற் காண்க . 
கஉக ஆம் நூற்பா 

சிறப்புறுப்பாகிய முப்பத்து நான்கு என்றது , இவ்வியலின் 
முதல் நூற்பாவில் கூறப்பட்ட மாத்திரை முதல் இழைபு ஈறாக 
எண்ணப்பட்டனவாம் . 

தொ . - 19 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கொச்சகம் - ஓராடையுள் ஓரிடத்து அடுக்கியுடுப்பதனைக் 
கொச்சகம் என்பர் . அதனை இக்காலத்துப் பெண்கள் கொசவம் 
என்பர் . இங்கனம் முன்னால் அடுக்கிச் செருகின் முன் கொசவம் 
என்றும் , பின்னால் அடுக்கித் தொங்கவிடப்படின் பின் கொசவம் 
என்றும் கூறுவர் . அது போலச் சிறியவும் பெரியவுமான அடிகளை 
அடுக்கிச் செய்யப்படும் பாட்டும் கொச்சகப் பாட்டு என்றாயிற்று . 
இது ஒப்பினானாய பெயர் . இதனை கருஉ ஆம் நூற்பாவில் நச்சர் 
விளக்குகிறார் . ஆண்டும் காண்க . 
அராகம்- முடுகிச் செல்லும் 

ஓசையையுடையது . இதில் 
குறிலிணை பயின்ற அடிகளே அடுக்கி வருதலின் இதனை அடுக்கியல் 
எனவும் , முடுகி இயலும்படியான ஓசையுடையதாய் இருத்தலின் 
இதனை வண்ணகம் எனவும் கூறுவர் . 

சுரிதகம் - சுருங்கி முடிதலின் சுரிதகம் என்பர் . உள்ளடங்கி 
இசைக்கப்படுதலின் இதனை அடக்கியல் என்றும் , கலிப்பாவின் 
ஈற்றில் வருதலின் இதனை வைப்பு என்றும் கூறுவர் . 

எருத்து- பிடரி . பாட்டுடைத் தலைவனைத் தந்து முன்னிறுத் 
தலின் இதனை எருத்தம் என்பர் . இது கலிப்பாவின் முதலுறுப் 
பாகத் தரப்படுதலின் இதனைத் தரவு என்றும் கூறுவர் . 

இதன் உரையில் குறிலிணை பயின்ற அடி அராகம் 
அராகத்திற்கு விளக்கம் கூறியவர் , அதனையடுத்துச் சுரி தகம் , 
அடக்கியல் , எருத்து , தாவு எனக் குறிக்கின்றார் . சுரிதகத்தை 
அடக்கியல் என்றும் , எருத்தினைத் தரவென்றும் கூறுவர் ஆதலின் , 
அடுக்கியல் , தரவு என்னும் சொற்கள் மிகைப்பட உள்ளனவாகத் 
தெரிகின்றது . ஆதலின் இப்பகுதி ஆய்தற்குரியதாம் . 

செப்பிய நான்கும் என்பது இங்குக் கூறப்பட்ட கொச்சகம் , 
அராகம் , சுரிதகம் , எருத்து என்ற நான்கினையுமேயாகும் என்பது 
இளம்பூரணர் கருத்து . ஆனால் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் 
இதற்கு இங்குக் கூறப்பட்ட உறுப்புக்களோடு முற்கூறிய நான்கு 
பாவினையும் என உரை கண்டனர் . 
சொற்சீரடி - சொல்லே சீராக 

வருமடி , அதன் விகற்ப 
மெல்லாம் வருகின்ற நூற்பாவுள் கூறுப . 

முருகியலடி - ஐந்தடியானும் , ஆறடியானும் , ஏழடியானும் 
குற்றெழுத்துப் பயில நடப்பது என விளக்கம் காண்பர் இளம் 


என 


பூரணர் . 


கஉ ங ஆம் நூற்பா 

ட்டுரை - புனைந்துரை . அதாவது பேச்சு வழக்கில் வருவது . 


ஓசையைக் 


! . 


. 


என்றும் , 


செய்யுளியல் விளக்கவுரை 
தூக்குப்பட்டு முடிதல் - அவ்வப்பாவிற்குரிய 
காட்டற்கு அடி துணிக்கப்பட்டு முடிதல் . 
கஉச ஆம் நூற்பா 

நூற்றுவர் தலைவனைக் குறங்கு வைத்திடுவான் போல் " என்ற 
தொடர் கலித்தொகை 52 ஆம் பாடலில் 

பாடலில் காணப்படுகின்றது . 
நூற்றுவர் தலைவனாகிய துரியோ தனனைக் குறங்கில் உயிரைப் 
போக்குகின்ற வீமசேனனைப் போல என்பது இதற்குப் பொருள் . 
கஙக ஆம் நூற்பா 

ஒத்தாழிசைக்கலி , அகநிலை ஒத்தாழிசைக்கலி 
ஏனைய ஒத்தாழிசைக் கலி என்றும் இருவகைப்படும் என்பது 
இந்நூற்பாவின் பொருளாகும் . 

இவற்றுள் முன்னைய தன் இலக்கணத்தை அடுத்த நூற்பாவி 
லும் , ஏனையதன் இலக்கணத்தை க . அ ஆம் நூற்பாவிலும் 
அறியலாம் . 
கஙஉ ஆம் நூற்பா 

இடைநிலைப் பாட்டு - தாழிசை. தாழ்ந்த ஓசையை உடையது 
ஆதலின் , இது தாழிசை எனப்பட்டது . இது தரவிற்கும் , சுரிதகத் 
திற்கும் இடையில் முடிந்த பொருளைக் கொண்டிருத்தலின் இடை 
நிலைப்பாட்டு எனவும் பெயர் பெற்றது . தரவில் குறைந்து இசைத் 
தலால் தாழிசையாயிற்று என்பர் யாப்பருங்கல விருத்தியுரைகாரர் . 

தரவு , போக்கு இவற்றிற்கு விளக்கம் கஉக ஆம் நூற்பா 
விளக்கவுரையில் கூறப்பட்டுள்ளது . ஆண்டுக் காண்க . போக்கு 
எனினும் , சுரிதகம் எனினும் ,, வாரம் எனினும் , அடக்கியல் 
எனினும் ஒக்கும் . 

அடை- தனிச் சொல் . சுரிதகத்தோடும் , அதற்கு முன்னே 
உள்ள உறுப்போடும் , ஓசை முதலியவற்றில் தொடர்பின்றித் 
தனியே நிற்றலின் இது தனிச் சொல் எனப்பட்டது . 


ககூரு ஆம் நூற்பா 

ஆங் கென்கிளவி எனப் பாடங் கொண்டு , ஆங்கு என்னும் 
தனிச் சொல் தாழிசையின் பின்னே பயின்று வரும் என்றனர் 
பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . இளம்பூரணர் ஆங்கென 
மொழிப் எனப் பாடங்கொண்டு , ஆங்கு என்பதை அசைநிலையாகக் 
கொண்டனர் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


க 0 ஆம் நூற்பா 

வண்ணக ஒத்தாழிசைக் கேலியாவது தரவு , தாழிசை , அம் 
போதரங்கம் , சுரிதகம் , தனிச் சொல் என்னும் ஐந்து உறுப்பும் 
பெற்று வருவதாம் . 
தரவினால் தெய்வத்தை 

தெய்வத்தை முன்னிலையாக நிறுத்தித் , 
தாழிசையால் தெய்வத்தை வண்ணித்துப் ( வருணித்து ) புகழ் 
தலின் வண்ணக வொத்தாழிசைக் கலி எனப் பெயர் பெற்றது . 

எண்ணுறுப்பு - அம்போதரங்கம் . அம்போதரங்கம் - நீர் நிலை 
அலை தோன்றும் பொழுது பெரிதாகத் தோன்றிக் கரையைச் சாரச் 
சாரக் குறைந்து வருதல் இயல்பு . அதுபோல இவ்வுறுப்பும் 
அளவடி ஈரடியாய் இரண்டும் , அளவடி ஓரடியாய் நான்கும் , சிந்தடி 
ஓரடியாய் எட்டும் , குறளடி ஓரடியாய்ப் பதினாறுமாய் வரவரக் 
குறைந்து வருதலின் அப்பெயர் பெற்றது . 


வாராது 


கசக ஆம் நூற்பா 

நேரடி பற்றிய நிலைமைத்தாகும் என்பதற்கு இளம்பூரணர் 
அளவடியால் வரும் எனப் பொருள் உரைத்தனர் . ஆனால் , நச்சி 
னார்க்கினியர் சமநிலையானன்றி வியனிலையான் 

எனப் 
பொருளுரைத்தனர் . எனவே , வண்ணக வொத்தாழிசைக்குரிய 
தரவு , நான்கும் ஆறும் எட்டும் ஆக இவ்வாறு இரட்டைப்பட்ட 
அடிகளால் வருதலன்றி , ஐந்தும் எழும் ஒன்பதுமாக ஒற்றைப் 
பட்ட அடிகளால் 

வாராதென்பது கருத்து . இக்கருத்துப் 
பேராசிரியர் கருத்தைத் தழுவியதாகும் . 


கசசு ஆம் நூற்பா 

சின்ன வெண் - ஒரு சீரடி . தனிச் சொல் எனப் பொருள் 
காண்பர் இளம்பூரணர் . 


கசஎ ஆம் நூற்பா 

மேல் கஙக ஆம் நூற்பாவில் ஒத்தாழிசைக்கலி , அகநிலை ஒத்தா 
ழிசைக் கலியும் ( கூஉ ), ஏனை யொத்தாழிசைக் கலி என்னும் 
தேவபாணியும் ( கஙஅ ) என இருவகைப்படும் என்றார் . இவ் " 
விரண்டனுள் பின்ன தாகிய தேவபாணியும் வண்ணகம் 

எனவும் , 
ஒருபோகு எனவும் இரு வகைப்படும் என்றார் ( ககூகூ 

கஙகூ ) . இந் 
நூற்பாவில் இவ்விரண்டனுள்ளும் பின்னையதாகிய ஒருபோகும் 
கொச்சக ஒருபோகு என்றும் , அம்போதரங்க ஒருபோகு என்றும் 
பருவகைப்படும் என்றார் . 


னைந்து . 


அம்போதரங்க ஒருபோகிற்குத் தலையன் 

பறுமொ 
செய்யுளியல் விளக்கவுரை 
கருக ஆம் நூற்பா 

அம்போதரங்க ஒரு போகிற்குச் சிற்றெல்லை பதினைந்தடியும் , 
பேரெல்லை நூற்றிருபதடியுமாம் என்பது இந்நூற்பாவின் கருத் 
தாகும் . 

செம்பால் - செம்பாதி . எனவே , அறுபதில் பாதி முப்பது . 
அதனில் வாரம் - அதன் பகுதி . எனவே , அதனில் பாதி பதி 

இது பேராசிரியர் கருத்தைத் தழுவி யுரைத்ததாகும் . 
இளம்பூரணர் செம்பால் வாரம் என்பதற்கே செம்பாதி எனப் 
பொருள் கொண்டு , அறுபதில் பாதி முப்பது எனப் பொருள் 
கொள்வர் . 

நூற்றிருபதடி 
என்றும் , இடையளவு அறுபதடி என்றும் , கடையளவு பதினைந்தடி 
என்றும் உரைத்தனர் நச்சினார்க்கினியர் . ஆனால் , பேராசிரியர் 
தலையளவு அம்போதரங்கத்திற்குச் சிற்றெல்லை அறுபதாகியவழிப் 
பேரெல்லை நூற்றிருபதாகும் என்றும் , இடையளவு அம்போதரங் 
கத்திற்குச் சிற்றெல்லை முப்பதாகிய வழிப் பேரெல்லை அறுபதாகும். 
என்றும் , கடையளவு அம்போதரங்கத்திற்குச் சிற்றெல்லை பதினைந் 
தாகிய வழிப் பேரெல்லை முப்பதாகும் என்றும் கூறினர் . அதனை 
நச்சினார்க்கினியர் இந் நூற்பா உரையில் மறுத்துரைக்கின்றார் . 
கருஉ ஆம் நூற்பா 

இந்நூற்பா உரையில் வெண்பாவாகிப் பெரும்பான்மை " 
என்று தொடங்கும் பகுதியைப் பின் வருமாறு திருத்தியும் 
குறியீடு பெய்தும் படித்துக் கொள்ளுதல் நன்று . 

(( கொச்சகம் ) வெண்பாவாகல் பெரும்பான்மை . அராகமாயது 
அறாது கடுகிச் சேறல் ; பிறிதொன்று பெய்து ஆற்ற வேண்டும் 
துணைச் செய்வதாகிய பொன்னினை அராகித்தது என்பவாகலின் . 
இதுவும் ஒப்பினாகிய பெயர் ; மாத்திரை நீண்டும் துணிந்தும் 
வாராது குற்றெழுத்துப் பயின்று வருதலின் . 

இத் திருத்தம் பேராசிரியம் நோக்கித் திருத்தப்பட்டது . 

அராகித்தது - பொடியிட்டு ஆற்றத்தக்கதாய் உருகியது . 
கடுகூ ஆம் நூற்பா 

ஈண்டு ஒரு பொருள் என்றது , பாட்டின் செம்பொருளே 
யன்றிக் குறிப்பாக வேறுமொரு பொருள் தருதலைக் குறித்தது 
என்பது பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் ஆகிய இருவர்க்கும் 

எனவே , இவர்கள் கருத்தின்படி கலி வெண்பா 


. 


கருத்தாம் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஊடல் 


H 


படவும் சொல் தொடர்ந்து கிடப்ப , வெள்ளடியால் வருவது 
என்பது போதரும் . 

ஆனால் , இளம்பூரணர் ஈற்றடியளவும் ஒரு பொருளைக் குறித்து 
வெள்ளடியியலால் திரிபின்றி முடிவது கலிவெண்பாட்டு என்பர் . 
இவர்தம் கருத்துப்படி ஒரு பொருள் என்பது , ஈற்றடியளவும் ஒரே 
பொருளைக் கருதி வருவது என்பது கருத்தாகும் . 

வெண்தளையால் வந்து ஈற்றடி முச்சீராய் வருவன வெண் 
கலிப்பா எனவும் , பிற தளை யான் வந்து ஈற்றடி முச்சிராய் வருவன 
கலிவெண்பா எனவும் வேற்றுமை காண்பர் இளம்பூரணர் . இன்னும் 
அவர் , அஃதேல் இது ( வெண்கலிப்பா ) நெடு வெண்பாட்டிற்கு 
ஓதிய இலக்கணத்தால் வருதலில் பஃறொடை 

வெண்பாவாம் ; 
வெண்கலிப்பா என்ற தென்னை யெனின் , புணர்தல் 

பிரிதல் 
இருத்தல் இரங்கல் 

எனவும் , கைக்கிளை பெருந்திணை 
எனவும் சொல்லப்பட்ட பொருள் ஏழனுள்ளும் 

பாதானும் 
ஒருபொருளைக் குறித்து ஏனைக் கலிப்பாக்கள் போலத் தரவும் 
தாழிசையும் தனித்தனி பொருளாக்கிச் சுரிதகத்தால் தொகுத்து 
வரும் நிலைமைத்தன்றித் திரிபின்றி முடிவதனைக் கலிவெண்பா 
எனவும் , புறப்பொருட்கண் வரும் வெண்பாக்களைப் பஃறொடை 
வெண்பா எனவும் , பரிபாடற்கு உறுப்பாய் வரும் பஃறொடை . 
வெண்பாக்களைப் பரிபாடல் எனவும் , கொச்சகக் கலிக்கு உறுப்பாய் 
வரும் பஃறொடை வெண்பாக்களைக் கொச்சகக்கலிப்பா எனவும் 
கூறுதல் இவ் வா சிரியர் கருத்தென்று கொள்க , என்றும் உரைப்பர் . 
க அ 0 ஆம் நூற்பா 

பழம் பாட்டினிடையே கலந்த பொருளே தனக்குப் பொரு 
ளாகப் பாட்டும் உரையும் போலச் செய்யப்படுவன பண்ணத்தியாம் 
என்பது இந் நூற்பாவின் பொருளாகும் . 

பண்ணைத் தோற்றுவிக்கும் இசைப்பாடலுக்குப் பண்ணத்தி 
பென்பது பெயர் . பண்ணத்தி - பாவினம் எனப் 
காண்பர் இளம்பூரணர் . 


. 


பொருள் 


கஅக ஆம் நூற்பா 
அப்பண்ணத்தி , 

இரண்டடி 

யளவின் கண்ணே வரும் ;: 
பிசியைப் போலத்தானும் இரண்டடி அளவின தாய் வரும் என்பது 
இந் நூற்பாவின் பொருளாகும் . 


கஅ உ ஆம் நூற்பா 
அப்பண்ணத்தியின் அடிப்பெருக்கத்தைச் 

சொல்லுங்கால் 
பன்னிரண்டாம் என்பது இந்நூற்பாவின் பொருளாகும் . 


செய்யுளியல் விளக்கவுரை 


கஅ ங ஆம் நூற்பா 

அப்பண்ணத்தியிலுள்ள அடிகள் நாற்சீர் கொண்டது அடி 
யெனப்படுமே என்னும் வரையறையின் இகந்து நாற்சீரினும் 
மிக்குவரினும் கடியப்படா என்பது இந்நூற்பாவின் பொருளாகும் . 
க அச ஆம் நூற்பா 

ஈண்டுச் சொன்ன அடிவரையறையுள்ளன , அடிவரையறை 
யில்லன ஆகிய இருவகையானும் சொல்லப்பட்டவற்றை ஆராயுங் 
காலத்து , அவ்வியல் வகை அத்துணைப் பாகுபடும் என்பது இந் 
நூற்பாவின் பொருளாகும் . 
எனவே அடிவரையறையுள்ளன , 

ஆசிரியம் , 

வெண்பா , 
கலிப்பா , வஞ்சிப்பா ஆகிய நான்குபாக்கள் என்பதும் , அடிவரை 
யறையில்லனவற்றுள் நூலும் உரையும் நந்நான்காகவும் , பிசி 
இரண்டாகவும் , முதுமொழி , மந்திரம் , கூற்றிடை வைத்த குறிப்பு 
ஆகிய மூன்றும் ஒரோ ஒன்றாகவும் வகைமைப்படும் என்பதும் 
இதனால் கூறியவாறாம் . 

இங்ஙனம் உரைத்தலின் , ந்நூற்பா மேற் கூறப்பட்டன 
வற்றை யெல்லாம் தொகுத்து உணர்த்துதல் நுதலிற்று எனக் 
கருத்துரை கூறினர் இளம்பூரணர் . 
கஅ அ ஆம் நூற்பா 
அகத்திணைக் கைகோள் களவு கற்பு என இருவகைப்படும் . 

மறைந்த ஒழுக்கம் . கற்பாவது அது வெளிப்படுதல் . 
இவ்வகத்திணைக் கைகோளே புறத்திணைக்கும் வரும் 
ந்நூற்பாவின் கருத்தாகும் . 

எனவே , புறத்திணையில் மறைந் தவொழுக்கம் வெட்சிக்கண் 
ஆநிரையைப் பிறர் அறியாமல் கவர்தல் என்பதும் , வெளிப் 

அங்கனம் கவர்ந்த நிலைமையைப் பிறர் அறிதல் 
என்பதும் பெறப்பட்டது . 
உ O ரு ஆம் நூற்பா 

இதற்கு முன்னைய நூற்பாவில் கவிஞன் ஒரு செய்யுளிடத்து 
யாதானும் ஒன்றைக் கூறியவழி , அதனை ஆராய்ந்துரைத்தலின்றி 
அச்செய்யுளில் கூறப்பட்ட பொருள் 

கூறப்பட்ட பொருள் தானே வெளிப்பட்டுத் 
தோன்றினாற் போன்று கண்ணீரரும்பல் , மெய்ம்மயிர் சிலிர்த்தல் 
முதலிய மெய்ப்பாடு தோன்று மாற்றான் வெளிப்படச் செய்வது 
மெய்ப்பாடு என்றார் ஆசிரியர் . 

இந்நூற்பாவில் அம்மெய்ப்பாட்டினை விளக்குகின்றார் . மெய்ப் 
பாடு என்பது 

முதலாக எண்வகைப்பட்டு , முன்னர் 


களவாவது 


என்பது 


பாடாவது 


நகை 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
மெய்ப்பாட்டியலில் கூறப்பட்ட இலக்கணத்தில் பிழையாது வரும் 
என்பது இந்நூற்பாவின் கருத்து ஆகும் . 
20 எ ஆம் நூற்பா 

கவிஞன் தன் செய்யுளைக் கேட்டோன் இவ்விடத்துத் 
தோன்றிய இம்மொழியைச் சொல்லுதற்குரியாரும் கேட்டற்குரி 
யாரும் இன்னார் என்று அறியுமாற்றால் , அங்ஙனம் அறிதற்கு ஓர் 
இடம் நாட்டி அவ்விடத்துக் கூறுவார்க்கும் கேட்பார்க்கும் ஏற்ற 
செய்யுட்குப் பொருத்தமாகச் சொல்வது முன்னம் என்னும் 
உறுப்பாகும் . 
உஅ ஆம் நூற்பா 

புலவன் தானே வகுத்துக் கொண்டு செய்யும் பொருண்மை 
பொருள் வகை என்னும் உறுப்பாகும். அது இன்பமும் துன்பமும் 
புணர்தலும் , பிரிதலும் எனச் சொல்லப்பட்ட ஒழுக்கம் பற்றி 
வரும் . - அப்பொருள் தானும் ஒரு திணைக்கே 

உரியதாகாது 
எல்லாத் திணைக்கும் பொதுவாகி வரும் . 
உ 0 • ஆம் நூற்பா 

குறிஞ்சி முதலாகிய ஐவகை நிலத்திற்கும் உரியவெனப்படும் ,, 
பல்வேறு வகைப்பட்ட மக்களும் விலங்கும் புள் முதலிய பிறவும் 
தத்தமில் , மயங்கிவரினும் , அவ்வத்திணைக்கேற்ற இலக்கணமும் , 
வரலாற்று முறைமையும் பிறழாமல் ஒரு துறையின் பாற்படச் 
செய்தல் துறையென்னும் உறுப்பாம் என்பது இந்நூற்பாவின் 
கருத்தாகும் . 
உ க ங ஆம் நூற்பா 

வண்ணம் --பாவின்கண் நிகழும் சந்த வேறுபாடு . அது 
பா அ வண்ணம் முதல் முடுகு வண்ணம் ஈறாக இருபது வகைப் 
படும் என்பர் . 

இது முறையாயினவாறு என்னையெனின் , இது வரலாற்று 
முறைமை 

ஆங்கனமொழிப் அறிந்திசினோரே 
என்றான் , என்பது பேராசிரியர் உரை . 
உகச ஆம் நூற்பா 

அவற்றுள் பா அ வண்ணம் என்பது சொற்சீரடியினையுடைய 
தாகி நூலின்கண் பயின்று 

வரும் என்பது இந்நூற்பாவின் 
பொருளாகும் . 

சொற்சீரடி- சொல்லே சீராக வரும் அடி . அது நூலின்கண் 
பயின்று வரும் என்றாரேனும் , நூற்பாவின் கண்ணேயே மிகுதியும் 
பயின்று வரும் என்பர். பேராசிரியர் . 


யென்றற்கு 


ே 

செய்யுளியல் விளக்கவுரை 
இந்நூற்பாவிலேயே அவற்றுள் பா அவண்ணம் என்பது 
சொற்சீரடியாய் வருதல் காண்க . 
உகரு ஆம் நூற்பா 

தா அவண்ணம் என்பது எதுகை இடையிட்டுத் தொகுப்ப 
தாகும் என்பது இந்நூற்பாவின் பொருளாகும் . 
( எ - டு . ) தோடார் எல்வளை நெகிழ நாளும் 

நெய்தல் உண்கண் பைதல் கலுழ 
வாடா அவ்வரி ததை இப் பசலையும் 
நீடார் இவணென நீமனங் கொண்டோர் 
கேளார் கொல்லோ காதலர் தோழீ 
வாடாப் பெளவம் அறமுகந் தெழிலி 
பருவஞ் செய்யாது வலனேர்பு வளை இ 
ஓடா மலையன் வேலிற் 
கடிது மின்னுமிக் கார் மழைக் குரலே . ” 

( யாப் . வி - பக் : கூ அக ) 
இப்பாடலுள் எதுகை ஒவ்வோரடி இடையிட்டு 

வருதல் 
காண்க . 


உககா ஆம் நூற்பா 

வல்லெழுத்து மிக்கு வருவது வல்லிசை வண்ணமாகும் . 
( எ - டு .) " வட்டொட்டி யன்ன வன முடப் புன்னைக்கீழ்க் 

கட்டிட்டுக் கண்ணி தொடுப்பவர் தாழைப்பூத் 
தொட்டிட்டுக் கொள்ளுங் கடற்சேர்ப்பன் நின்னொடு 
பட்டொட்டி யுள்ளம் விடாது நினையுமேன் 

விட்டொட்டி நீங்காதே ஒட்டு . ” ( யாப் - வி - பக் . க.அ .. ) 
இப்பாடலுள் வல்லெழுத்து மிக்கு வந்து வல்லிசைச் சந்தம் 
பெற்று வருதல் காண்க . 
உகஎ ஆம் நூற்பா 

மெல்லெழுத்துப் பயின்று வருவது மெல்லிசை வண்ணமாகும் . 
( எ - டு . ) " பொன்னின் அன்ன புன்னை நுண் தாது 

மணியின் அன்ன நெய்தலங் கழனி 
மனவென உதிரு மாநீர்ச் சேர்ப்ப 
மாண்வினை நெடுந்தேர் பூண்மணி யொழிய 
மம்மர் மாலை வாநீ 
நன்மா மேனி நயந்தனை எனினே . " 

( யாப் - வி - பக் : கூ அஉ ) 


இவ்வண்ன 
உசுது 

தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
இதனுள் மெல்லெழுத்து மிக்கு வந்து மெல்லிசைச் சந்தம் 
வருதல் காண்க . 
உக அ ஆம் நூற்பா 

இடையெழுத்து மிக்கு வருவது இயைபு வண்ணமாகும் . 
( எ - டு . ) " வால்வெள் ளருவி வரைமிசை இழியவும் 

கோள் வல் உழுவை விடரிடை இயம்பவும் 
வாளுகிர் உளியம் வரையகம் இசைப்பவும் 
வேலொளி விளக்கிநீ வரினே 

யாரோ தோழி வாழ்கிற் போரே . 
இதனுள் இடையெழுத்துப் பயின்று வந்து இயைபு வண்ணம் 
வருதல் காண்க , 
உஉச ஆம் நூற்பா 

அகப்பாட்டு வண்ணமாவது பாட்டினது முடிபினை விளக்கி 
வரும் ஈற்றசை ஏகாரம் முதலியவற்றால் முடியாது , உயிர் ஈற்றானும் 
ஒற்று ஈற்றானும் முடிந்து , அப்பாடல் கருத்து முடியாதது போன்று 
முடிந்து நிற்பதாகும் . 

நச்சினார்க்கினியர் உரையில் உள்ள எடுத்துக் காட்டுக்கள் 
இரண்டும் உயிரீற்றால் முடிந்துள்ளன. 

உண்கண் சிவப்ப தெவன் கொல் அன்னாய் " ( ஐங்குறு - உக ) 
என்பது ஒற்றீற்றால் முடிந்ததற்கு எடுத்துக் காட்டாகும் . இது 
பேராசிரியத்தில் கண்டது . 
உஉ ரு ஆம் நூற்பா 

புறப்பாட்டு வண்ணமாவது ஈற்றடியிலேயே பொருள் முடிந்து 
நிற்பினும் , ஈற்றயலடியிலேயே பொருள் முடிந்தது போன்று நிற்ப 
தாகும் என்பர் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . 

பாட்டின் முடி பினையுணர்த்தும் இறுதியடி புறத்தே நிற்கவும் 
அதற்கு முன்னுள்ள இடையடி முடிந்தது போன்று நிற்பது புறப் 
பாட்டு வண்ணம் என்பர் இளம்பூரணர் . 
உ உகா ஆம் நூற்பா 

ஒழுகு வண்ணமாவது நீரொழுக்கும் , காற்றொழுக்கும் போல 
வருவ தாகும் என்பர் யாப்பருங்கல விருத்தியுரைகாரர் . 
உ உ எ ஆம் நூற்பா 
வேற்றுமை - யாப்புப் பொருணோக்கி வரும் ; இது ஓசை நோக்கி 


செய்யுளியல் விளக்கவுரை 


வரும் . அது அடியிறந்து பொருள் கொள்ளாது வரும் ; இது 
அடியிறந்து வரும் . 

ஒரூஉ வண்ணம் என்பது எல்லாத் தொகையையும் ஒருவி 
( நீக்கி ) வருவது என்றும் , அது செந்தொடையாகும் என்றும் 
கூறுவர் இளம்பூரணர் . அவருரையையே இவர் மறுத்துரைக் 
கின்றார் . 

இவ்விளக்கம் , மறுப்பு அனைத்தும் பேராசிரியர் உரையைத் 
தழுவியதாகும் . 
உஉ அ ஆம் நூற்பா 

எண்ணுப் பயின்று வருவது எண்ணு வண்ணமாகும் . இந் 
நூற்பா உரையில் காட்டியுள்ள எடுத்துக் காட்டுக்களில் பெயர்களை 
எண்ணியுள்ளமை காண்க . 
உங O ஆம் நூற்பா 
வஞ்சியுரிச்சீர் பயின்று வருவதைத் தூங்கல் 

வண்ணம் 
என்பர் இளம்பூரணர் . 
உஙக ஆம் நூற்பா 

சொல்லிய சொல்லே மீண்டும் மீண்டும் வரினும் , அதனால் 
பொருள் சிறப்பவரின் அது எந்தல் வண்ணமாகும் என்பது இந் 
நூற்பாவின் கருத்தாகும் .. 
உ உ ஆம் நூற்பா 
ருட்டிச் சொல்லப்படும் அராகம் தொடர்ந்து 

தொடர்ந்து வருவது 
ருட்டு வண்ணமாகும். 
அராகம்- குறிலிணைச் சொற்களே 

வருவது .. 
ங்ஙனம் வரின் முடுகியலோசை வரும் . 


. 


பயின்று 


உக ஆம் நூற்பா 

முடுகியலடியோடு ( அதாவது அராக அடியோடு ) பிறவடியும் 
பயின்று வருவது முடுகுவண்ணமாகும் . 
உ கூச ஆம் நூற்பா 

யாப்பருங்கல விருத்தியில் வண்ணம் 100 என்பர் . அங்ஙனம் 
அவர் நூறாகக் கூறினும் , ஆசிரியர் தொல்காப்பியர் கூறிய 
இவ்விருபது வண்ணமே சிறப்புடைத்து என்பதும் , இவற்றின் 
விகற்பமே அந்நூறுமாகும் என்பதும் நச்சினார்க்கினியர் கருத் 
தாகும் . 


கெ 00 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


21 


21 


அவர் கூறும் நூறுவண்ணமாவன : 

தரங்கிசை வண்ணம் - 20 
குறிலகவல் 

தூங்கிசை 
நெடிலகவல் 
வலியகவல் 
மெலியகவல் 
இடையகவல் 
குறிலொழுகல் 
நெடிலொழுகல் 
வலியொழுகல் 
மெலியொழுகல் 
இடையொழுகல் 
குறில்வல்லிசைத் 
நெடில் வல்லிசைத் 
வலி வல்லிசைத் 
மெலி வல்லிசைத் 
இடை வல்லிசைத் 
குறில் மெல்லிசைத் 
நெடில் மெல்லிசைத் 
வலி மெல்லிசைத் 
மெலி மெல்லிசைத் 
இடை மெல்லிசைத் 


22 


22 


A 


31 


13 


ஏந்திசை வண்ணம் - 20 
குறிலகவல் 

ஏந்திசை 
நெடிலகவல் 
வலியகவல் 
மெலியகவல் 
இடையகவல் 
குறிலொழுகல் 
நெடிலொழுகல் 
வலியொழுகல் 
மெலியொழுகல் 
இடை யொழுகல் 
குறில் வில்லிசை 
நெடில் வல்லிசை 
வலி வல்லிசை 
மெலி வல்லிசை 
இடை வல்லிசை 


22 


- 


செய்யுளியல் விளக்கவுரை 


குறில் மெல்லிசை ஏந்திசை 
நெடில் மெல்லிசை 
வலி மெல்லிசை 
மெலி மெல்லிசை 
இடை மெல்லிசை 


11 


1 


11 


11 


13 


அடுக்கிசை வண்ணம் - 20 
குறிலகவல் அடுக்கிசை 
நெடிலகவல் 
வலியகவல் 
மெலியகவல் 
இடையகவல் 
குறி லொழுகல் 
நெடி லொழுகல் 
வலி யொழுகல் 
மெலி யொழுகல் 
இடை யொழுகல் 
குறில் வல்லிசை 
நெடில் வல்லிசை 
வலி வல்லிசை 
மெலி வல்லிசை 
இடை வல்லிசை 
குறில் மெல்லிசை 
நெடில் மெல்லிசை 
வலி மெல்லிசை 
மெலி மெல்லிசை 
இடை மெல்லிசை 


12 


11 


23 


பிரிந்திசை வண்ணம் - 20 
குறிலகவல் 

பிரிந்திசை 
நெடிலகவல் 
வலியகவல் 
மெலியகவல் 
இடையகவல் 
குறி லொழுகல் 
நெடி லொழுகல் 
வலி யொழுகல் 
மெலி யொழுகல் 
இடை யொழுகல் 
குறில் வல்லிசை 


23 


12 


12 


ஆ 02 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


7 ) 


நெடில் வல்லிசை பிரிந்திசை 
வலி வல்லிசை 
மெலி வல்லிசை 
டை வல்லிசை 
குறில் மெல்லிசை 
நெடில் மெல்லிசை 
வலி மெல்லிசை 
மெலி மெல்லிசை 
டை மெல்லிசை 


11 


12 


11 


13 


- 


13 


* 


21 


மயங்கிசை வண்ணம் - 20 
குறிலகவல் 

மயங்கிசை 
நெடிலகவல் 
வலியகவல் 
மெலியகவல் 
இடையகவல் 
குறிலொழுகல் 
நெடிலொழுகல் 
வலியொழுகல் 
மெலியொழுகல் 
இடையொழுகல் 
குறில் வல்லிசை 
நெடில் வல்லிசை 
வலி வல்லிசை 
மெலி வல்லிசை 

டை வல்லிசை 
குறில் மெல்லிசை 
நெடில் மெல்லிசை 
வலி மெல்லிசை 
மெலி மெல்லிசை 
இடை மெல்லிசை 


- 


1 


12 


- 


22 


13 


செய்யுளியல் நச்சினார்க்கினியம் விளக்கவுரை 

முற்றும் 


1 


AIA.IN.PH 


-1 


தொல்காப்பியம் 


5 00 


எழுத்ததிகாரம் - இளம்பூரணம் 

நச்சினார்க்கினியம் 


5 50 


22 


6 00 


சொல்லதிகாரம் - இளம்பூரணம் 

சேனாவரையம் 


6 50 


நச்சினார்க்கினியம் 


5 


50 


தெய்வச்சிலையார் 


6 00 


கல்லாடனார் 


6 - 50 


பொருளதிகாரம்- இளம்பூரணம் ( முழுமையும் ) 

9 50 
அகத்திணை , புறத்திணை இயல்கள் 

--நச்சினார்க்கினியருரை 5 50 
களவு , கற்பு , பொருள் இயல்கள் 5 50 
மெய்ப்பாடு , உவமம் , செய்யுள் , 
மரபு இயல்கள் - பேராசிரியருரை 9 00 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் 
(பதிவான அலுவலகம் : 98 , கீழைத் தேர்த் தெரு , திருந்ெதும் 

2/140 , பிராட்வே , சென்னை -1 / 


UIERARE 


